த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -648, 


புகுமுக வேதியியல் 


( திருத்தப்பட்ட பாடத் திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது 


ஆசிரியர் : 


டி . வி . கிருஷ்ணமூர்த்தி , எம்.எஸ்ஸி . , 
ணைப் பேராசிரியர் , வேதியியல் துறை . 
அரசினர் ஆடவர் கலைக் கல்லூரி , 

கும்பகோணம் . 


இறுவாடு 


உமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவன 


First Edition -- September, 1975 


T.N.T.B.S. ( C.P. ) No. 648 


Government of Tamilnadul 


PRE-UNIVERSITY CHEMISTRY 


T. V. KRISHNAMURTHY 


1 


Price Rs . 6.95 


Published by the Tamilnadu 
Textbook Society under the Cent 
rally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in 
regional languages at the University 
level, of the Government of India in 
tbe Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ) , 
New Delhi. 


Printed by 
Srinivasam Press of Jupiter Enterprises, 

Llane, Mourit Road , 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
மிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந் 

டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பட்டப் படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் 
அனைத்தையும் தமிழிலேயே கற்று வருகின்றனர் . 1969 ஆம் 
ஆண்டிலிருந்து அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களில் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன் வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் கழகமும் , சென்னைப் பல்கலைக் 
கழகமும் ஆண்டுதோறும் எடுத்து வரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைாடவல் , மனையியல் , கணிதம் , 
இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டம் ஆகிய எல்லாத் 
துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற 
இருவகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு 
வருகிறது - 

இவற்றுள் ஒன்றான புகுமுக வேதியியல் என்ற இந் நூல் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 648 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 688 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் 
மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மா நில மொழி 
யில் பல்கலைக் கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளி 
யிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் , கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை 

வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் , அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . 
எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை நிறைவேற்ற 
வேண்டிய கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் - சார்ந்ததாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


4 


1. அறிவியல் அறிமுகம் (Introduction ) 

வேதியியல் - அறிவியல் முறை - சிறப்பு இலக்கம் 


5 


2. பொருளும் ஆற்றலும் ( Matter and Energy ) 

பொருளின் வகைகள் - இயற்பியல் மற்றும் வேதி 
மாற்றங்கள்- நிறை - ஆற்றல் தொடர்பு . 


14 


3. வேதிக் கூடுகையின் விதிகள் ( Laws of Chemical 

Combinations ) 

விதிகளின் வரைவிலக்கணங்கள் - டால்டனின் 
அணுக்கொள்கை -வேதிக் கூடுகையின் 

விதி 
களை அணுக்கொள் கையின் மூலம் விளக்கு தல் 
அணுக்கொள்கையிலுள்ள குறைபாடுகள் 


30 


4. அணுக்களும் மூலக்கூறுகளும் ( Atoms and Molecules ) 


விளக்கம்- மூலக்கூறுகளின் வகைகள் -அணுக் 
களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் டையேயுள்ள 
தொடர்பு - அணுக்கட்டு எண் - அணு 
மூலக்கூறு எடை- கிராம் அணு எடையும் 
கிராம் மூலக்கூறு எடையும் . 


எடை 


38 


5. குறியீடுகளும் வாய்பாடுகளும் ( Symbols and Formulae ) 


இணை திறன் - உறுப்புகள் - சதவீத இயைபு 
முற்றுறா வாய்பாடு - மூலக்கூறு வாய்பாடு 
சேர்மங்களுக்குப் பெயரிடு தல் --சமன்பாடுகள் 
இவைபற்றிய கணக்குகள் . 


74 


6 . 


அணுவின் உள்ளமைப்பு ( Atomic Structure ) 

எலெக்ட்ரான் , புரோட்டான் , நியூட்ரான் 
அணுக் கரு - அணு எண்- நிறை எண்- எலெக்ட் 


பக்கம் 
ரான்களின் அமைப்பு - அணு ஆர்பிட்டல்கள் 
-- கதிரியக்கம் -- , - p , Y கதிர்கள் - ஐஸோ 
டோப்புகள் . 


197 


7. இனாதிரனச் சார்ந்த எலெக்ட்ரான் கோட்பாடு ( Electronic 

theory of Valence ) 

அயனி , சக , ஈதல் பிணைப்புகள் - மூலக்கூறு 
களின் வடிவ அமைப்புகள் . 


8. தனிம வரிசை அட்டவணை ( Periodic Table ) 

118 
தனிமங்களின் பலவித வகையீடுகள் - பண்பு 
களின் ஆவர்த்தன மாற்றம்- எலெக்ட்ரான் 
கவர் ஆற்றல் , அயனியாக்க ஆற்றல் , எலெக்ட் 
ரான் கவர்ச்சி- மெண்டலீஃப் அட்டவணையின் 
பயன்கள் அதன் 

குறைபாடுகள் மோஸ் 
லியின் சோதனையும் , அணு எண்ணும்- நீண்ட 
தனிம வரிசை அட்டவணை . 


9. வாயுக்கள் ( Gases ) 

134 
வாயுக்களைப் பற்றிய விதிகள் - பாயில் விதி 
சார்லசின் விதி - தனி வெப்ப அளவை - வாயுக் 
களின் பொதுவான சமன்பாடு - வாயு மாறிலி 
யின் ( R ) மதிப்புகள் டால்டனின் பகுதி 
அழுத்தங்கள் பற்றிய விதி 

வாயுக்களின் 
இயக்கப் பண்புக்கொள்கை . 


- 


- 


10. அவகாட்ரோ கருதுகோள் ( Avogadro s Hypothesis ) ... 145 

வரையறை -- பயன்கள் கே லூசாக்கின் கன 
அளவு விதியை விளக்குதல் - தனிம வாயுக் 
களின் அணுக்கட்டு எண்ணை நிர்ணயித்தல் 

அடர்த்திக்கும் , மூலக்கூறு எடைக்கு 
முள்ள தொடர்பு - கிராம் மூலக்கூறு எடை 
கிராம் மூலக்கூறு கன அளவு - வாயுவின் மூலக் 
கூறு வாய்பாட்டைக் கண்டறிதல் கணக்கு 
கள் - அவகாட்ரோ 

எண் 

மோல்- கணக்கு 
கள் - விக்டர் மேயர் முறையில் மூலக்கூறு எடை 
நிர்ணயித்தல் - கணக்குகள் . 


- 


vi 


பக்கம் 


8 


ஆவி 


அ 


- 


- 


மின்பகு 


மின்பகு 


சமான எடை , மற்றும் அணு எடைகள் ( Equivalent and 
Atomic Weights) 

167 
கண்டுபிடிக்கும் முறைகள் - டூலாங் - பெட்டிட் 

விதி - கணக்குகள் . 
12. திண்மங்களும் நீர்மங்களும் ( Solids and liquids ) 

183 . 
உருகு நிலை - உறை நிலை - திரவத்தின் 
யழுத்தமும் கொதி நிலையும் - ட்ரௌடன் விதி . 
கரைசல்கள் ( Solutions ) 

189 
கரைசல்களின் வகைகள் - கரை திறன் - கரை 
திறன் வரைபடம் 

படிகமாதல் 

சதவீத 
அடர்வு நார்மாலிட்டி 

அலகு 

மொலாரிட்டி 
அலகு - மொலாலிட்டி அலகு 

அலகு - மோல் 

பின்ன 
அலகு- நீர்த்த கரைசல்கள் - கரைப்பானின் 
ஆவி யழுத்தக் குறைவு - ரௌல்ட் 

விதி 
கொதி நிலை உயர்வு - உறை நிலைத் தாழ்வு 
கரைசல்களில் 

பொருள்களின் மூலக் 
கூறு எடைகள் 

கணக்கிடுதல் 
பொருள்கள் கரைசல்களில் பிரிகை அடைதல் 
மூலக்கூறுகளின் இணக்கம் - இயல்பற்ற மூலக் 

கூறு எடைகள் -- வான்ட் ஹாஃப் எண் . 
14. அயனிக் கொள்கை ( Ionic Theory ) 

210 
உலோகக் கடத்திகள் - மின் பகு 

பொருள் 
கடத்திகள் - மின்பகுப்பு அர் ஹீ னிய ஸின் 
கொள்கை - மிகையளவு , குறை அளவு அயனி 

யாகும் பொருள்கள் , 
15. அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் ( Acids , Bases and Salts ) 214 . 

அர்ஹீனியஸின் கோட்பாடு - லவ்ரி- பிரான்ஸ் 
டெட் கொள்கை நடு நிலையாக்கல் - உப்பு 
களின் வகைகள் 

ஹைட்ரஜன் அயனி 
அடர்வு - pH அளவு . 
16. ஆக்ஸிஜனேற்றம் - ஆக்ஸிஜன் ஒடுக்கம் ( Oxidation and 
Reduction ) 

229 
எலெக்ட்ரான் கொள்கை - ஆக்ஸிஜனேற்ற 
எண்கள் - அயனிச் சமன்பாடுகள் . 


- 


vii 


பக்கம் 


17. வேதி வினைவேக இயல் ( Chemical Kinetics ) 

...... 241 
மீள்தன்மையுள்ள , மீள் தன் மையற்ற வினைகள் 
இயங்கு சம நிலை --வினை வேகத்தைப் பாதிக்கும் 
காரணக்கூறுகள் வேதிச் சமநிலை 

நிறை 
விதி - 

லீசாட்லியர் தத்துவம் -அதன் 
பயன்கள் . 


- 


தாக்க 


பருமனறி பகுப்பு ( Volumetric Analysis ) 

251 
அமிலங்கள் . 

காரங்கள் , உப்புகள் , ஆக்சிஜ 
னேற்றிகள் , ஒடுக்கிகள் ஆகியவற்றின் சமான 
எடைகள் - நார்மாலிட்டி - பருமனறி பகுப்பு 
விதிகள் --பருமனறி பகுப்பு அளவிடல் முறை 
யின் விவரங்கள் , 


19. ஹைட்ரஜன் ( Hydrogen ) 


2651 


சோதனைச்சாலை தொழிற்சாலை 
முறைகள் 

பண்புகள் பிறவி நிலை 
ரஜன் - பயன்கள் : 


தயாரிப்பு 
ஹைட் 


20. ஆக்ஸிஜன் ( Oxygen ) 


269 


சோதனைச்சாலை , தொழிற்சாலை தயாரிப்பு 
முறைகள்- பண்புகள் பயன்கள் ஆக்ஸைடு 
களின் வகைகள் . 


- 


24 . 


275 


குளோரின் ( Chlorine ) 

தயாரிப்பு முறைகள் - பண்புகள் - ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் , ஹைட்ரஜன் குளோரைடு 
தயாரிக்கும் முறைகள் 

பண்புகள் பயன் 
கள்- ஹாலஜன் குடும்பம் . 


22. சல்ஃபர் (Sulphur ) 

292 
தயாரிப்பு முறைகள் - புறவேற்றுமை - பண்பு 
கள் - ஹைட்ரஜன் சல்ஃபைடு- சல்ஃபர் 
ஆக்சைடு -- சல்ஃபூரிக் அமிலம் - பரிச முறை . 


டை 


viii 


பக்கம் 


826 ! 


23. நைட்ரஜன் ( Nitrogen ) 
தயாரிப்பு முறைகள் - பண்புகள் 

அம்மோ 
னியா- நைட்ரிக் அமிலம் - நைட்ரஜனை நிலைப் 
படுத்து தல் - ஹேபர் முறை . 


24 . 


கார்பன் ( Carbon ) 

350 
புறவேற்றுமை - கார்பன் மானாக்சைடு - கார் 
பன் டை ஆக்சைடு . 


25 . 


கா 


உலோகங்கள் ( Metals ) 

357 
உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் உள்ள 
வேறுபாடுகள் உலோகவியல் - சோடியம் 
Na OH , Na , CO . , Na HCO3 . Na , S , 03. 

K , Gr , O , KCIO . மக்னீசியம் 
அலுமினியம் - காப்பர் - அயர்ன் மற்றும் எஃகு . 

. 


KMnO4 


26. கரிம வேதியியல் ( Organic Chemistry ) 

415 
கரிம , கனிமச் சேர்மங்களுக்கிடையேயுள்ள 
வேறுபாடுகள் உள்ளமைப்பு வாய்பாடு 
நிறைவுற்ற , நிறைவுறாத ஹைட்ரோகார்பன் 

வரிசைகள் - செயல்படு தொகுதி 
கள் - ஐசோமெரிசம் - சங்கிலித் தொடர் , இட , 
செயல்படு தொகுதி ஐசோ மெரிசம் வகைகள் . 


கள் - படி 


3 ) 
. 


ஹைட்ரோ கார்பன்கள் ( Hydrocarbons) 

428 
மீத்தேன் - ஈத்தேன் - எத்திலீன் அசிட்டி 
லீன் - எத்தில் ஆல்கஹால் - அசிட்டிக் அமிலம் . 
கலைச்சொற்கள் 

455 


1. அறிவியல் அறிமுகம் 


( Introduction ) 


இருபதாம் நூற்றாண்டின் இறுதிக் காலத்தில் வாழும் நாம் 
விந்தைமிகு மாற்றங்கள் பலவற்றை அன்றாட வாழ்க்கையிலே 
காண்கின்றோம் . இம் மாற்றங்களின் காரணங்களையும் , அவற் 
றின் அடிப்படைகளையும் புரிந்துகொள்ள முயலும்போது மனி 
தனின் சிந்தனை வளர்கிறது , கூடவே அறிவும் வளர்கிறது . 
மனிதன் தன்னைச் சுற்றிக் காணப்படும் பல உண்மைகளைத் 
தொகுத்து அறிவைப் 

பெற முயல்கின்றான் . இவ்வாறு 
தொகுக்கப்பட்ட 

உண்மைகள் அறிவியலின் 

வளர்ச்சிக்கு 
அடிகோலின . வாழ்க்கையில் காணப்படும் பல உண்மைகளுக் 
கிடையே உள்ள தொடர்புகளைக் கண்டறிந்து , அவற்றைச் 
சீரான முறையில் தொகுத்துக் கூறுவதே அறிவியலின் நோக்க 
மாகும் . 

எனவே , வகைப்படுத்தப்பட்ட அறிவினையே 
* அறிவியல் என்கிறோம் . 

அறிவியலானது இயற்பியல் , வேதியியல் , கணித இயல் , 
யிரியல் போன் 

ற பல பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
வை ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண் 
டுள்ளன . வேதியியலின் வளர்ச்சியில் இயற்பியலின் பங்கு 
இன்றியமையாததாகும் . கணித இயலை அடிப்படையாகக் 
கொண்டே இயற்பியல் வளர்ச்சியடைந்துள்ளது 
குறிப்பிடத்தக்கது . உயிரியலின் வளர்ச்சிக்கு வேதியியல் 
பெரிதும் பயன்படுகிறது . 


என்பது 


பல்வேறு பொருள்களைத் தயாரித்தல் , அவற்றின் இயைபு 
கள் ( composition ) , இயல்புகள் ஆகியவற்றைப் பற்றிக் கூறுவது 
அறிவியலின் ஒரு பகுதியான வேதியியல் ஆகும் . 


வேதியியலானது கனிய வேதியியல் ( Inorganic Chemistry ) , 
கரிம வேதியியல் ( Organic Chemistry ) , அறிமுறை வேதியியல் 


2 


புகுமுக வேதியியல் 


( Theoretical Chemistry ) , உயிர் வேதியியல் ( Bio Chemistry ) 
எனப் பல பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


அறிவியல் முறை ( Scientific Method ) 

விஞ்ஞானிகளின் பல ஆராய்ச்சிகளின் விளைவாகப் பல் 
உண்மைகள் அறியப்பட்டுள்ளன . விஞ்ஞானி தன்னுடைய 
சுற்றுப்புறச் சூழ்நிலைகளைக் கூர்ந்து நோக்கிச் செய்த ஆராய்ச்சி 
களின் விளைவுகளை அடிப்படையாகக் கொண்டு எழுந்தவையே 
இந்த உண்மைகளாகும் . பல உண்மைகள் கண்டறியப்பட்ட 
போது அவற்றிற்கிடையே ஒரு சீரான தன்மையும் காணப்படு 

இவ்வுண்மைகளை விளக்கும் வகையில் பல விதிகள் 
( Laws ) அளிக்கப்படுகின்றன . 

உண்மைகள் தோன்றும் காரணத்தை இவ் விதிகளால் 
விளக்க முடியாது . 

இதை விளக்குவதற்காக விஞ்ஞானிகள் 
கருதுகோள் ( Hypotheses ) என்பதை அளிக்கின்றனர் . இக் 
கருதுகோள் 

சரியானவையா எனப் பரிசோதனைகள் மூலம் 
ஆய்ந்து பார்க்கப்படுகிறது . 

கருதுகோளின் 

வாயிலாகக் 
கிடைத்த முடிவுகள் கண்டறிந்த உண்மைகளுடன் ஒப்பிட்டுப் 
பார்க்கப்படுகின்றன . இவை இரண்டும் ஒன்றுபட்டிருந்தால் 
கருதுகோள் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு , அதற்குக் 
கொள்கை அல்லது கோட்பாடு ( Theory ) என்று பெயர் சூட்டப் 

இவை ஒன்றாக இல்லா விடில் , கருதுகோள் புறக் 
கணிக்கப்படுகிறது . 

அறிவியல் முறையில் கீழ்க்காணும் நான்கு வழிகள் பின் 
பற்றப்படுகின்றன : ( 1 ) உண்மைகளைத் தொகுத்தல் . 
( 2 ) தொகுத்த உண்மைகளிலிருந்து விதிகளைப் பெறுதல் . 
( 3 ) கருதுகோளை உருவாக்குதல் . ( 4 ) கருதுகோளிலிருந்து 
கிடைத்த உண்மைகளைக் 

கண்டறிந்த உண்மைகளுடன் 
ஒப்பிடுதல் . 

கோட்பாடுகள் தெரிந்த உண்மைகளை விளக்குவது மட்டு 
மின்றி , புதிய உண்மைகளை ஆராயவும் வழிவகுக்கவேண்டும் . 
எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் புதிய உண்மைகள் 
கோட்பாடுகளுடன் முரண்பட்டால் இக் கொள்கைகள் மாற்றி 
யமைக்கப்படுகின்றன ; புதிய கொள்கைகள் உருவாக்கப் 
படுகின்றன . எனவே , எல்லாக் கோட்பாடுகளும் புதிய உண் 
மைகள் கண்டு பிடிப்பினால் மாறக்கூடியவையாகும் . அறிவியல் 
வளரவளர நியூட்டனின் விதி போன்ற பழைய கோட்பாடுகள் 
ஐன்ஸ்டீன் ( Einstein ) கொள்கை போன்ற புதிய கோட்பாடு 
களால் மாற்றியமைக்கப்படுகின்றன . 


படுகிறது . 


யுள்ளிக்கு | 
அறிவியல் அறிமுகம் 

3 
எனவே காலமாறுபாட்டிற்கும் , அறிவு வளர்ச்சிக்கும் 
ஏற்றவாறு கொள்கைகளும் கருத்துகளும் மாறுபடுகின்றன . 
-அறிவியல் வளர்ச்சிக்குக் கோட்பாடும் , கருதுகோளும் இரண்டு 
கண்கள் போன்றவை ஆகும் . 
சிறப்பு இலக்கங்கள் ( Significant figures ) 

விஞ்ஞானக் கருவிகளைப் பயன் படுத்தி நாம் அளக்கும் புள்ளி 
விவரங்கள பிழை சிறிதும் அற்றது என்று சொல்ல இயலாது . 
சோதனைச் சாலையில் எடுக்கப்படும் விஞ்ஞான அளவீடுகள் 
எந்த அளவிற்குத் துல்லியமானது ( accurate ) என்பது அவ் வள 
வீட்டைக் குறிக்கும் எண்ணில் உள்ள இலக்கங்களைப் பொறுத்து 
அமைகிறது . 

எடுத்துக்காட்டாக , ஒரு பியூரெட்டில் உள்ள திரவத்தின் 
மட்டம் 17 : 1 - க்கும் , 17.2 - க்கும் இடையே இருப்பதாகக் கொள் 
வோம் . இந்தக் கன அளவை 17-15 எனக் குறித்தால் , இந்த 
எண்ணின் கடைசி இலக்கம் சந்தேகமானது ( uncertain ) . 
17.15 என்ற இந்த எண்ணில் நான்கு சிறப்பு இலக்கங்கள் 
இருப்பதாகக் கூறுகிறோம் . ஓர் எண்ணில் நிச்சயமாக 
இருக்கும் இலக்கங்களின் 

எண்ணிக்கையுடன் ஒன்றைக் 
( சந்தேகமான இலக்கம் ) கூட்டினால் கிடைப்பதே சிறப்பு 
இலக்கமாகும் . 

ஒரு வேதித் தராசைக் கொண்டு ஒருபொருளின் எடையை 
< 0-0002 கிராமுக்குத் துல்லியமாக நிர்ணயிக்க இயலும் . 
ளின் எடையைச் சோதனையின் மூலம் 7 * 6726 என அறிவதாகக் 
கொண்டால் , இந்த எண்ணிக்கையில் 5 சிறப்பு இலக்கங்கள் 
உள . கடைசி இலக்கமாகிய 6 சந்தேகத்திற்குரியது . சரியான 
எடை 7.6726 + 0 + 0002 கிராமாக இருக்கும் . வேதித் தராசைக் 
கொண்டு எடையை 8-32 கிராம் என அறிந்தால் , அம் மதிப்பை 
" 8 • 3200 கி என்று குறிப்பிடுவதே சரியான 

முறையாகும் . 
ஏனெனில் , முந்தைய மதிப்பில் ( 2 சிறப்பு இலக்கங்கள் ) 
இரண்டாவது தசமபின்னமா கிய 2 ஐயப்பாட்டிற்குரியதாகிறது . 
உண்மையில் வேதித் தராசைக் கொண்டு அளவிடும் மதிப்பு 
களின் நான்காவது தசம பின்னமே சந்தேகத்திற்குரியதாக 
இருக்க வேண்டும் . 

0 • 005 என்ற எண்ணில் ஒரு சிறப்பு இலக்கம்தான் உள்ளது . 
எண்ணின் இடமதிப்பைக் காட்டுவதற்காக உள்ளவை . 


பொரு 


ஆனால் 


4 


புகுமுக வேதியியல் 


0.00500 என்ற எண்ணில் 3 சிறப்பு இலக்கங்கள் உள்ளன . 
400 என்ற எண்ணில் மூன்று , இரண்டு அல்லது ஒரு சிறப்பு: 
இலக்கங்கள் இருக்கலாம் . இதைச் சரியாகக் குறிப்பிட வேண்டு 
மானால் 4X10 " என்று எழுதவேண்டும் . அதில் ஒரு சிறப்பு 
இலக்கம் உள்ளது . 4-0x102 என்றோ , 4 • 10X 102 

என்றோ 
குறிப்பிட்டால் அவ் வெண்ணில் முறையே இரண்டு அல்லது 
மூன்று சிறப்பு இலக்கங்கள் இருப்பதைக் காட்டு கிறது . 


இரண்டோ , இரண்டிற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கு 
அல்லது கூட்டுத்தொகையில் இருக்கும் சிறப்பு இலக்கங்கள் 
கூட்டப்படும் அல்லது பெருக்கப்படும் எண்களில் மிகக் குறைந்த 
துல்லியமான எண்ணின் சிறப்பு இலக்கங்களுக்குச் சமமாக 

ருக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக , 7.22 , 21 இவற்றின் 
கூட்டுத்தொகையை 93 எனக் குறிப்பிட வேண்டுமேயன்றி , 
9.32 என்று எழுதக்கூடாது . 


. 


வினுக்கள் 
1. அறிவியல் முறைபற்றிக் குறிப்பு வரைக . 
2. வேதியியலின் நோக்கமும் பயன்களும்பற்றி விளக்குகள் 
3. கீழ்க்கண்ட எண்களில் எவ்வளவு சிறப்பு எண்கள் 
உள்ளன ? 

( i ) 2 • 7003 , ( ii ) 2.70030 , ( iii ) 7500 , 
( iv ) 7 • 5x100 ( v ) 7 : 50X10 

( vi) 0.0100 


2. பொருளும் ஆற்றலும் 


((Matter and Energy ) 


இயற்கையில் நம்மைச்சுற்றி நிகழும் மாற்றங்கள் யாவும் , 
பொருள் , ஆற்றல் ஆகிய இரண்டையும் சார்ந்தே காணப்படு 
கின் றன . 

வேதியியல் என்பது பொருள்களைப் பற்றியும் , 
அப் பொருள் கள் பலவித ஆற்றல் மாற்றங்களினால் அடையும் 
மாறுதல்களை பற்றியும் விரிவாகக் கூறும் அறிவியல் பகுதியாகும் . 


பொருள்கள் என்பவை இடத்தை அடைத்துக் கொள்ளு ம் 
தன் மையுடையனவாயும் , குறிப்பிட்ட நிறை ( mass ) பெற்றன 
வாயும் உள்ளன . உலகத்தில் நாம் காண்பவை 

யாவும் 
பொருள்களால் ஆனவை . ஒரு பொருளின் பொருண்மை 
( mass ) என்பது அப் பொருளின் அமைப்பிலுள்ள கூறுகளின் 
எண்ணிக்கையைக் குறிக்கும் . ஒரு பொருளின் எடை ( weight ) 
இடத்துக்கிடம் மாறுபடும் ; ஆனால் , பொருண்மை நிலையானது . 


பொருள்கள் பெரும்பாலும் ஒருபடித்தானவை ((homo 
geneous ) . எடுத்துக்காட்டாக , நீர் , உப்பு , கரி , வைரம் போன் 
றவை ஒருபடித்தான பொருள்களாகும் . அதன் சூழ் நிலையி 
லுள்ள அழுத்தம் , வெப்ப நிலை இவற்றைப் பொறுத்து , 
பொருள்களை மூன்று நிலைகளாகப் பிரிக்கலாம் . அவை , திண்மம் , 
திரவம் , வாயு என்ற மூன்று நிலைகளாகும் . ஒரு பொருளின் 
இம் மூன்று நிலைகளும் வெவ்வேறு தனிப்பட்ட இயற்பியல் பண்பு 
களைப் பெற்றிருக்கின்றன . 


திண்மம் 


திண்மப் பொருள்கள் குறிப்பிட்ட உருவத்தையும் , 

, பரும் 
னள வையும் , அடர்த்தியையும் பெற்றிருக்கின்றன , சான்றாகச் 


பொருளின் பண்புகள் 
6 

புகுமுக வேதியியல் 
சோடியம் குளோரைடு குறிப்பிட்ட படிக வடிவத்தைப் பெற் 
றிருக்கிறது . மூன்று வகை நிலைகளிலும் திடப்பொருள் கள் ஓர் 
ஒழுங்கான தன்மையைக் குறிக்கின்றன . 
திரவம் 

ஒரு திரவம் தனக்கெனக் குறிப்பிட்ட கன அளவையும் , 
அடர்த்தியையும் பெற்றிருக்கிறது . ஆனால் , திரவங்களுக்குத் 
தனிப்பட்ட உருவம் இல்லை . திரவங்களின் புறத்தோற்றம் 
அவைகள் உள்ள கொள் கலத்திற்கேற்ப மாறுகின்றது . 
எந்த வாயுவுக்கும் 

குறிப்பிட்ட உருவம் , பரும 
னளவு கிடையாது . வாயுக்களின் பருமனளவு அவற்றின் 
வெப்ப நிலையையும் , அழுத்த நிலையையும் பெரிதும் பொறுத் 
ள்ளன . 

வாயுக்கள் அவைகள் அடைக்கப்பட்டுள்ள கொள் 
கலத்தின் உருவத்தைப் பெற்றுள்ளன . 

திடப் பொருள் தானாக நகரும் சக்தியற்றது , இதற்குக் 
காரணம் அவற்றிலுள்ள இம்மிகள் மிக நெருக்கமாகப் பிணைக் 
கப்பட்டிருப்பதேயாகும் . திரவங்கள் தாமாக நகரும் தன்மை 
பெற்றிருக்கின்றன . இவற்றின் இம்மிகள் நெருக்கமாகப் 
பிணைக்கப்படாமலிருப்பதே இதற்குக் காரணமாகும் . வாயுக்கள் 
தன்னிச்சையாக , தாறுமாறாக நகரும் தன்மை பெற்றிருக் 
கின்றன 

இவற்றில் இம்மிகள் அதிக இடைவெளி விட்டு 
அமைந்திருப்பதால் இத்தகைய அசைவு நடைபெற முடிகிறது . 

ஒவ்வொரு பொருளும் தனக்கே உரித்தான தனித்தன்மை 
யுள்ள பண்புகளைப் பெற்றுள்ளன . 
தாம் , அதை மற்றப் பொருள்களிலிருந்து பிரித்துக் காண உதவு 

பொருளின் பண்புகள் இரு வகைப்படும் : 
( 1 ) இயற்பியல் பண்புகள் ; ( 2 ) வேதிப் பண்புகள் . 
பொருள் களின் நிறம் , மணம் , சுவை , உருகு நிலை , 

கொதி 
நிலை , படிகத்தன்மை , அடர்த்தி எண் , 

கரைதிறன் 
போன்றவை அவற்றின் இயற்பியல் பண்புகள் ஆகும் . 

பொருள் கள் ஒன்றோடு ஒன்று வினைப்படும் போது நிகழும் 
மாற்றங்களும் , வெப்பம் , ஒளி , மின்சாரம் போன்ற ஆற்றல் 
களால் நிகழும் மாற்றங்களும் வேதிப் பண்புகள் எனப்படு 


கின் றன . 


ri 


கின்றன . 


பொருளின் வகைகள் 

உலகிலுள்ள பொருள்களை மூன்று வகைகளாகப் பிரிக்க 
லாம் : ( 1 ) தனிமம் , ( 2 ) சேர்மம் , ( 3 ) - கலவை . 


பொருளும் ஆற்றலும் 


7 


( 1 ) தனிமங்கள் ( Elements ) 

ஒரே வகை அணுவா லானதும் , ஒருபடித்தானதும் , அதை 
விட எளியதா கப் பிரிக்க இயலாததுமான 

பொருள்களுக்குத் 
தனிமங்கள் எனப் பெயர் . இரும்பு , வெள்ளி , ஹைட்ரஜன் , 
ஆக்சிஜன் போன்றவை தனிமங்கள் எனப்படும் . இத் தனி 
மங்களைச் சூடுபடுத்துவதன் மூலமோ , மற்ற வேதி முறைகளி 
னாலோ இன்னும் எளிய பொருள்களாகச் சிதைக்க முடியாது . 

து வரையில் 105 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . ஒரு 
தனிமத்தில் ஒரே வகையான அணுக்கள் தாம் உள்ளன . 


( 2 ) சேர்மங்கள் ( Compounds ) 

இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதி 
முறையில் ஒரு குறிப்பிட்ட எடை 

விகிதத்தில் 
கூடி உண் 
டாக்கக்கூடிய பொருளுக்குச் சேர்மம் என்று 

பெயர் . நீர் , 
கார்பன் டை ஆக்சைடு , சாதாரண உப்புப் போன்றவைகள் 
சேர்மங்கள் எனப்படும் . இவைகள் ஒருபடித்தானவை ( homo 
geneous ) . சேர்மங்களுக்குக் குறிப்பிட்ட உருகு நிலை , கொதி 
நிலை போன்ற இயற்பியல் மாறிலிகள் உண்டு. 1 : 8 என்ற நிலை 
யான எடை விகிகத்தில் ஹைட்ரஜனும் , ஆக்சிஜனும் இணைந்து 
நீர் உண்டாகின்றது . 

சேர்மங்களின் பண்புகள் , அவற்றின் பகுதிப் பொருள்களின் 
பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றன . சேர்மங் 
களின் பகுதிப் பொருள்களை எவ்வித எளிய இயற்பியல் முறை 
களினாலும் பிரிக்க இயலாது . சேர்மங்கள் உண்டாகும்போது 
வெப்பம் , ஒளி , மின்சாரம் போன்ற பலவகை ஆற்றல்களில் 
மாற்றம் உடன் நிகழ்கிறது . 


( 3 ) கலவைகள் ( Mixtures ) 

இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் , 
அல்லது சேர்மங்கள் கலந்து உண்டாகும் 

பொருள்களுக்குக் 
கலவைகள் 

எனப் பெயர் . இவைகள் ஒரேபடித்தானவை 
யாகவோ அல்லது பலபடித்தான வையாகவோ ( heterogeneous ) 
இருக்கலாம் . 


பகுதிப் பொருள் கள் ( components ) எவ்விகிதத்தில் கலந் 
தாலும் கலவை உண்டாகிறது . எடுத்துக்காட்டு : மணல் , சர்க் 
கரை கலந்த கலவை ; உப்பும் மணலும் சேர்ந்த கலவை 
கலவைகளின் பண்புகள் அவற்றிலுள்ள பகுதிப் பொருள்களின் 
தனிப்பட்ட பண்புகளுடன் ஒத்துள்ளது பகுதிப் பொருள்களை 
எளிய இயற்பியல் முறைகளில் பிரிக்கலாம் . கலவைகளுக்கெனத் 


8 


புகுமுக வேதியியல் 


தனிப்பட்ட நிலையான இயற்பியல் மாறிலிகள் கிடையாது . 

உண்டாகும்போது எவ்வித ஆற்றல் மாற்றமும் 
உண்டாவதில்லை . காற்று ஒரு கலவை எனக் கருதப்படுகிறது . 


இவை 


கலவைகளைப் பிரித்தல் ( Separation of Mixtures ) 
கலவைகளின் 

தன்மைக்கேற்ப அவற்றிலுள்ள பகுதிப் 
பொருள்களைப் பிரிக்கும் முறைகள் வேறுபடுகின்றன . 


( a ) திண்ம - திண்மக் கலவைகள் ( Solid - Solid Mixtures ) 
( i ) இவ்வகைக் கலவைக்கு எடுத்துக்காட்டாக 

மணல் 
உப்பு கலந்துள்ள கலவையை எடுத்துக்கொள்வோம் . 
கலவையில் உள்ள உப்பு நீரில்கரையும் தன்மையுள்ளது . மணல் 
நீரில் கரைவதில்லை . இக் கலவையை ஒரு முகவையில் எடுத்துக் 
கொண்டு , நீரூற்றி நன்கு கலக்கினால் உப்பு மட்டும் கரைந்து , 
மணல் கரையாமல் அடியில் தங்குகிறது . இவற்றைப் பிறகு 
‘ தெளியவைத்து இறுத்தல் ( decantation ) முறையில் பிரிக் 
கலாம் . இம் முறையில் முகவையில் உள்ள கரைசலை நன்கு 
கலக்கிச் சிறிது நேரம் அசையாமல் வைத்திருக்க வேண்டும் . 
மணல் அடியில் படிந்துவிடுகிறது . இதன் மேலுள்ள தெளிவான 
உப்புக்கரைசலை முகவையை இலேசாகச் சாய்த்து மற்றொரு 
முகவையில் இறுத்து விடலாம் . மணலைச் சூடுபடுத்தி உலர்த்த 
" லாம் . இறுக்கப்பட்ட திரவத்தைச் சுண்டக் காய்ச்சினால் நீர் 
ஆவியாகச் சென்று விட , உப்பு அடியில் தங்குகிறது . ஆனால் , 
இம் முறை சிறந்தமுறை யாகாது . 


( ii ) வடிகட்டுதல் ( Filtration ) : ஒரு கரையும் பொருளைக் 
கரையாத பொருளிலிருந்து 

பிரிக்க இதுவே சிறந்த முறை 
யாகும் . ஒரு வட்ட வடிவ வடிதாளைப் ( filter paper ) படத்தில் 


Ge 


படம் 1 .. 


வடிதாளை முடிக்கும் விதம் 


காட்டியபடி நான்காக மடிக்கவும் . மூன்று மடிப்புகள் ஒரு 
பக்கமும் , நான்காவது மடிப்பை மறுபக்கமும் பிரித்து , கிடைக் 


9 


பொருளும் ஆற்றலும் 


புனலில் 


I 


கும் கூம்பு வடிவிலுள்ள தாளைப் 

பொருத் தவும் . 
முதலில் சிறிது நீரைப் புனலினுள் ஊற்றி , தாள் புனலில் நன்றாக 
ஒட்டிக் கொள்ளும்படி செய் 
யவும் . பிறகு முகவையிலுள்ள 
கரையாத பொருளுடன் சேர்ந் 
திருக்கும் திரவத்தை , ஒரு 
கண்ணாடித் தண்டின் வழி - 
யாகப் புனலினுள் ஊற்றவும் . 
வடிதாளின் வழியாக உப்புக் 
கரைசல் கீழிறங்கி மற்றொரு 

சேகரிக்கப்படு 
கிறது . இதற்கு வடிநீர் ( filtrate ) 
எனப் பெயர்.கரையாத மணல் 
வடிதாளில் 

தங்கிவிடுகிறது . 
எச்சம் ( residue ) என 

படம் 2 . 
வழங்கப்படுகிறது . வடி நீரில் 

வடிகட்டுதல் 
உள்ள உப்பை , திரவத்தைக் காய்ச்சி ஆவியாக்கித் ( evapora 
tion ) திண்ம நிலையில் பெறலாம் . இம் முறை வடிகட்டுதல் என 
வழங்கப்படுகிறது . 


முகவையில் 


(iii ) பதங்கமாதல் ( Sublimation ) : திண்ம - திண்மக் கலவையி 
லுள்ள ஒரு பகுதிப் பொருள் உருகாமல் ஆவியாகும் தன்மை 

பெற்றிருந்தால் , அவற்றைப்பிரிக்க 
ஈரமான 
வடிதாள் 

இம் முறை பயன்படுகிறது . 
ஒரு 
திண்மம் உருகாமல் ஆவியாகும் 
பண்புக்குப் பதங்கமாதல் 

எனப் 
ஆவியாகும் 
திண்மம் 

பெயர் . சான்றாக அம்மோனியம் 
குளோரைடு , சோடியம் குளோ 
ரைடு கலந்த கலவையை 
முறையில் 

பிரிக்கலாம் . இக் 
கலவையில் 

உள்ள இரு பகுதிப் 
பொருள் களும் நீரில் கரையும் 
தன்மை பெற்றவை . இவற்றைச் 

சூடுபடுத்தும்போது அம்மோ 
படம் 3 . னியம் குளோரைடு 

கி , 
பதங்கமாதல் திரவமாகாமல் நேர டியாக 
ஆவியாகிறது . இக்கலவையை ஒரு சீனக்களிமண் கிண்ணத்தில் 


10 


புகுமுக வேதியியல் 


எடுத்துக்கொண்டு ஒரு புனலை அதன் மீது கவிழ்த்துவைத்து 
அதை மூடவேண்டும் . இப்போது கலவையைச் சூடுபடுத்தினால் 
அம்மோனியம் குளோரைடு ஆவியாகி , புனலின் குளிர்ந்த 
பாகங்களில் படிகிறது . 


( b ) திரவ - திரவக் கலவைகள் ( Liquid - Liquid Mixtures ) 

{ i ) காய்ச்சி வடித்தல் ( Distillation ) : மாசுகளுடன் கூடிய ஒரு 
திரவத்தை இம் முறையில் தூய்மையாக்கலாம் . திரவம் 
கொதித்து ஆவியாகும் ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலைக்குக் கொதி 
நிலை என்று பெயர் . மாசுகளுடன் கூடிய திரவத்தைப் படம் 4 - ல் 
காட்டியபடி ஒரு வாலையில் 

எடுத்துக்கொண்டு சூடு செய்ய 


து 


கல் 


குளிர் கலம் 


குடுவை 


மா 


கொள்கலம் 


படம் 4 . 


காய்ச்சி வடித்தல் 


வேண்டும் . அப்போது திரவம் மட்டும் ஆவியாகி , பக்கக் குழாய் 
மூலம் வெளிவந்து , லீ பிக் குளிர் கலம் வழியாகச் செல்கிறது.லீ பிக் 
குளிர் கலம் குளர்ச்சியாயிருப்பதால் திரவத்தின் ஆவி சுருங்கி 
நீர்மமாகிறது . இதை ஒரு கொள் கலத்தில் ( receiver ) சேகரித் 
கொள்கிறோம் . மாசுகள் 

வாலையில் 

அடியில் தங்கி 
விடுகின் றன 


( ii ) பிவ்னக்காய்ச்சி வடித்தல் ( Fractional distillation } : கொதி 
நிலையில் அதிக வித்தியாசம் உள்ள ஒன்றோடு ஒன்று கலக்கக் 
கூடிய திரவங்களை இம் முறையால் பிரிக்கலாம் . 


நீரும் ஆல்கஹாலும் கலந்துள்ள கலவையை ஒரு வாலையில் 
எடுத்துக்கொள்ளவேண்டும் . வெப்பமானியைத் தாங்கியுள்ள 
ஒரு துளை அடைப்பான் ஒன்றை வாலையின் வாயில் பொருத்த 


11 


பொருளும் ஆற்றலும் 


வேண்டும் . வாலையிலுள்ள பக்கக்குழாயில் லீபிக் குளிர் கலனைப் 
பொருத்தவேண்டும் . இப்போது வாலையைச் சூடு செய்தா 

ல் 
முதலில் 

குறைவான . கொதி நிலையையுடைய ஆல்கஹால் 
( கொதி நிலை 78 ° C ) ஆவியாகி வெளிவருகிறது . இதை லீபிக் 
குளிர் கலனில் குளிர்வித்துத் திரவமாக்கிக் கொள்கலனில் சேக 
ரிக்கலாம் . ஆல்கஹால் முழுவதும் ஆவியான பிறகு வெப்ப நிலை 
திடீரென அதிகரிக்கிறது . நீரின் கொதி நிலையில் ( 100 ° C ) நீர் 
நீராவியாக மாறி வெளிவருகிறது . இதையும் லீபிக் குளிர் கலனில் 
குளிர் வித்து நீரைப்பெற்று மற்றொரு கொள்கலத்தில் சேகரிக் 
கலாம் . 


இம் 


பொருளில் ஏற்படும் மாற்றங்கள் 

பொருள்கள் பலவித மாற்றங்கள் அடைகின்றன . 
மாற்றங்களை இருவகைகளாகப் பிரிக்கலாம் : ( a ) இயற்பியல் 
மாற்றம் ; ( b ) வேதி மாற்றம் . 


( a ) இயற்பியல் மாற்றம் ( Physical Change ) 

இவ்வகை மாற்றம் தற்காலிகமானது . மாற்றத்தின்போது 
புதிய பொருள்கள் உண்டாவதில்லை , 

பழைய நிலையை 
மீண்டும் அடைய முடிகிறது . இத்தகைய வினையை மீள் 
மாற்றம் ( reversible change ) என்பர் . இம் மாற்றம் நிகழும் 
போது எவ்வித ஆற்றல் மாற்றமும் உண்டாவதில்லை . எடுத்துக் 
கொண்ட பொருளின் ஒரு சில பண்புகளில் மட்டுமே மாற்றம் 
உண்டாகிறது . 


எடுத்துக்காட்டு : நீர் கொதித்து ஆவியாதல் , பனிக்கட்டி 
உருகு தல் , இரும்பைக் காந்தமாக்குதல் , அயோடின் , கர்ப்பூரம் 
போன்ற திண்மங்கள் பதங்கமாதல் 

போன்ற 

வினைகள் 
இயற்பியல் மாற்றங்களாகும் . 


( b ) வேதி மாற்றம் ( Chemical Change ) 

இவ்வகை மாற்றம் நிரந்தரமானது . இம் மாற்றம் நிகழும் 
போது புதிய பொருள்கள் உண்டாகின்றன . எடுத்துக்கொண்ட 
பொருளை மீண்டும் பெற முடிவதில்லை . இவ்வகை வினை யை 
மீள் தன்மையற்ற ( மீளா ) மாற்றம் ( irreversible change ) என்பர் . 
இம் மாற்றம் நிகழும்பொழுது 
பலவகை ஆற்றல் மாற்றங்கள் 
உடன் நிகழ்கின்றன . எடுத்துக்கொண்ட பொருளின் எல்லாப் 
பண்புகளிலும் மாற்றம் உண்டாகிறது . 


12 


புகுமுக வேதியியல் 


நீரை மின்னாற்பகுத்தல் , உணவு உட்கிரகிக்கப்படுதல் , 
மக்னீசிய நாடா எரிதல் , இரும்பு துருப்பிடித்தல் , கந்தகம் 
எரிதல் ஆகியவை வேதி மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகளாகும் . 


வேதிமாற்றம் நிகழ்வதற்கான நிபந்தனைகள் 

நெருக்கமான பரிசம் , வெப்பம் , ஒளி , மின்சாரம் , வினை வேக 
மாற்றி முதலியன ஆகும் . 


ஆற்றல் ( Energy ) 

வேலை செய்வதற்கு வேண்டிய திறன் ஆற்றல் எனப்படும் . 
ஆற்றல் பல வகைப்படும் . அவையாவன : ஒளி ஆற்றல் , 
வெப்ப ஆற்றல் , மின் ஆற்றல் , நிலை ஆற்றல் ( potential 
energy ) , இயக்க ஆற்றல் ( kinetic energy ) ஆகியவையாகும் . 
பொருளை 

ஆக்கவோ அழிக்கவோ முடியாது . இதைப் 
போலவே , ஆற்றல் அழியாமை விதி ( law of conservation of 
energy ) யின் படி ஆற்றலை ஆக்கவோ , அழிக்கவோ முடியாது . 
ஒருவகை ஆற்றல் மறையும்போது அதற்குச் சம அளவுள்ள 
மற்றொரு வகை ஆற்றல் தோன்றுகிறது . இவ்வாறு ஒருவகை 
ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் . எடுத்துக் 
காட்டாக வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாகவும் , மின் ஆற்றலை 
வெப்ப ஆற்றலாகவும் மாற்ற முடியும் . 


முன்பு பொருள் , ஆற்றல் இவையிரண்டும் வேறுபட்டவை 
யென்றும் , பொருளுக்கு நிறை உண்டு , ஆற்றலுக்கு நிறை 
( mass ) இல்லையென்றும் கருத்து நிலவியது . ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 
( Albert Einstein ) என்ற விஞ்ஞானி இக் கருத்துத் தவறு என 
நிரூபித்தார் . அவர் கோட்பாட்டின் படி பொருள் , ஆற்றல் 
இரண்டும் தொடர்பு கொண்டவை ; ஒன்றை மற்றொன்றாக 
மாற்றமுடியும் என்பது தெளிவா கியது . பொருளை ஆற்றலாகவும் , 
ஆற்றலைப் பொருளாகவும் மாற்றமுடியும் . இவ்விரண்டு அளவை 
களுக்கும் உள்ள தொடர்பு ஐன்ஸ்டீனால் பொருண்மை - ஆற்றல் 
சமன் பாட்டின் மூலம் விளக்கப்பட்டது . இச் சமன்பாடு E = mGe 
என்பதாகும் . இதில் E என்பது வெளியேற்றப்பட்ட ஆற்றலையும் ,. 
m என்பது பொருண்மையையும் குறிப்பதாகும் . ஆற்றலை 
எர்குகள் என்ற அலகாலும் , பொருண்மையை கிராமிலும் 
குறிக்கிறோம் . இங்கு m என்ற பொருண்மை , ஆற்றலாக மாற்றப் 
பட்ட அளவைக் கொடுக்கிறது . C என்பது ஒளியின் வேகத்தைக் 
குறிக்கிறது . இதன் மதிப்பு : 3x1010 செ . மீ /வினாடி . 


பொருளும் ஆற்றலும் 


13 


இச் சமன்பாட்டின் படி C- ன் மதிப்பு ( 9X 10 ) ஆகும் . 
இதனால் மிகச்சிறிய அளவு பொருண்மையும் மிக அதிக அளவு 
ஆற்றலாக மாற்றப்படுகிறது . சான்றாக 1 கிராம் பொருள் , 
1X9X.10 ° எர்குகள் ஆற்றலைத் தருகிறது . ( 4-16X 10 எர்குகள் 
= 1 கலோரி ) . 


ஆனால் , சோதனைச் சாலையில் நிகழும் வினைகளில் பொருளை 
ஆற்றலாக மாற்ற முடிவதில்லை . இத்தகைய மாற்றத்தை 
ஏற்படுத்துவதற்கு மிக அதிக அளவு விலையுள்ள உபகரணங்கள் 
தேவைப்படுகின்றன . அணுகுண்டு வெடித்து அதிக ஆற்றல் 
வெளியிடப்படுவது ஐன்ஸ்டீனின் பொருண்மை - ஆற்றல் சமன் 
பாட்டின் அடிப்படையில் ஏற்படுகிறது . 


வினாக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

( a ) தனிமம் ; ( b ) சேர்மம் ; ( c ) ஆற்றல் ; ( d ) இயற் 

பியல் மாற்றம் ; ( e ) வேதிமாற்றம் . 
2. பொருளும் , ஆற்றலும் எவ்வாறு தொடர்பு கொண் 

டுள்ளன ? 
3. சிறு குறிப்பு வரைக : 

( a ) பதங்கமா தல் ; ( b ) காய்ச்சி வடித்தல் ; 
( c ) பின்னக் காய்ச்சி வடித்தல் . 


3. வேதிக் கூடுகையின் விதிகள் 

((Laws of Chemical Combinations ) 


தனிமங்கள் இணைந்து பல சேர்மங்கள் உண்டாகின்றன . 
இவ்வாறு சேர்மங்கள் உண்டாகும் வினைகளும் , ஒரு சேர்மம் 
மற்றொரு சேர்மமாக மாற்றப்படும் வினைகளும் பல தத்துவங் 
களை அடிப்படையாகக் கொண்டு நிகழ்கின்றன . இத் தத்துவங் 
களை ஒன்று சேர்த்துப் பல விதிகள் அளிக்கப்பட்டன . இவ் 
விதிகள் தனிமங்கள் கூடி சேர்மங்களை உண்டாக்கும் எல்லா 
வினைகளையும் விளக்குவதால் , இவற்றை வேதிக் கூடுகையின் 
விதிகள் என வழங்குகிறோம் . வேதிக் கூடுகையின் விதிகள் 
மொத்தம் ஐந்தாகும் : 

( 1 ) நிறை அழியா மை விதி ( law of conservation of inass ) ; 
( 2 ) திட்ட விகித விதி (law of definite proportions) ; 
( 3 ) மடங்கு விகித விதி ( law of multiple proportions ) ; 
( 4 ) தலைகீழ் விகித விதி ( law of reciprocal proportions ) ; 
( 5 ) கே லூசாக் விதி ( Gay Lussac s law ). 


இவற்றில் முதல் நான்கு விதிகள் எடை சம்பந்தமான 
விதிகளாகும் . இவை பொருளின் திண்ம , திரவ , வாயு ஆகிய 
மூன்று நிலைகளுக்கும் பொருந்தும் . ஐந்தாவது விதி வாயுக்கள் 
இணையும்போது அளவுகளில் ஏற்படும் விகிதத்தைக் 
குறிப்பதாகும் . 


கன 


( 1 ) நிறை அழியாமை விதி 

லவாய்சியர் 
விதியை வெளியிட்டார் , 


என்ற 


விஞ்ஞானி முதலில் 1769 - ல் இவ் 
இவ் விதியின் படி ஒரு வேதிவினை 


வேதிக் கூடுகையின் விதிகள் 


15 


நிகழும்போது நிறை உண்டாக்கப்படுவதும் இல்லை , அழிக்கப் 
படுவதும் இல்லை . பொருள்கள் மாறு பட்ட இடங்களைப் பெறு 
கின்றன ; வினைப்படும் பொருள்கள் விளையும் பொருள்களாக 
மாற்றப்படுகின்றன . ஆனால் , வினையின் முடிவில் கிடைக்கும் 
பொருள்களின் மொத்த நிறை தொடக்க நிறைக்குச் சமமாகவே 
இருக்கிறது . இவ் விதியைக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 


வேதிமாற்றத்தில் ஈடுபடும் விளைப்படு பொருள்களின் மொத்த நிறை 
வினையில் உண்டாகும் பொருள்களின் மொத்த நிறைக்குச் சமமாயுள்ளது . 


விளக்கம் : ( i ) மக்னீசியம் நாடா ஒரு ஜாடியிலுள்ள ஆக்சிஜ 
னுடன் சேர்ந்து எரிக்கப்படுகிறது . மக்னீசியமும் , ஆக்சிஜனும் 
வினைப்பட்டு மக்னீசியம் ஆக்சைடு உண்டாகிறது . வினையின் 
தொடக்கம் , முடிவு ஆகிய இரு நிலைகளிலும் ஜாடியின் நிறை 
சமமாக இருப்பதைக் காணலாம் . 

( ii ) 12 கிராம் கார்பன் 32 கி . ஆக்சிஜனுடன் எரிந்து வினைப் 
பட்டு 44 கிராம் கார்பன் டைஆக்சைடு உண்டாகிறது 
இவ் வினையில் வினைப்படும் பொருள்களான கார்பன் 
ஆக்சிஜன் இவற்றின் மொத்த எடையும் , விளையும் பொருளான 
கார்பன் டை ஆக்சைடின் எடையும் சமமாக உள்ளது . 


விளைந்த 


(iii ) ஒரு மெழுகுவர்த்தி காற்றில் எரியும்போது எடை இழப்ப 
தாகத் தோன்று கிறது . எரிந்த மெழுகுவர்த்தியின் எடையையும் , 
எரிதலுக்குப் பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜனின் எடையையும் , 

கார்பன்டைஆக்சைடு , நீராவி ஆகியவற்றின் 
எடையையும் கணக்கிட்டுப் பார்த்தால் இவ்வினை நிறை 
அழியாமை விதியின்படி நடந்திருப்பதை அறியலாம் . எனவே , 
பெழுதவர்த்தி எரியும்போது பொருள் சேதம் எதுவும் ஏற்படுவ 
தில்லை . 


{ 2 ) திட்ட விகித விதி 

இவ் விதி 1799 ஆம் ஆண்டு எல் . ப்ரௌஸ்ட் ( L. Proust ) 
என்ற விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது . பின் 1860 
1865 - ல் ஜெ . எஸ் . ஸ்டாஸ் ( J. S. Stas ) , டி . டபிள்யூ . ரிச்சர்ட் 
( T. W. Richard ) ஆகிய இரு விஞ்ஞானிகளும் இவ் விதியைச் 
சோதனை மூலம் சரிபார்த்தனர் . திட்டவிகித விதியைக் கீழ்க் 
கண்டவாறு வரையறுக்கலாம் : 


ஒரு சேர்மத்தை எம் முறையில் தயாரித்தாலும் அதில் ஒரேவிதமான 
தனிமங்கள் ஒரு திட்ட எடை விகிதத்திலேயே கூடி இருக்கின்றன . 


16 


புகுமுக வேதியியல் 


இதிலிருந்து ஒரு சேர்மத்தின் வேதிய இயைபு ( Chemical 
composition )) அச் சேர்மத்தைத் தயாரிக்கும் முறையைப் - 
பொறுத்ததல்ல என்றும் , ஒரு சேர்மத்திலுள்ள தனிமங்களின் 
எடை விகிதம் மாறாததாக உள்ளது என்றும் அறிகிறோம் . 
எடுத்துக்காட்டுகள் 

( 1 ) கார்பன் டை ஆக்சைடைப் பல முறைகளில் தயாரிக்க 
லாம் . 

கரியைக் காற்றில் எரித்தால் கார்பன் டை 
ஆக்சைடு உண்டாகிறது . ( b ) கார்பனேட்டுகளை நீர்த்த 
அமிலங்களுடன் வினைப்படுத்தினால் கார்பன் டை ஆக்சைடு 
வெளிவருகிறது . ( c ) கார்பனேட்டுகள் வெப்பத்தினால் சிதை 
வடைந்து கார்பன் டை ஆக்சைடைத் தருகின்றன . இம் 
முறைகள் எல்லாவற்றிலும் உண்டான கார்பன் டை ஆக்சைடு 
கார்பன் , ஆக்சிஜன் என்ற இரு தனிமங்களை 12 : 32 அல்லது 
3 : 8 என்ற திட்ட எடை விகிதத்திலேயே பெற்றிருக்கின்றன . 

( 2 ) குப்ரிக் ஆக்சைடு என்னும் சேர்மத்தைக் கீழ்க்கண்ட 
பல முறைகளில் தயாரிக்கலாம் . ( a ) காப்பரைக் காற்றில் எரித் 
தல் , ( b ) காப்பர் கார்பனேட்டைச் சூடுபடுத்துதல் , ( c ) காப் 
பரை நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் கரைத்து , . உண்டாகும் 
காப்பர் நைட்ரேட்டைச் சூடுபடுத்துதல் . இம் மூன்று முறை 
களிலும் கிடைத்த குப்ரிக் ஆக்சைடு , காப்பர் ஆக்சிஜன் ஆகிய 
இரு தனிமங்களை 63-57 : 16 என்ற திட்ட எடை விகிதத்திலேயே 
பெற்றுள்ளன . 

( 3 ) நீர் என்ற சேர்மத்தைப் பல முறைகளில் தயாரிக்க 
லாம் . ஆனால் , தூய வகையில் எல்லா முறைகளிலும் கிடைக்கும் 
நீர் , ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் என்ற இரண்டு தனிமங் 
களாலானதேயாகும் . இவ்விரண்டு தனிமங்களும் ஒரு திட்ட 
மான மாறாத 1 : 8 என்ற எடை விகிதத்தில் இணைந்துள்ளன . 
கணக்கு 

ஒரு சோதனையில் 1-76 கி . காப்பர் , நைட்ரிக் அமிலத்துடன் 
சூடு படுத்தப்பட்டு 2 • 20 கி . காப்பர் ஆக்சைடைக் கொடுக்கிறது . 
மற்றொரு சோதனையில் 1-15 கிராம் குப்ரிக் ஆக்சைடின் மீது 
ஹைட்ரஜனைச் செலுத்தி ஆக்சிஜன் ஒடுக்கம் 

செய்தால் 
0-92 கிராம் காப்பர் கிடைக்கிறது . இவை திட்ட விகித 
விதியை விளக்குகின்றன என்று எவ்வாறு நிரூபிப்பாய் ? 
முதல் சோதனை : 
குப்ரிக் ஆக்சைடின் எடை 

2-20 கி . 
காப்பரின் எடை 

= 1.76 கி . 
எனவே , ஆக்சிஜனின் எடை 

6-44 கி . 


- 


வேதிக் கூடுகையின் விதிகள் 


17 


- 


- 


1-76 கி . காப்பருடன் கூடும் ஆக்சிஜன் 

) 
= 0.44 கி . 
எடை 
ஃ ஒரு கிராம் ஆக்சிஜனுடன் 

1.76 

4 
கூடும் காப்பரின் எடை 

0.44 
காப்பர் : ஆக்சிஜன் விகிதம் 

= 4 : 1 
இரண்டாவது சோதனை : 
குப்ரிக் ஆக்சைடின் எடை 

1.15 கி . 
காப்பரின் எடை 

= 0.92 கி . 
ஃ ஆக்ஸிஜனின் எடை 

= 0.23 கி . 
0.92 கி காப்பருடன் இணையும் 

0.23 கி . 
ஆக்சிஜனின் எடை 
ஒரு கிராம் ஆக்சிஜனுடன் கூடும் 0.92 
காப்பரின் எடை 

0.21 
காப்பர் : ஆக்சிஜன் விகிதம் 4 ! 1 
இவ்விரண்டு சோதனைகளிலும் பயன் பட்ட குப்ரிக் ஆக் 
சைடில் உள்ள காப்பர் : ஆக்சிஜன் விகிதம் சமமாக , ஒரு குறிப் 
பிட்ட திட்டமான அளவில் உள்ளது . எனவே , இது திட்ட விகித 
விதியை மெய்ப்பிக்கிறது . 
( 3 ) மடங்கு விகித விதி 

இவ் விதி 1803 - ல் ஜான் டால்ட்டன் ( John Dalton ) என்ற 
விஞ்ஞானியால் நிறுவப்பட்டது . இதைக் கீழ்க்கண்டவாறு 
கூறலாம் : : 

இரண்டு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களைக் 
கொடுக்கும்போது குறிப்பிட்ட எடையுள்ள ஒரு தனிமத்துடன் சேரும் மற்ருெரு 
தனியத்தின் வெவ்வேறு எடைகள் சிறிய முழு எண் விகிதத்தில் இருக்கின்றன . 
விளக்கங்கள் 

1. ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் ஆகிய இரு தனிமங்களும் 
சேர்ந்து நீர் , ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற இரு சேர்மங் 
களைக் கொடுக்கின்றன . இவற்றின் இயைபுகள் ( composition ) 
கீழே தரப்பட்டுள்ளன : 

ஹைட்ரஜனின் ஆக்சிஜனின் 


எடை 


எடை 


நீர் ( H2 O ) 


1008 கிராம் 


ஹைட்ரஜன் 
பெராக்சைடு ( H , 0 , ) 


1.008 கிராம் 


16 கிராம் 


18 


புகுமுக வேதியியல் 


இவ்விரு சேர்மங்களிலும் ஹைட்ரஜனின் நிலையான எடை 
1008 கிராமுடன் கூடும் ஆக்சிஜனின் வெவ்வேறு எடைகளான 
8 கிராம் , 16 கிராம் ஆகியவை , 8:16 அல்லது 1 : 2 என்ற சிறிய 
முழு எண்கள் விகிதத்திலுள்ளன . 


( 2 ) கார் பன் , ஆக்சிஜன் ஆகிய இரண்டு த்னிமங்களும் 
கூடி , கார்பன் மானாக்சைடு , கார்பன் டை ஆக்சைடு என்னும் 

சேர்மங்களைக் கொடுக்கின்றன . இவற்றின் எடைகள் 
கீழ்க்கண்டவாறு அமைந்துள்ளன : 


கார்பனின் 


சேர் மம் 


ஆக்சிஜனின் 


எடை 


எடை 


கார்பன் மானாக்சைடு 


12 கி 


15 கி 


கார்டன்டை ஆக்சைடு 


12 கி 


32 கி 


இவ்விரு ஆக்சைடுகளிலும் கார்பனின் நிலையான 12 கிராம் 
திட்ட எடையுடன் சேரும் ஆக்சிஜனின் வெவ்வேறு எடை 
களான 16 கிராம் , 32 கிராம் ஆகிய இரண்டும் 16:32 அல்லது 1 : 2 
என்ற எளிய விகிதத்தில் உள்ளன . 


( 3 ) நைட்ரஜன் நான்கு ஆக்சைடுகளை உண்டாக்குகிறது . 
இவற்றின் இயைபுகள் கீழே தரப்பட்டுள்ளன : 


சேர்மம் 


நைட்ரஜன் ஆக்சிஜனின் 


எடை 


எடை 


நைட்ரஸ் ஆக்சைடு 


14 கி 


8 கி 


நைட்ரிக் ஆக்சைடு 


14 கி 


16 கி 


நைட்ரஜன் டைஆக்சைடு 


14 கி 


32 கி 


டை நைட்ரஜன் பென்டா 
ஆக்சைடு 


14 கி 


40 கி 


. 


: 


கூடி 


எடை 


எடை 


ஆக்சிஜனின் எடை 
வேதிக் கூடுகையின் விதிகள் 

19 
குறிப்பிட்ட நைட்ரஜனின் எடையான 14 கிராமுடன் கூடும் 
ஆக்சிஜனின் மாறுபட்ட எடைகள் 8 , 16 , 32 ஆகும் . இந்த 
எடைகள் 8 16 : 32 ஆகும் . இந்த எடைகள் , 8 : 16 : 32 
அல்லது 1 : 2 : 4 என்னும் எளிய முழ எண்கள் விகிதத் தில் 
அமைந்துள்ளன . 
( 4 ) சல்ஃபர் , ஆக்சி ஜன் ஆகிய இரண்டு தனிமங்களும் 
சல்ஃபர் டை ஆக்சைடு , சல்ஃபர் 

டிரை ஆக்சைடு 
என்னும் இரண்டு சேர்மங்களைக் கொடுக்கின்றன . இவ்விரண்டு 
சேர்மங்களிலும் சல்ஃபரின் எடை நிலையாயுள்ளது ; ஆனால் 
ஆக்சிஜனின் எடைகள் ( 32 : 48 ) முழு எண் விகிதத்தில் , 
( 2 : 3 ) உள்ளன . 
சேர்மங்கள் 

சல்ஃபரின் | ஆக்ஸிஜனின் 
சல்ஃபர் டை ஆக்சைடு 

32 
சல்ஃபர் டிரை ஆக்சைடு 

32 

48 
கணக்கு 1 

காப்பர் இரண்டு ஆக்சைடுகளைத் தருகிறது . 
ஒவ்வொன்றின் ஒரு கிராமை 

ஒரு கிரா மை ஹைட்ரஜனில் சூடுபடுத்தும் 
போது முறையே 0.888 கிராம் , 0-798 கிராம் உலோகம் 
கிடைக்கிறது . இம் முடிவுகள் மடங்கு விகித விதியை ஒத்திருக் 
கின்றன என்று நிரூபிக்க . 
முதல் ஆக்சைடு 
உலோக ஆக்சைடின் எடை 

கிராம் 
உலோகத்தின் எடை 

0888 கி . 

0112 கி . 
0 112 கி . ஆக்சிஜனுடன் கூடும் 
உலோகத்தின் எடை 

0.858 கி . 
1 கி ஆக்சிஜனுடன் கூடும் 
உலோகத்தின் எடை 

} 

0.112 


32 


60 మ 


= 


0888 = 7 92 கி 


= 


இரண்டாவது ஆக்சைடு 
உலோக ஆக்சைடின் எடை 
உலோகத்தின் எடை 


0.798 கி . 


20 


புகுமுக வேதியியல் 


ஃ ஆக்சிஜனின் எடை 
0 202கி . ஆக்சிஜனுடன் இணையும் 
உலோகத்தின் எடை 


ம் } 


= 0 • 202 கி . 
0798 

3.95 கி . 
0-202 


1 கிராம் ஆக்கிஜனுடன் கூடும் உலோகத்தின் வேறுபட்ட 
எடைகளின் விகிதம் = 7 • 92 : 3 • 95 = 2 : 1 இஃது எளிய முழு 
எண் விகிதத்தில் உள்ளது . இவற்றிலிருந்து மடங்கு விகித 
விதி விளக்கப்படுகிறது . 


கணக்கு 2 

மாங்கனீசும் , ஆக்சிஜனும் இணைந்து மூன்று ஆக்சைடு 
களைக் கொடுக்கின்றன . இவை ஒவ்வொன்றிலுமுள்ள 
ஆக்சிஜனின் சதவீதம் முறையே 22 • 6 , 36-9 , 50-6 

ஆக 
உள்ளது . இவ் அளவுகள் மடங்கு விகித விதியை ஒத்திருக் 
கின்றன என நிரூபிக்கவும் . 


100 எனக் 


ஒவ்வொரு சேர்மத்திலும் ஆக்சைடின் எடை 
கொள்க . 


முதல் ஆக்சைடு : 

ஆக்சைடின் எடை = 100 கி . 

ஆக்சிஜனின் எடை = 22 • 6 கி . 

ஃ மாங்கனீசின் எடை = 77.4 கி , 
22.6 கிராம் ஆக்ஸிஜனுடன் கூடும் 
மாங்கனீசன் எடை 

77.4 கி . 
ஃ 1 கிராம் ஆக்சினு ஜடன் 

17-4 

-3-40 கி . 
கூடும் மாங்கனீசின் எடை 

2216 


கூடும் 


- 
= 


காக 


- 


இரண்டாவது ஆக்சைடு : 

ஆக்சைடின் எடை = 100 கி . 
ஆக்சிஜனின் எடை 36-9 கி . 

மாங்கனீசின் எடை = 63-1கி . 
36-9 கிராம் ஆக்சிஜனுடன் கூடும் 
மாங்கனீசின் எடை 

63.1 கி . 
ஃ 1 கிராம் ஆக்சிஜனுடன் 

63-1 
கூடும் மாங்கனீசின் எடை 

6-93 


- 


- 


மூன்றாவது ஆக்சைடு 

ஆக்சைடின் எடை = 100 கி . 
ஆக்சிஜனின் எடை = 50 6 கி . 


21 


( வேதிக் கூடுகையின் விதிகள் 


- 


- 


எடை 


மாங்கனீசின் எடை = 49-4கி . 
50.6 கிராம் ஆக்சிஜனுடன் கூடும் எடை 49.4 கி . 
: . 1 கிராம் ஆக்சிஜனுடன் 

49.4 

= 0.9 கி . 
சேரும் மாங்கனீசின் எடை 

0.6 
ஃ ஆக்சிஜனின் குறிப்பிட்ட , நிலையான 

குறிப்பிட்ட , நிலையான 1 கிராம் எடை 
யுடன் சேரும் மாங்கனீசின் 

வெவ்வேறு 

எடைகளின் 
விகிதம் 3 • 40 : 1-7 : 0-9 அல்லது 2 : 1 ! 0.5 = 4 : 2 : 1 . 
இது சிறிய முழு எண்கள் விகிதமாக உள்ளதால் மடங்கு விகித 
விதி நிரூபிக்கப்படுகிறது . 
{ 4 ) தலைகீழ் விகித விதி 

இவ் விதியைச் சமான எடைவிதி என்றும் வழங்க 
கலாம் . ஏனெனில் , இவ்விதியின் அடிப்படையில் தான் தனிமங் 
களின் சமான 

எண்கள் வரையறுக்கப்படுகின்றன , 
இவ்விதி ரிச்டர் ( J. B. 

Richter ) என்ற 

விஞ்ஞானியால் 
அளிக்கப்பட்டது . இதைக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 

( A என்ற தனிமமும் B என்ற தனிமத்துடன் கூடி AB 
என்ற சேர்மத்தையும் , C என்ற தனிமத்துடன் கூடி BC என்ற 
சேர்மத்தைக் கொடுக்கும்போது , அவைகள் 

அவைகள் இணையும் எடை 
விகிதம் , B- ம் C- ம் தனித் தனியே எந்த விகிதத்தில் A- ன் ஒரு 
திட்ட எடையுடன் சேர்ந்ததோ அந்த டை . விகிதம் அல்லது 
அதன் சிறிய முழு எண்களின் பெருக்குத் தொகை விகிதத்தில் 
இருக்கும் . 
விளக்கங்கள் 

( 1 ) ஒரு கிராம் ஹைட்ரஜன் 35 5 கிராம் குளோரினுடன் 
வினைபட்டு நைட்ரஜன் குளோ 
ரைடைக் கொடுக்கிறது . 35 • 5 கி . 

20 Na ) 23 
ளோரின் 23 கிராம் சோடியத்துட 
னும் சேர்ந்து சோடியம் 

குளோ 
ரைடை உண்டாக்குகிறது . 

35-45 
யம் , ஹைட்ரஜன் ஆகிய இரண்டும் 
இணைந்து சேர்மம் உண்டாக 

H 
வேண்டுமானால் , அவை முறையே 

C 
23 : 1 என்ற எடை விகிதம் அல்லது 1-008 

35.45 
இதன் காரண எண்கள் விகிதத்தில் 

படம் 5 . 
சேர வேண்டும் . 

தலை கீழ் விகித விதியின் 


சோடி 


விளக்கம் 1 . 


( 2 ) 4 கிரரம் ஹைட்ரஜன் 12 கிராம் கார்பனுடன் கூடி 
6 கிராம் எடையுள்ள மீத்தேனை உண்டாக்குகிறது . 12 கிராம் 
கார்பன் 32 கிராம் ஆக்சிஜனுடன் இணைந்து 44 கி . எடையுள்ள 


22 


புகுமுக வேதியியல் 


கார்பன்டை ஆக்சைடைக் கொடுக்கிறது . தலைகீழ் விகித .. 
விதிப்படி ஹைட்ரஜனும் , ஆக்சிஜனும் இணைய 

வேண்டு 
மானால் அவைகள் 4 : 32 அல்லது 1 : 8 என்ற விகிதத்தில் தான் 
சேரவேண்டும் . 1 கி . ஹைட்ரஜன் , 8 கி . ஆக்சிஜனுடன் 
சேர்ந்து 9 கி . நீரைக் கொடுக்கிறது . இது தலைகீழ் விகித விதிக் 
கேற்ப அமைந்துள்ளது , 
( 3 ) 1008 கி . ஹைட்ரஜன் 8 கி . ஆக்சிஜனுடன் சேர்ந்து 

நீரைக் கொடுக்கிறது . 1.008 கி . 
1-063H1-008 

ஹைட்ரஜன் 16 கி . சல்ஃபருடன் 
கூடும் போது ஹைட்ரஜன் 
ல் ஃபைடு 

உண்டாகிறது . 

சல்ஃபரும் , ஹைட்ரஜனும் சேர்ந்து 
8 

16 சேர்மங்களைக் கொடுக்கும்போது 

அவை 16 : 8 என்ற விகிதத்தில் 
அல்லது அவற்றின் 

மடங்கு, 
அல்லது காரண எண்கள் விகிதத் 
S தில் கூடவேண்டும் . சல்ஃபர் 

இரண்டு ஆக்சைடைக் கொடுக்க 
8 

16 கிறது . அவை 

சல்ஃபர் டை . 
பாடம் 6 . 

ஆக்சைடு , 

சல்ஃபர் ட்ரை ஆக் 
தலைகீழ் விகித விதியின் 
விளக்கம் 3 . 

சைடு ஆகும் . இவற்றின் எடை 
விகிதங்களைக் கீழ்க்காணும் அட்டவணை விளக்குகிறது . 


சல் 


@ 


சல்ஃபரின் 


சேர்மம் 


ஆக்சிஜனின் 
எடை 


S : O 


எடை 


SO , 


16 


16 


16 : 8 x 2 


So , 


16 


24 


16 : 8 X 3 


தலைகீழ் விகித விதி சமான எடை விதி ( Law of Equivalent 
veights ) என்றும் வழங்கப்படுகிறது . 1008 பங்கு எடையுள்ள 
ஹைட்ரஜனுடன் , 23 பங்கு எடையுள்ள சோடியம் , 35 5 பங்கு 
எடையுள்ள குளோரின் , 16 பங்கு எடையுள்ள சல்ஃபர் , 8 பங்கு . 
எடையுள்ள ஆக்சிஜன் ஆகியவைகள் சேர்ந்து சேர்மங்கள் 
உண்டாகின்றன . வே , 23 , 35.5 , 16 , 8 ஆகிய எண்கள் 
முறையே சோடியம் , குளோரின் , சல்ஃபர் , ஆக்சிஜன் ஆகிய 
தனிமங்களின் சமான எடை எண்களாகும் . 


என 


23 


* வேதிக் கூடுகையின் விதிகள் 


எனக் 


அம்மோனியாவில் 82• 35 % நைட்ரஜனும் , 17 • 65 % ஹைட் 
ரஜனும் 

உள்ளன . நீர் , 8890 % ஆக்சிஜனையும் , 11-10 % 
ஹைட்ரஜனையும் பெற்றுள்ளது . நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடில் 
63-15 % ஆக்சிஜனும் , 36 85 % நைட்ரஜனும் இருக்கின்றன . 
இவ் அளவுகள் தலைகீழ்விகித விதியை நிரூபிக்கின்றன 
காண்பி . 
( a ) அம்மோனியாவில் உள்ள 
நைட்ரஜனின் எடை 

= 82.35 பங்கு 
ஹைட்ரஜனின் 

= 17 65 பங்கு 
17.65 பங்கு எடையுள்ள 

ஹைட் ரஜனுடன் கூடும் நைட்ரஜன் = 82-35 
ஒரு பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனுடன் 82.35 
கூடும் நைட்ரஜனின் எடை 

= 4-67 
17.65 


எடை 


( b ) நீரில் உள்ள ஹைட்ரஜன் 

= 11-10 பங்கு 


- 


NH3 


ஆக்சிஜனின் எடை 

= 88-90 பங்கு 


- 


- 


: 1 , 71 


11-10 பங்கு எடையுள்ள 

N203 
ஹைட்ரஜனுடன் கூடும் ஆக்சிஜ 

படம் 7 . 
னின் எடை 

88.90 பங்கு 

தலை கீழ் விகித விதியின் கணக்கு 
ஒரு பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனுடன் 83-90 

801 
கூடும் ஆக்சிஜனின் எடை 

11:10 
வ்விரண்டு சேர்மங்களான அம்மோனியா , நீர் ஆகியவற்றில் 
ஒரு கிராம் எடையுள்ள ஹைட்ரஜனுடன் கூடும் நைட்ரஜன் 
ஆக்சிஜன் இவற்றின் எடைகளின் விகிதம் = 
4 67 : 8 01 அல்லது 1 

- ( I ) 
( c ) நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடில் 

நைட்ரஜனின் எடை = 36.85 கி . 
ஆக்சிஜனின் எடை 

63.15 கி . 
இச் சேர்மத்தில் நைட்ரஜன் , ஆக்சிஜன் இவற்றின் 
விகிதம் 36-85 : 63.15 அல்லது 1 : 1-71 

( 11 ) 
I , II ஆகிய இரு விகிதங்களும் சமமாக உள்ளதால் , இவ் 
வளவுகள் தலை கீழ் விகித விதியை நிரூபிக்கின்றன . 

( 5 ) கே ஒசாக்கின் கன அளவு விதி ( Law of Gaseous volumes ) 
இவ்விதி 1808 - ல் கே லூசாக் ( Gay - Lusaac ) என்ற ஃபிரான்சு 


எடை 


24 


புகுமுக வேதியியல் 


விஞ்ஞானியால் கூறப்பட்டது . வாயுக்கள் பங்கு பெறும் 
வினைகளின் சோதனைகளின் முடிவுகள் இவ்விதிக்கு அடிப்படை 
யாயின . வேதிக் கூடுகையின் மற்ற விதிகள் எடைகளைப் 
பற்றிய விதிகளாக இருக்கும்போது கே லூசாக்கின் விதி கன 
அளவைச் சார்ந்ததாக உள்ளது . மற்ற விதிகள் பொருளின் 
திட , திரவ , வாயு ஆகிய மூன்று நிலைகளுக்கும் பொருந்துவன் 
வாகவும் , கே லூசாக்கின் விதி வாயுக்களுக்கு மட்டுமே 
பொருந்தும்படியும் இருக்கிறது.இவ் விதியைக் கீழ்க்கண்டவாறு: 
வரையறுத்துக் கூறலாம் : 

வாயுக்கள் வினைப்படும் போது , வினைபடும் வாயுக்களின் கன அளவும் , 
வினையால் விளைந்த வாயுக்களின் கன அளவும் ஓரே வெப்ப , அழுத்த நிலைகளில் 
சிறிய முழு எண்கள் விகிதத்தில் உள்ளன . 


கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டுகள் இதை விளக்குகின்றன : 
( 1 ) ஒரு 
ஒரு கன அளவு ஹைட்ரஜன் , 

ஒரு கன 

அளவு 
குளோரின் இரண்டும் இணைந்து இரண்டு கன ஹைட்ரஜன் 
குளோரைடு உண்டாகிறது . H , + Cl , - + 2 H Cl 


இவ்வினை யில் பங்கு பெறும் வாயுக்களின் கன அளவுகளின் 
விகிதம் 1 : 1 : 2 ஆகும் . 


( 2 ) ஒரு கன அளவு நைட்ரஜனும் , மூன்று கன அளவு 
ஹைட்ரஜனும் சேர்ந்து இரண்டு கன அளவு அம்மோனியா 
கிடைக்கிறது : N , + 3H , + 2 NH3 

இவ் வாயுக்களின் அளவு விகிதம் 1 : 3 : 2 
உள்ளது . 


என 


( 3 ) ஒரு கன அளவு நைட்ரஜன் , ஒரு கன அளவு ஆக்சிஜன் 
ஆகிய இரண்டும் இணைந்து நைட்ரிக் ஆக்சைடு உண்டா 
கிறது : N2 + 0 ,+ 2NO 

இம் மூன்று வாயுக்களின் கன அளவு விகிதம் = 1 : 1 : 2 . 


டால்டனின் அணுக் கொள்கை ( Dalton s Atomic Theory ) 

பொருளின் உள்ளமைப்பை அறிவதற்குப் பல முயற்சிகள் 
மேற்கொள்ளப்பட்டன . பல ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டன . 
இந்திய , கிரேக்க தத்துவப் பேராசிரியர்கள் , பொருள் மிகச்சிறிய 
துகள்களால் ஆனவை என்றும் கருதினர் ; இத் துகள்களுக்கு 
அணுக்கள் என்றும் பெயரிட்டனர் . 1808 - ல் ஜான் டால்டன் 
( John Dalton ) என்ற ஆங்கில நாட்டுப் பள்ளி ஆசிரியர் 


வேதிக் கூடுகையின் விதிகள் 


25 


ணு 


என்ற 


பொருள்கள் க்களாலானவையே 

அணுக் 
கொள்கையை விஞ்ஞான ரீதியில் முதன் முதலில் வெளியிட்டார் . 
டால்டனின் அணுக் கொள்கையிலுள்ள கோட்பாடுகளைக் கீழே 
காணலாம் : 


4 


( 1 ) எல்லாப் பொருள்களும் எண்ணற்ற மிக நுண்ணிய துகள் 
களாலானவையாகும் . இத் துகள்களுக்கு அணு என்று பெயர் . 

( 2 ) அணுக்களை அவற்றை விடச் சிறிய துகள்களாகப் 
பகுக்க முடியாது . வேதிவினைகளில் இவை பிளவின்றி ஈடுபடும் . 

( 3 ) அணுக்களை ஆக்கவோ , அழிக்கவோ இயலாது . 


நிறை , 
( 4 ) ஒரே தனிமத்தின் பல்வேறு 
4.உருவம் , அளவு 

போன்ற 

எல்லாப் பண்புகளிலும் ஒத்திருக் 


அணுக்கள் 


கின்றன . 


( 5 ) வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எல்லாப் பண்பு 
களிலும் மாறுபட்டிருக்கின்றன . 


( 6 ) தனிமங்களின் அணுக்கள் குறிப்பிட்ட , திட்டமான , 
சிறிய எண் விகிதத்தில் கூடிச் சேர்மங்களை உண்டாக்குகின்றன . 


அணு எடை ( Atomic weight ) 

அணுக்கள் மிக நுண்ணியவையாக இருப்பதால் இவற்றை 
எவ்வித நுண் பெருக்கியின் உதவியினாலும் காண முடியாது . 
எனவே , அணுக்களின் உண்மையான 

எடைகளை அக் 
காலத்தில் கண்டுபிடிப்பது இயலாததாகிவிட்டது . ஆகையால் , 
டால்டன் தனிமங்களுக்கு ஒப்பிடு முறையில் ( comparative 
weight ) எடைகளைத் தந்தார் . இவற்றைப்பற்றி விவரமாக 
அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் . 


பல 


டால்டனின் அணுக்கொள்கையிலுள்ள குறைபாடுகள் 

1 . அணுக் கொள்கையின்படி ஒரே தனிமத்தின் 
அணுக்கள் ஒரே எடையைப் பெற்றிருக்க வேண்டும் . ஆனால் , 
தற்கால ஆய்வுகளின் படி ஒரே தனிமத்தின் அணுக்கள் 
பட்ட எடைகளைப் பெற்றிருப்பதைக் காணலாம் . ஆனால் , 
இவற்றின் அணு எண்கள் சமமாக உள்ளன . இவ்வாறு ஒரே 
அணு எண்ணைப் பெற்று , வேறுபட்ட அணு எடை எண்களைக் 
கொண்டுள்ள , 

தனிமத்தின் - பல அணுக்களுக்கு 
... ஐசோடோப்புகள் எனப் பெயர் . இவற்றை வேதி முறை 
களில்ை பிரிக்க இயலாது . 


ஒரே 


பல 


கம் 
. 
ரே குறிப்பிட்ட 
26 

புகுமுக வேதியியல் : 
( 2 ) அணுக் கொள்கையின் படி ஒரு பொருளின் தனித்து : 
இயங்கும் அடிப்படையான துகள் அணு என்று கருதப்பட்டது . 
ஆனால் , இத் துகளுக்கு ‘ மூலக்கூறு எனப் பெயர் அளிக்க... 
வேண்டுமென்று அவோக ட்ரோ நிரூபித்தார் . 

இவ்வாறு குறைபாடுகள் இருப்பினும் டால்டனின் 
அணுக்கொள்கையால் விளைந்த சில பயன்களும் உள்ளன : 

( a ) அணுவைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவிய 
முதல் கோட்பாடு டால்டனின் அணுக் கொள்கைதான் . இது 
மேலும் பல ஆராய்ச்சிகளை செய்யத் தூண்டியது . 

( b ) வேதிக்கூடுகையின் முதல் நான்கு விதிகளும் அணுக் 
கொள்கையால் நன்கு விளக்கப்பட்டன . 
டால்டனின் அணுக் கொள்கையும் . வேதிக் கூடுகை விதிகளும் 
( 1 ) நிறை அழியாமை விதி 
வேதி வினைகள் நிகழும்பொழுது 

அணுக்கள் 

மாற்றி 
யமைக்கப்படுகின்றன . அணுக் கொள்கையின் படி அணுக்களை 
ஆக்கவோ , அழிக்கவோ முடியாது . எனவே , ஒரு வேதி 
வினையில் மொத்த நிறை மாறாததாக இருக்கிறது . 
( 2 ) - திட்ட விகித விதி 

பல தனிம அணுக்கள் சிறிய முழு எண்களாகக் கூடி ஒரு.. 
சேர்மம் உண்டாகிறது . ஒரு தனிமத்தின் எல்லா அணுக்களும் 
ஒரே எடையைப் பெற்றிருக்கின்றன . எந்தச் சேர்மத்தில் இத் 
எனவே , எவ்விதத்தில் தயாரிக்கப்பட்டாலும் ஒரே சேர்மம் , 

மாறாத எடை விகிதத்தில் 
பெற்றிருக்கும் . இதைத்தான் திட்ட விகிதி விதி என் கிறோம் . 


( 3 ) மடங்கு விகித விதி 

கார்பன் இரண்டு வகை ஆக்சைடுகளைக் கொடுக்கிறது . 
கார்பன் மோனாக்சைடில் , ஓர் அணு கார்பன் ஓர் அணு 
ஆக்சிஜனுடன் இணைந்திருக்கிறது . கார்பன் டை ஆக்சைடில் 
ஓர் அணு கார்பனும் , இரண்டு அணுக்கள் ஆக்சிஜனும் கூடு 
கின்றன . 

இவ்விரு சேர் மங்களிலும் ஓர் அணு கார்பனுடன் 
சேரும் ஆக்சிஜன் அணுக்களின் 

அணுக்களின் வெவ்வேறு எண்கள் 1 : 2 
என்ற விகிதத்தில் உள்ளன . ஒரே தனிமத்தின் எல்லா அணுக் 
களும் எடையில் ஒன்றுபட்டு இருப்பதால் ஆக்சிஜன் அணுவின் 


2.16 கி . காப்பர் உலோகத்தை 
வேதிக் கூடுகையின் விதிகள் 

27 
மாறுபட்ட எடைகளின் விகிதமும் 1 : 2 என்றே இருக்கிறது . 
இது ஒரு சிறிய முழு எண் விகிதமாகும் . மடங்கு விகித விதி 
நி " பிக்கப்படுகிறது . 

( 4 ) தலை கீழ் விகித விதி : A என்ற தனிமத்தின் ஓர் அணு 
B என்ற தனிமத்தின் ஓர் அணுவுடன் சேர்ந்து AB என்ற 
சேர்மத்தைக் கொடுக்கிறது . A- ன் ஓர் அணுவும் , C என்ற 
தனிமத்தின் ஓர் அணுவும் இணைந்து AC என்ற சேர்மம் உண் 
டாகிறது . A , B , C ஆகிய தனிமங்களின் அணு எடைகள் 
முறையே x , y , z என்று இருக்கின்றன . AB என்ற 

AB என்ற சேர்மத்தி 
லுள்ள தனிமங்களின் எடை விகிதம் x : 2 என்பதாகும் . 

B- ம் , C- ம் ஒன்று சேர்ந்து BC என்ற சேர்மத்தைக் கொடுக் 
கின்றன எனக் கொள்வோம் . ஒரு அணு B- ம் , C- ன் ஓர் 
அணுவும் இணைந்தால் அவற்றின் எடை விகிதம் y : z என்ப 
தாகவே இருக்கிறது . எனவே , C- ம் ஒன்றாகச் சேரும்போதும் , 
தனித்தனியாக A- யுடன் இணையும் போதும் ஒரே விகிதத்தில் 
( y : z ) சேருகின்றன . ஒரே தனிமத்தின் அணுக்களின் 
எடைகள் மாறாதிருப்பதால் , டால்டனின் அணுக்கொள்கையின் 
| படியும் தலைகீழ் விகித விதி நிரூபிக்கப்படுகிறது . 

வினாக்கள் 
1. திட்ட விகித விதி , மடங்கு விகித விதி , ஆகியவற் 

றைக்கூறி எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக . 
வினைப்படுத்தி , கிடைத்த சேர்மத்தைச் சூடுபடுத்தும் 
போது 2 • 70 கி குப்ரிக் ஆக்சைடு கிடைத்தது . மற் 
றொரு சோதனையில் 1-15 கி காப்பர் ஆக்சைடை 
ஒடுக்கி 0 92 கி காப்பர் பெறப்பட்டது . இம் முடிவுகள் 
திட்ட விகித விதியை ஒத்திருக்கின்றன 

எனக் 
காட்டுக . 


3 . 


1 • 25 குப்ரிக் ஆக்சைடு ஹைட்ரஜனுடன் சூடுபடுத்தப் 
பட்டு 1 கி காப்பரைக் கொடுக்கிறது . 0.5 கி காப்பர் 
தகுந்த முறைகளில் ( +6248 கி குப்ரிக் ஆக்சைடாக 
மாற்றப்படுகிறது . இவ்வளவுகள் திட்ட 

விகித 
விதியை நிரூபிக்கின்றன என்பதை விளக்குக . 


காப்பர் இரண்டு ஆக்சைடுகளைத் தருகிறது . இவற் 

ஒரு கிராம் எடையை ஹைட்ரஜனுடன் சூடு 


றின் 


28 


புகுமுக வேதியியல் 


படுத்தியபோது முறையே 0 * 888 கி , 0-798 கி உலோகம் 
கிடைக்கிறது . இம் முடிவுகள் மடங்கு விகித விதியை 
எவ்வாறு ஒத்திருக்கின்றன ? 


5. நைட்ரஜ்னின் மூன்று ஆக்சைடுகள் முறையே 63-6 ,. 
46-7 , 30.4 சதவீதம் நைட்ரஜனைப் பெற்றிருக் 

இவ் அளவுகள் மடங்கு விகித விதியை 
நிரூபிக்கின்றன என்பதைக் காட்டுக . 


கின்றன . 


6. 0.429 கி எடையுள்ள ஓர் உலோக ஆக்சைடு ஹைட் 

ரஜனால் ஒடுக்கப்பட்டபோது 0.381 கி உலோகம் 
கிடைக்கிறது . 

0 * 450 கி . எடையுள்ள அவ்வுலோ 
கத்தின் மற்றோர் ஆக்சைடு ஒடுக்கப்பட்டபோது 
0 • 3595 கி உலோகத்தைக் கொடுக்கிறது . இப் புள்ளி 
விவரங்கள் மடங்கு 

விதியை 

மெய்ப்பிக் 
கின்றன எனக் காட்டுக, 


விகித 


7 , ஓர் உலோகம் 76.47 % , 68.42 % , 52 • 0 % ஆகிய 

எடைகளுடைய உலோகத்தைப் பெற்றுள்ள மூன்று 
ஆக்சைடுகளைத் தோற்றுவிக்கிறது . இப் புள்ளி 
விபரங்கள் மடங்கு விகித விதியை எங்ஙனம் மெய்ப் 

பிக்கின்றன ? 
8. லெட்டின் ( lead ) மூன்று ஆக்சைடுகள் கீழ்க்கண்ட சத 
வீத இயைபுகளைப் பெற்றிருக்கின்றன : 

I II 

III 
லெட் ( lead ) 

92-85 90.63 86-51 
ஆக்சிஜன் 

7.15 9.37 13-49 
இம் முடிவுகள் மடங்கு விகித விதியை ஒத்திருக் . 
கின்றன எனக் காட்டுக . 


9. கீழ்க்கண்டவற்றை விளக்கிக் கூறுக : 

( a ) கே லூசாக்கின் கன அளவு விதி , 
( b ) தலைகீழ் விகித விதி . 


10. பாஸ்பரஸ் ஹைட்ரைடு 91.1 % பாஸ்பரஸ் , 8-9 % ஹைட் 

ரஜன் ஆகியவற்றைப் பெற்றுள்ளது . நீரில் 88-8 % . 
ஆக்சிஜனும் , 11-2 % ஹைட்ரஜனும் உள்ளன . 

பாஸ் - 
பரஸ் ட்ரை ஆக்சைடில் 56.47 % பாஸ்பரஸ் , 43.6 % 
ஆக்சிஜன் இருக்கின்றன . இம் முடிவுகள் தலை கீழ் 
விகித விதியை ஒத்திருக்கின்றன எனக் காட்டுக . 


வேதிக் கூடு கையின் விதிகள் 


29 . 


11. கீழ்க்கண்ட முடிவுகள் தலைகீழ் விகித விதியை எவ் 

வாறு மெய்ப்பிக்கின்றன ? 
மீத்தேன் 

கார்பன் மோனாக்சைடு 
C = 75 % 

C = 4286 % 

H = 11 11 % 
H = 25 % 

O = 57-14 % 0 = 88.89 % 


0 


12. கீழ்க்கண்ட ஆய்வுகள் தலைகீழ்விகித விதியை மெய்ப் 

பிக்கின்றன எனக் காட்டுக : 


Cl = 


97 • 26 % 


ஹைட்ரோகுளோரிக் 
அமிலம் 

H = 2.74 % 
கார்பன் டெட்ரா 
குளோரைடு 

C = 7-79 % 
அசிட்டிலீன் 

C = 92.31 % 


* 


Cl = 92.21 % 
HH 7 * 69 % 


-- 


13 . 


டால்டனின் 

அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை 
விவரிக்க . 


14 . 


டால்டனின் அணுக்கொள்கை வேதிக் கூடுகையின் 
விதிகளை எவ்வாறு விளக்குகிறது ? 


ஒரு தனிமத்தின் மிகச் சிறிய , மேலும் சிதைக்க முடியாத , வேதிவினையில் 
4. அணுக்களும் , மூலக்கூறுகளும் 

( Atoms and Molecules ) 
அனுக்கள் : ஒரு துண்டு சோடியத்தை எடுத்துக் கொள் 
வோம் , அதை இரண்டாக வெட்டி இரு பாதிகளைப் பெறு 
கிறோம் . இவற்றை மேலும் 

சிறிய துண்டுகளாகச் 
சிதைத்துக் கொண்டே போனால் முடிவில் மிகச் சிறிய ஒரு 
துகள் கிடைக்கிறது . இதை மேலும் பிளக்க முடியாது . இம் 
மிகச்சிறிய துகள் சோடியத்தின் எல்லாப் பண்புகளையும் பெற்றி 
ருக்கிறது . இதைச் சோடியத்தின் அணு என்று வழங்குகிறோம் . 
எனவே , ஓர் அணுவைக் கீழ்க்கண்டவாறு வரையறுத்துக் 
கூறலாம் : 
பங்கு பெறும் தன்மையுள்ள தனித்தியங்கும் தன்மையற்ற துகள் அணு 
என்று வழங்கப்படுகிறது . 


பல 


மூலக்கூறுகள் : ஹைட்ரஜனின் மிகச் சிறிய துகள் அதன் 
அணுவாகும் . ஆனால் , ஓர் அணு ஹைட்ரஜன் தனித்து இருக்கும் 
பண்பற்றது . இ.து நிலையற்றதாதலால் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் ஒன்று கூடி நிலையான ஈரணு பொருள் ஒன்றை 
உண்டாக்குகின்றன . இதற்கு ஹைட்ரஜனின் மூலக்கூறு எனப் 
பெயர் . இம் மூலக்கூறைச் சிதைத்து 

அணுக்களைப் 
பெறலாம் . ஆனால் , அணுக்கள் தனித்து இயங்கும் தன்மைப் 
பெற்றிருக்கவில்லை . 

மூலக்கூறைக் கீழ்க்கண்டவாறு 
வரையறுத்துக் கூறலாம் : 


ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச் சிறிய , தனித்து இயங்கும் தன்மை 
வாய்ந்த , நிலையான துகள் மூலக்கூறு எனப்படுகிறது . 


அணுக்களும் , மூலக்கூறுகளும் 


31 


மூன் 


ஒரு துண்டு கால்சியம் கார்பனேட்டைச் சிறிய பல துண்டு 
களாகச் சிதைப்பதாகக் கொள்வோம் . முடிவில் கால்சியம் 
கார்பனேட்டின் மிகச் சிறிய துகள் ஒன்று கிடைக்கிறது . இதில் 
ஓர் அணு கால்சியமும் , ஓர் அணு கார்பனும் , 
ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன . இது கால்சியம் கார்பனேட் 
டின் ஒரு மூலக்கூறு ஆகும் . இதை மேலும் சிதைத்தால் 
சியம் கார்பனேட்டின் பண்புகள் மறைந்து விடுகின்றன . 
எனவே , ஒரு மூலக்கூறை இயற்பியல் , வேதியியல் 

முறை 
களினால் இன்னும் சிறிய துகள்களாகச் சிதைக்க முடியும் என 
அறியப்படுகிறது . 


ஒரு சொட்டு நீரை மேலும் தொடர்ந்து சிதைப்பதாகக் 
கொள்வோம் .. முடிவில் கிடைக்கும் மிகச் சிறிய சொட்டு , நீர் 
மூலக்கூறாகும் . இதில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் , ஓர் 
ஆக்சிஜன் அணுவும் உள்ளன . இம் மூலக்கூறு , நீரின் எல்லாப் 
பண்புகளையும் பெற்றுள்ளது . இதை மேலும் சிதைத்தால் , 
இதிலுள்ள ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் ஆகிய பகுதிப் பொருள் 
களும் வெளியாகின்றன . இவற்றின் பண்புகள் நீரின் பண்பு 
களினின்றும் முற்றிலும் மாறுபட்டு விளங்குகின்றன . இதைப் 
போலவே பொட்டாசியம் குளோரைடின் ஒரு மூலக் கூற்றைச் 
சிதைத்து ஓர் அணு பொட்டாசியமும் , ஓர் அணு குளோரினும் 
பெறப்படுகின்றன . 


மூலப் பொருள்களின் பண்புகள் 

( 1 ) ஒரே பொருளின் எல்லா மூலக் கூறுகளும் எல்லா 
வகைகளிலும் ஒத்திருக்கின் 

றன . 


( 2 ) வேதி வினைகளில் ஒரு மூலக் கூறு அதிலுள்ள தனிம 
அணுக்களாகச் சிதைவடைகிறது . சான்றாக , ஒரு மூலக்கூறு 
ஹைட்ரஜன் குளோரைடு , ஓர் அணு ஹைட்ரஜனாகவும் , ஓர் 
அணு குளோரினாகவும் சிதைவடைகிறது . 


( 3 ) வேதி வினையின் போது , இரண்டு அல்லது அதற்கு . 
மேற்பட்ட பொருள்களின் மூலக்கூறுகள் இணைந்து , அவற்றி 
லுள்ள பகுதிப் பொருள்களான தனிம அணுக்களைக் கொடுக் 
கின்றன . இவ்வணுக்கள் திரும்ப இணைந்து 

வினைபடு 
பொருள்களின் மூலக் கூறுகளை உண்டாக்குகின்றன . 


மூலக்கூறுகளின் வகைகள் 

மூலக்கூறுகள் இரு வகைப்படும் . அவையாவன : ( 1 ) தனிம 
மூலக்கூறுகள் ; ( 2 ) சேர்ம மூலக்கூறுகள் . 


* 32 


புகுமுக வேதியியல் 


தனிம மூலக்கூறுகள் 
தனிம மூலக்கூறு அத் தனிமத்தின் 

ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களைப் பெற்றிருக்க 
லாம் . சான்றாக , ஹீலியம் , நியான் , ஆர்கான் போன்ற வாயுக் 
களின் மூலக்கூறுகளும் , சோடியம் , பொட்டாசியம் , மெர்க்குரி 
போன்ற உலோகங்களின் மூலக்கூறுகளும் , குறிப்பிட்ட தனி 
--மத்தின் ஓர் அணுவை மட்டும் பெற்றிருக்கின்றன . இவற்றின் 
மூலக்கூறுகளும் , அணுக்களும் ஒத்திருக்கின்றன . ஆக்சிஜன் , 
ஹைட்ரஜன் , நைட்ரஜன் ஆகிய வாயுக்களின் மூலக்கூறுகள் 
ஒவ்வொன்றிலும் , குறிப்பிட்ட தனிமத்தின் இரண்டு அணுக்கள் 
உள்ளன . ஓசோன் மூலக்கூறில் மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் 
இருக்கின்றன . பாஸ்பரஸ் ஆவியில் ஒரு மூலக்கூறில் நான்கு 
அணுக்கள் உள்ளன . 


சேர்ம மூலக் கூறுகள் 
அணுக்களுக்கும் , மூலக்கூறுகளுக்கும் உள்ள 

உள்ள வேறுபாடுகளை 
கீழ்க்கண்ட அட்டவணை விளக்குகிறது . 


எண 


அணுக்கள் 


மூலக்கூறுகள் 


( 1 ) 


வேதி 


பங்கு 


வினையில் 
பெறும் தன்மை 
வாய்ந்த மிகச் 

சிறிய 
துகள் அணு எனப்படு 


வேதிவினையில் பல அணுக் 
களாகச் சிதைந்து பங்கு 
பெறும் மிகச்சிறிய துகள் 
மூலக்கூறு எனப்படும் . 


கிறது . 


( 2 ) 


ஓர் அணு தனித்து இயங் 
கும் தன்மையற்றது . 


ஒரு மூலக்கூறு தனித்து 
நிலையாக 

இருக்கும் 
தன்மை வாய்ந்தது . 


( 3 ) 


எவ்வித வேதி முறைகளி 
னாலும் அணுவைச் சிறிய 
தாகப் பிளக்க முடியாது . 


ஒரு தனிமம் அல்லது சேர் 
மத்தின் மூலக்கூறு எளி 
தில் சிதைவடையும் 
தன்மை வாய்ந்தது . 


( 4 ) 


ஓர் அணு என்பது 
தனிமத்தின் மிகச் சிறிய 
துகளாகும் . 


மூலக்கூறு 
தனிமம் அல்லது சேர்மம் 
இவற்றின் 
துகளாகும் . 


மிகச் சிறிய 


அணுக்களும் , மூலக்கூறுகளும் 


33 


ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு குறைந்த அளவு இரண்டு 
அணுக்களையாவது பெற்றிருக்க வேண்டும் . ஒரு சேர்மத்தில் 
பல தனிமங்களின் அணுக்கள் இணைந்து காணப்படுகின்றன . 
சான்றாக , சோடியம் குளோரைடு மூலக்கூறு ஒவ்வொன்றிலும் 
ஓர் அணு சோடியம் , ஓர் அணு குளோரின் ஆகியவை இருக் 
கின்றன . நீரில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் , ஓர் ஆக்சி 
ஜன் அணுவும் ஒவ்வொரு மூலக்கூறிலும் உள்ளன . 


அணுக்கட்டு எண் அல்லது அனுத் தொகுதி எண் ( Atomicity ) 


ஒரு தனிமத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் 
எண்ணிக்கை அணுக்கட்டு எண் அல்லது அணுத்தொகுதி எண் 
எனப்படுகிறது . 


மந்த வாயுத் தனிமங்களான ஹீலியம் , நியான் , ஆர் கான் 
ஆகியவையும் , எல்லா உலோகங்களும் தங்கள் மூலக்கூறு ஒவ் 
வொன்றிலும் ஓர் அணுவை மட்டும் பெற்றிருக்கின்றன . 
இவற்றை ஓரணு மூலக்கூறுகள் என்கிறோம் . இவற்றின் அணுக் 
கட்டு எண் ஒன்றாகும் . சாதாரண வாயுக்களான ஹைட்ரஜன் , 
ஆக்சிஜன் , நைட்ரஜன் ஆகியவற்றின் மூலக்கூறுகளில் இரண்டு 
அணுக்கள் உள்ளதால் இவ் வாயுக்கள் யாவும் ஈரணு மூலக்கூறு 
களாகும் . இவற்றின் அணுக்கட்டு எண் இரண்டு ; ஓசோனின் 
அணுக்கட்டு எண் மூன்று ; பாஸ்பரஸ் ஆவியின் அணுக்கட்டு 
எண் நான்கு ; சல்ஃபர் ஆவியின் அணுக்கட்டு எண் எட்டு 
அணுக்கட்டு எண் என்பது தனிமங்களின் மூலக்கூறுகளுக்கு 
மட்டுமே பொருந்தும் . சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்குப் 
பொருந்தாது . 


வாய்ந்த 


காண 


இயலாது . 


முனையில் 


அணுக்களை 


அணு எடை ( Atomic Weight ) 
அணுக்கள் கண்ணுக்குப் புலனாகாத 

நுண்ணிய 
வையாகும் . இந்த அணுக்களை 

மிகச்சக்தி 
உருப்பெருக்கிகளால் கூடக் 

ஓர் ஊசி 
இலட்சக்கணக்கான 

அடுக்கலாம் . - 
எனவே , ஓர் அணு மிகக் குறைந்த எடையைப் பெற்றிருக்க 
வேண்டும் எனத் தெரிகிறது . மிகவும் இலேசான ஹைட்ரஜன் 
அணுவின் 

1 : 7 X 10-24 கி . ஆகும் . ஹைட்ரஜனைப் 
போல 16 மடங்கு எடையை ஆக்சிஜன் அணுப் பெற்றிருக் 
கிறது . 12 மடங்கு எடை கார்பன் அணுவைக் குறிக்கிறது . 
அணுக்களின் உண்மையான 

( absolute weight ) 
அக் காலத்தில் கண்டுபிடிப்பது இயலாததாகிவிட்டது . எனவே , 

2 


எடை 


எடையை 


34 


புகுமுக வேதியியல் 


ஒரு தனிமத்தின் அணு எடையை ஹைட்ரஜன் அணுவின் 
எடையுடன் ஒப்பிட்டு , ஒப்பிடு முறையில் ( relative method ) 
எடைகள் கண்டறியப்பட்டன . இவ்வாறு ஒப்பிடு முறையில்- 
எடைகள் காணும்போது எல்லாத் தனிமங்களையும்விட 
இலேசான ஹைட்ரஜன் அணுவின் எடை ஒன்று என்று கொள் 
ளப்பட்டது . இதனடிப்படையில் ஒரு தனிமத்தின் அணு எடை 
யைக் கீழ்க்கண்டவாறு வரையறுத்துக் கூறலாம் : 


ஒரு தனிமத்தின் அணு எடை என்பது , அத் தனிமத்தின் ஓர் அணுவின் 
எடைக்கும் , ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடைக்குமுள்ள விகிதமாகும் . 


தனிமத்தின் ஓர் அணுவின் எடை 
அணு எடை 

ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 
ஓர் அணு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் போல 
16 மடங்கு கனமானது . எனவே , ஆக்சிஜனின் அணு எடை 
16 ஆகும் . ஒரு கார்பன் அணுவின் எடை , 12 ஹைட்ரஜன் 
அணுவின் எடைக்குச் சமம் . ஆதலால் , கார்பனின் அணு எடை 
12 ஆகும் . 


தற்காலத்தில சில ஆய்வுகளின் வாயிலாகக் கண்டறிந்த 
முடிவுகள் தனிமத்தின் அணு எடையை நிர்ணயிக்க வேறு சில 
அலகுகளைப் பயன்படுத்தலாமென்பதைத் தெளிவாக்குகின்றன . 
சான்றாக , ஓர் ஆக்சிஜன் அணுவின் - பங்கு எடை அல்லது 
கார்பன் அணுவின் 1 , பங்கு எடை , அணு எடையின் அலகாகப் 
பயன் படுத்தப்படுகிறது . இவ்வலகுகளைக் கொண்டு தனிமத் 
தின் அணு எடையைக் கீழ்க்கண்டவாறு வரையறுத்துக் கூற 
லாம் : 


ஒரு தனிமத்தின் அணு எடை என்பது , அத் தனிமத்தின் ஓர் அணுவின் 
எடைக்கும் , பங்கு ஆக்சிஜன் அணுவின் எடை அல்லது 1 பங்கு கார்பன் அணு 
வின் எடைக்குமுள்ள வீதிதமாகும் . 

தனிமத்தின் ஓர் அணுவின் எடை 
அணு எடை 
1 பங்கு ஓர் ஆக்சிஜன் அணுவின் எடை 

அல்லது 
பங்கு ஒரு கார்பன அணுவின் எடை 


இவ் அலகுகளின் படி ஹைட்ரஜன் அணுவின் எடை 1-008 
ஆகும் . கார்பன் -12 அலகைப் பயன் படுத்திக் கண்டறிந்த சில 
தனிமங்களின் அணு எடைகள் பின் வரும் அட்டவணையில் தரப் 
பட்டுள்ளன : 


35 


அணுக்களும் , மூலக்கூறுகளும் 


தனிமம் 


அணு 
எடை 


தனிமம் 


அணு 
எடை 


அலுமினியம் 


26 981 


மெர்க்குரி 


200-59 


பேரியம் 


137 34 


நைட்ரஜன் 


14-006 


புரோமின் 


79.909 


பொட்டாசியம் 


39.102 


கால்சியம் 


40-08 


சில்வர் 


107-87 


குளோரின் 


35.453 


சோடியம் 


22.989 


காப்பர் 


63.54 


சல்ஃபர் 


32.064 


கோல்டு 


196-96 


சிங்க் 


65.37 


அயோடின் 


126.90 


சிலிக்கான் 


28 19 


அயர்ன் 


55.847 


பாஸ்பரஸ் 


30975 


லெட் 


207-19 


மாங்கனீஸ் 


54-93 


மக்னீசியம் 


24312 


எந்த அலகிலும் 


அணு எடை என்பது ஓர் எண் 
கூறப்படுவதில்லை . 


முவக்கூறு எடை ( Molecular weight ) 

ஓர் அணுவைப் போலவே , ஒரு தனிமம் அல்லது சேர்மத் 
தின் மூலக்கூறு கண்ணுக்குப் புலனாகாதது .. எவ்வித தராசின் 
உதவியாலும் அதன் எடையைக் கண்டுபிடிக்க இயலாது . 
எனவே , ஒரு மூலக்கூறின் எடையையும் ஒரு ஹைட்ரஜன் 

அல்லது 15 பங்கு ஆக்சிஜன் அணு அல்லது 1 பங்கு 
கார்பன் அணு ஆகிய வற்றின் எடையுடன் ஒப்பிட்டு , ஒப்பிடு 
எடைகளாகவே கணக்கிடுகிறோம் .. மூலக்கூறு எடையைக் 
கீழ்க்கண்டவாறு விளக்கலாம் : 


ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மூலக்கூறு எடை என்பது , அத் தனிமம் 
அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறின் எடைக்கும் , ஒரு ஹைட்ரஜன் அணு அல் 
லது 1 பங்கு ஆக்சிஜன் அணு அல்லது 1 பங்கு கார்பன் அனு ஆகியவற்றின் 
எடைக்குமுள்ள விகிதமாகும் . 


36 


புகுமுக வேதியியல் 


மூலக்கூறு எடை = 

தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்க றின் எடை 
ஒரு ஹைட்ரஜன் அணு அல்லது 5 பங்கு ஆக்சிஜன் ) 

அல்லது 1 பங்கு கார்பன் அணுவின் எடை 


ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் போல ஒரு மூலக்கூறு எத் 
தனை மடங்கு கனமாக உள்ளதோ அந்த எண்ணிக்கையே 
அம் மூலக்கூறின் எடையாகும் . அணு எடையைப் போலவே 
மூலக்கூறு எடையும் எண்தான் . 


ஒரு மூலக் கூறு ஆக்சிஜனில் இரண்டு அணுக்கள் உள்ளன . 
அதன் அணு எடை 16 . எனவே , அதன் மூலக்கூறு எடை = 32 . 
நைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு அணுக்கள் உள்ளதால் ( அணு 
எடை = 14 ) அதன் மூலக்கூறு எடை 28 ஆகும் . கார்பன் டை 
ஆக்சைடில் ஒரு கார்பன் அணு , இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் 
உள்ளன . எனவே , இதன் மூலக்கூறு எடை 44 ஆகும் . 

( C = 12 ; 20 = 32 ; 32 + 12 = 44 ) . நீரின் மூலக்கூறு 
எடை = 18 ( 2H = 2 ; 0 = 16 ; 2+ 16 = 18 ) . 


கிராம் மூலக்கூறு எடையும் ( மோல் ) கிராம் அணு எடையும் 
[ Gram Molecular weight ( Mole ) and Gram Atomic weight] 

ஒருதனிமத்தின் அணு எடை அல்லது மூலக்கூறு எடையைக் 
கிராமில் குறிப்பிட்டால் அது முறையே கிராம் அணு எடை , 
கிராம் மூலக்கூறு எடை எனப்படுகிறது . கிராம் மூலக்கூறு 
எடை மோல் ( Mole ) என்றும் வழங்கப்படுகிறது . 
ஹைட்ரஜனின் கிராம் அணு எடை 

= 1.008 கி . 

ஆக்சிஜ 
னின் கிராம் அணு எடை = 16 கி . . கார்பன் டை ஆக்சைடின் 
கிராம் மூலக்கூறு எடை ( மோல் ) 44 கி . 1 மோல் நீரின் 
எடை = 18A . 1 மோல் நைட்ரஜனின் எடை = 28 கி . 1 மோல் 
ஆக்சிஜனின் எடை = 32 கி . 


எனவே 


- 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

( a ) அணு ; ( b ) மூலக்கூறு ; ( c ) அணு எடை ; 
( d ) மூலக்கூறு எடை ; ( e) கிராம் அணு எடை ; 
(f ) கிராம் மூலக்கூறு எடை ; ( g ) அணுக்கட்டு எண் . 


2. அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் உள்ள வேறுபாடு 

கள் யாவை ? 


அணுக்களும் , மூலக்கூறுகளும் 


37 


3. கீழ்க்கண்டவற்றில் மிக அதிக எடையுள்ளது எது ? 

( a ) 50 மோல்கள் ஹைட்ரஜன் 
( b ) 1.5 மோல் ஆக்சிஜன் 
( c ) 4 மோல்கள் அமமோனியா 
( d ) ஒரு கிராம் அணு சில்வர் 
( e ) 2 மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு . 


4 . 


ஒரு தனிமத்தின் அணு எடையை ஹைட்ரஜன் அணு 
வின் எடையுடன் ஒப்பிட்டுக் கூறுவதற்குக் காரணம் 
யாது ? அணு எடைகளைக் கண்டறியப் பயன்படும் 
தற்கால அலகுகள் யாவை ? 


5. குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


( Symbols and Formulae ) 


குறியீடுகள் 

தனிமங்களின் மூழுப் பெயர்களையும் அடிக்கடி குறிப்பிடுவது 
எளிதல்ல . எனவே , தனிமங்களின் பெயர்களைச் 

சுருக்க 
மாகக் 

குறிப்பிடுவதற்குச் சில முறைகள் பயன்படுத்தப் 
பட்டன . தற்போது பழக்கத்திலிருந்து வரும் குறியீட்டு 
முறையை ஏற்படுத்தியவர் பெர் சீலியஸ் ( Berzelius ) என்ற 
சுவீடன் நாட்டு விஞ்ஞானியாவார் . ஒரு தனிமத்தின் 
குறியீடு என்பது அத் தனிமத்தின் முழுப் பெயரையும் சுருக்க. 
மாகக் குறிப்பிடுவதாகும் . தனிமங்களின் குறியீடுகளை நிர்ணயிப் 
பதற்குப் பல முறைகள் மேற்கொள்ளப்பட்டன . 


( 1 ) சில தனிமங்களுக்கு அவற்றின் ஆங்கிலப் பெயரில் 
முதல் எழுத்தே குறியீடாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . 


தனிமம் 


ஆங்கிலப் பெயர் 


குறியீடு 


ஹைட்ரஜன் 


Hydrogen 


H 


ஆக்சிஜன் 


Oxygen 


O 


கார்பன் 


Carbon 


G 


நைட்ரஜன் 


Nitrogen 


N 


பாஸ்பரஸ் 


Phosphorus 


P 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


39 


தனிமம் 


ஆங்கிலப் பெயர் 


குறியீடு 


சல்ஃபர் 


Sulphur 


S 


அயோடின் 


Iodine 


I 


போரான் 


Boron 


B 


ஃப்ளூரின் 


Fluorine 


F 


யுரேனியம் 


Uranium 


U 


வனேடியம் 


Vanadium 


V 


( 2 ) ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்களின் ஆங்கிலப் பெயர் 
களின் முதலெழுத்து ஒன்றாக அமைந்திருந்தால் இரண்டு 
எழுத்துகளுடைய குறியீடுகளைப் பயன் படுத்துகிறோம் . எடுத்துக் 
காட்டுகள் ! கால்சியம் , குரோமியம் , கோபால்ட் , குளோரின் , 
காட்மியம் . இவற்றின் குறியீடுகளை எழுதும் பொழுது முதலி 
ரண்டு எழுத்துகளையோ அல்லது முதலெழுத்தையும் மற்றோர் 
அழுத்தமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்தையும் பயன் படுத்து 
கிறோம் . இத் தனிமங்களின் குறியீடுகளில் முதல் எழுத்து 
பெரியதாகவும் ( Capital letter ) , இரண்டாவது எழுத்து சிறிய 
தாகவும் ( Small letter ) இருக்க வேண்டும் . 


தனிமம் 


ஆங்கிலப் பெயர் 


குறியீடு 


கால்சியம் 


Calcium 


காட்மியம் 


Cadmiumi 


Cal 


குரோமியம் 


Chromium 


C 


கோபால்ட் 


Cobalt 


Co 


குளோரின் 


Chlorine 


CI 


அலுமினியம் 


Aluminium 


Al 


40 


புகுமுக வேதியியல் 


தனிமம் 


ஆங்கிலப் பெயர் 


குறியீடு 


ஆர்கான் 


Argon 


Ar 


பேரியம் 


Barium 


Ba 


புரோமின் 


Bromine 


Br 


மக்னீசியம் 


Magnesium 


Mg 


மாங்கனீஸ் 


Manganese 


Mn 


நிக்கல் 


Nickel 


Ni 


நியான் 


Neon 


Ne 


( 3 ) சில தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் இலத்தீன் 
பெயரிலிருந்து பெறப்படுகின்றன . 


தனிமம் 


ஆங்கிலப் பெயர் இலத்தீன் பெயர் 


நG 


ஆண்டிமனி 


Antimony 


Stibium 


Sb 


தாமிரம் 


Copper 


Cuprum 


Cu 


தங்கம் 


Gold 


Aurum 


Au 


இரும்பு 


Iron 


Ferrum 


Fe 


காரீயம் 


Lead 


Plumbum 


Pb 


பாதரசம் 


Mercury 


Hydrargyrum 


Hg 


பொட்டாசியம் 


Potassium 


Kalium 


K 


வெள்ளி 


Silver 


Argentum 


Ag 


சோடியம் 


Sodium 


Natrium 


Na 


வெள்ளீயம் 


Tin 


Stannum 


Sn 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


41 


எடை 


குறியீட்டின் முக்கியத்துவம் 
ஒரு தனிமத்தின் முழுப் பெயரையும் சுருக்கமாகக் 

குறிப் 
பதற்கு மட்டும் குறியீடு பயன் படுவதில்லை . வேறு சில முக்கிய 
மான இயைபுகளையும் காட்டுகிறது . அவையாவன : 

( 1 ) ஒரு 
தனிமத்தின் குறியீடு அத் தனிமத்தின் ஓர் அணுவைக் குறிக் 

( 2 ) தனிமத்தின் அணு எடை எவ்வளவு பங்கு என்ப 
தைக் காட்டுகிறது . சான்றாக , C என்ற குறியீடு ஒரு கார்பன் 
அணுவையும் , 12 பங்கு எடையையும் குறிக்கிறது . 

S என்ற 
குறியீடு ஓர் அணு சல்ஃபரையும் , 32 பங்கு அதன் 
யையும் காட்டுகிறது . 
மூலக்கூறு வாய்பாடு ( Molecular Formula ) 
ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் 

சேர்மத்தின் ஒரு மூலக்கூறைச் 
சுருக்கமான முறையில் குறித்துக் 

காட்டுவது வாய்பாடு 
எனப்படும் . ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட மூலக் 
வறு வாய்பாட்டைப் பெற்றிருக்கிறது . H , ஹைட்ரஜனின் 
மூலக்கூறு வாய்பாடாகும் . இது ஹைட்ரஜனின் ஒரு மூலக் 
கூறில் இரண்டு அணுக்கள் உள்ளன என்பதைக் காட்டுகிறது . 

பொருள்களின் மூலக்கூறு வாய்பாடுகளை எழுதுவதற்குத் 
தனிமங்களின் குறியீடுகளைப்பயன்படுத்துகிறோம் . தனிமங்களின் 
மூலக்கூறு வாய்பாடுகளை எழுதுவதற்கு அவற்றின் குறியீடுகளை 
எழுதி அவற்றின் வலது பக்கத்தில் சிறிது கீழே ஓர் எண்ணை 
எழுதவேண்டும் . இந்த எண் அத் தனிமத்தின் ஒரு மூலக்கூறில் 
உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 

அல்லது 

ணுக்கட்டு 
எண்ணைக் குறிக்கிறது . எனவே 

ஆக்சிஜன் , குளோரின் , 
மற்றும் நைட்ரஜன் ஆகியவற்றின் வாய்பாடுகள் முறையே 0 ,, 
Ci ,, N , ஆகும் . இவ் வாய்பாடுகள் இம் மூலக்கூறுகள் யாவும் 
ஈரணு மூலக்கூறுகள் ( diatomic ) என்பதைக் காட்டுகின்றன .. 
சோடியம் , பொட்டாசியம் , அயர்ன் , நியான் முதலிய தனிமங் 
களின் மூலக்கூறு வாய்பாடுகள் முறையே Na , K , Fe , Ne என 
உள்ளன . இவை யாவும் ஓரணு மூலக்கூறுகள் ( Monoatomic ) . 
ஓசோன் மூலக்கூறில் மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளதால் 
அதன் மூலக்கூறு வாய்பாடு 0 , ஆகும் . 0 , என்பதும் 3 [ 0 ] 
என்பதும் ஒன்றுபோலவே தோன்றும் . ஆனால் , உண்மையில் 
இவையிரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை . 0 , மூன்று 
ஆக்சிஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து உண்டான சேர்க்கை 
யாகும் . 3 [ 0 ] மூன்று தனிப்பட்ட ஆக்சிஜன் அணுக்களைக் 
குறிக்கிறது . ) , நிலையானது ; 3 [ O ] நிலையற்றது . 

ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு எழுதும்போது 
அதிலுள்ள தனிமங்களின் குறியீடுகளை முதலில் எழுதவேண்டும் . 


பொட்டாசியம் , கார்பனேட் மூலக்கூறு K. Co 
42 

புகுமுக வேதியியல் 
ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கையையும் 
அந்தந்த தனிமத்தின் குறியீட்டின் வலது பக்கம் கீழே எழுத 
வேண்டும் . அவ்வாறு எழுதும்போது ஒன்று என்ற எண்ணை 
விட்டுவிடலாம் . சான்றாக , Na.C1 என்பது சோடியம் குளோ 
ரைடின் மூலக்கூறு வாய்பாடாகும் . ஒரு மூலக்கூறு சோடியம் 
குளோரைடில் ஓர் அணு சோடியமும் , ஓர் அணு குளோரினும் 
இருப்பதைக் குறிக்கிறது . H , SO , சல்ஃபூரிக் அமிலத்தின் 
மூலக்கூறு வாய்பாடாகும் . இவ் அமிலத்தின் 

ஒரு மூலக் 
கூறில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் , ஒரு சல்ஃபர் 
அணுவும் , நான்கு ஆக்சிஜன் அணுக்களும் 

உள்ளன , 

என்ற வாய் 
பாட்டால் காட்டப்படுகிறது . இம் மூலக்கூ றில் இரு பொட்டா 
சியம் அணுக்களும் , ஒரு கார்பன் அணுவும் , மூன்று ஆக்சிஜன் 
அணுக்களும் உள்ளன . H , 0 , NH ,, Ca Co , முதலியன 
முறையே நீர் , அம்மோனியா , கால்சியம் கார்பனேட் மூலக் 
கூறுகளைக் குறிக்கின்றன . 


எண் 

என் 


வலு எண் அல்லது இணைதிறன் ( Valency ) 

டால்டனின் அணுக் கொள்கையின் படி , தனிமங்களின் 
அணுக்கள் சிறிய முழு எண்களாகக் கூடிச் சேர்மங்களை உண் 
டாக்குகின்றன . ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் இணையும் 
போது காட்டும் திறனை இணை திறன் அல்லது வலு 
கிறோம் . தனிமங்களின் வலு எண்களை நிர்ணயிப்பதற்கு ஹைட் 
ரஜன் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . ஹைட் 
ரஜனுடய இணை திறன் ஒன்று என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
கருத்து . ஆகையால் ஒரு தனிமத்தின் ஓர் அணுவுடன் சேரும் ஹைட்ரஜன் 
அணுக்களின் எண்ணிக்கையே அத் தனிமத்தின் இணை திறனுகும் . சான்றாகக் 
குளோரின் , ஆக்சிஜன் , ஹைட்ரஜன் , கார்பன் போன்ற தனி 
மங்கள் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து சேர்மங்களைத் தருகின்றன . 


ஹைட்ரஜன் குளோரைடு H CI : குளோரினுடைய இணை திறன் 1 
நீர் H , O : ஆக்சிஜனுடைய 

2 
அம்மோனியா NH : நைட்ரஜனுடைய 

3 
மீத்தேன் 

CH : கார்பனுடைய 


குளோரினுடைய ஓர் அணு ஹைட்ரஜன் 

அணுவுடன் 
சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடைக் கொடுக்கிறது . ஆகை 
யால் , குளோரினுடைய - இணைதிறன் ஒன்று ஆகும் . ஆக்சிஜ 
னுடைய ஓர் அணு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுடன் 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


43 


சேர்ந்து நீரைத் தருவதால் ஆக்சிஜனுடைய இணை திறன் 
இரண்டு என்கிறோம் . இதே முறையில் நைட்ரஜனும் , கார் 
பனும் முறையே மூன்று , மற்றும் நான்கு ஹைட்ரஜன் அணு 
களுடன் கூடுவதால் இவற்றின் இணைதிறன் மூன்று , நான்கு 
ஆகும் . ஹைட்ரஜனை அடிப்படையாக எடுத்துக் கொள் வதற் 
குக் காரணம் , அதன் சேர்மங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தனிம 
அணு தான் ஹைட்ரஜனுடன் இணைந்திருக்கும் . ஹைட்ரோ 
சோயிக் அமிலம் NH இதற்கு விதிவிலக்காகும் . 


பெரும்பாலான உலோகங்கள் ஹைட்ரஜனுடன் கூடுவ 
தில்லை . 

ஆகையால் , ஹைட்ரஜனை அடிப்படையாகக் 
கொண்டு இவற்றின் இணைதிறனை நிர்ணயிக்க முடியாது . 
ஆனால் , அவை குளோரினுடன் சேர்ந்து குளோரைடுகளைத் 
தருகின்றன . 

குளோரினை 

அடிப்படையாகக் 
கொண்டு இவற்றின் இணை திறனைக் கண்டுபிடிக்கலாம் . 
ளோரின் ஓரிணைத் தனிமமாகும் . ஆகையால் , தனிமத்தின் 
ஓர் அணுவுடன் சேரக்கூடிய 

குளோரின் 

அணுக்களின் 
எண்ணிக்கைதான் அத் தனிமத்தின் இணை திறனாகும் . 


எனவே , 


சோடியம் குளோரைடு Na Cl : சோடியத்தின் இணை திறன் 1 
மக்னீசியம் Mg Cl ,: மக்னீசியத்தின் 

2 
அலுமினியம் Al Cly : அலுமினியத்தின் 

3 
கார்பன் டெட்ரா C Cl : கார்பனுடைய 

4 


CV 
cm 
t 


5 


ஆக்சிஜனை அடிப்படையாகக் கொண்டும் இணை திறனைக் 
கண்டுபிடிக்கலாம் . ஆக்சிஜனுடைய இணைதிறன் இரண்டு 
ஆகும் . இதன் படி ஒரு தனிமத்தின் ஓர் அணு எத்தனை ஆக்சி 
ஜன் அணுக்களுடன் சேருகிறதோ அதன் இரு மடங்கே அத் 
தனிமத்தின் இணை திறனாகும் . சான்றாக ஒரு பேரியம் அணு 
ஓர் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒரு BaO மூலக்கூறைக் கொடுக் 
கிறது . ஆகையால் , பேரியத்தின் இணைதிறன் இரண்டு 
சல்ஃபரின் ஓர் அணு இரண்டு ஆக்சிஜன் அணுக்களுடன் 
இணைந்து சல்ஃபர் டை ஆக்சைடைக் கொடுக்கிறது . ஆகை 
யால் , சல்ஃபரின் இணைதிறன் நான்கு ஆகும் . 


பேரியம் ஆக்சைடு : Ba 0- பேரியத்தின் இணை திறன் 2 
சல்ஃபர் டை ஆக்சைடு :SO , -- சல்ஃபரின் இணை திறன் 4 
சல்ஃபர்ட்ரை ஆக்சைடு : SO : - சல்ஃபரின் இணை திறன் 6 


44 


புகுமுக வேதியியல் 


ஒரு தனிமத்தின் இணை திறன் சிறிய முழு எண்ணாகவே 
உள்ளது . தனிமத்தின் இணை திறன் எட்டுக்குமேல் இருப்ப 
தில்லை . 


மாறுபடும் இணைதிறன் ( Variable Valency ) 

சில தனிமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இணை திறனைப் பெற் 
றுள்ளன . சான்றாக அயர்ன் இரண்டு இணைதிறன் நிலைகளைப் 
பெற்றுள்ளது இதன் இணைதிறன் இரண்டாக இருக்கும் 
சேர்மங்களை ஃபெரஸ் ( ferrous ) சேர்மங்கள் என்றும் , இணை திறன் 
மூன்றாக இருக்கும் சேர்மங்கள் ஃபெரிக் ( ferric) சேர்மங்கள் 
என்றும் கூறுகிறோம் . 


( 1 ) அயர்னுடைய இணை திறன் 2 : 

ஃபெரஸ் குளோரைடு - Fe Cl , 
( 2 ) அயர்னுடைய இணை திறன் 3 : 

ஃபெரிக் குளோரைடு - Fe Cl , 


உயர்ந்த இணை திறன் நிலையைக் குறிக்க இக் ( ic ) என்ற 
விகுதியையும் , குறைந்த இணை திறனைக் குறிக்க அஸ் ( ous ) 
என்ற விகுதியையும் தனிமத்தின் பெயருடன் சேர்த்துக் 
கூறுகிறோம் . பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடில் ( PCI ) பாஸ்பர 
ஸின் இணை திறன் மூன்று . பாஸ்பரஸ் பென்டாகுளோரைடில் 
( PCI , ) பாஸ்பரஸின் இணை திறன் ஐந்து . மற்றும் சில எடுத்துக் 
காட்டுகள் அடியில் தரப்பட்டுள்ளன : 


இணை 


தனிமத்தின் பெயர் 


திறன் 


தனிமத்தின் பெயர் 


இணை 
திறன் 


ஆர்சனிக் ( As ) 


3,5 


காப்பர் ( Gu ) 


1,2 


ஆண்டி மனி ( Sb ) 


3,5 


மெர்க்குரி ( Hg ) 


1,2 


பிஸ்மத் ( Bi ) 


3,5 


டின் ( Sn ) 


2,4 


கீழ்க்காணும்அட்டவணை முக்கியமானசிலதனிமங்களின்இணைதிறனைக்காட்டுகிறது: 


ஓரிணைதிறத் ((Monovalent) தனிமங்கள்1 


ஈரிணைதிறத் 

(Bivalent) தனிமங்கள் 2 


மூவிணை 
திறத் 

(Trivalent) தனிமங்கள்3 


நான் 
கிணை 
திறத் 

( 
Tetravalent 
) தனிமங்கள் 4 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


ஹைட்ரஜன் 


H 


நைட்ரஜன்N 


கார்பன் 


C 


குளோரின் 


Cl 


பாஸ்பரஸ் 


P 


சிலிக்கன் 


Si 


அலுமினியம்A] 


ஸ்டேன்னிக் (Stannic)Sn 


புரோமின் Br அயோடின் I 
சோடியம்Na பொட்டாசியம்K 


குரோமியம்Cr 


ஆக்சிஜன்O சல்ஃபர் 

S மக்னீசியம் 

Mg கால்சியம் 

Cal பேரியம் 

Bal சிங்க் 

Zn லெட் 

Pb குப்ரிக் 

(Cupric) Cu 
மெர்க்குரிக் 

(Alercuric)Hg ஃபெரஸ் 

(Ferrous)Fe மாங்கனஸ் 

(Manganous)Mn 
ஸ்டேன்னஸ் (Stannous)Sn 


ஃபெரிக் 

(Ferric)Fe 


ப்ளம்பிக் ((Plumbic)Pb 


சில்வர் 


Ag 


குப்ரஸ் 


(Cuprous) 

Cu 
மெர்க்குரஸ் (Mercurous)Hg 


45 


46 


புகுமுக வேதியியல் 


எடை 


ஒரு தனிமத்தின் இணை திறன் , அதனுடைய அணு எடைக் 
கான எடை ஆகியவற்றுடன் கீழ்க்கண்டவாறு தொடர்பு 
கொண்டுள்ளது : 
தனிமத்தின் இணை திறன் 

- தனிமத்தின் அணு 

தனிமத்தின் சமான எடை 
தனிமங்களிள் வலு எண்களைக் குறிப்பிடுவதற்கு , தனிமங் 
களிலிருந்து சிறு கோடுகள் வரைந்து காட்டலாம் . இக்கோடு 
களுக்கு வலுப்பிணைப்புகள் எனப் பெயர் . 

கார்பனின் நான் 
கிணை திறனையும் , நைட்ரஜனின் மூவிணை திறனையும் கீழ்க்கண்ட 
வாறு காட்டலாம் : 


-- 


சேர்மங்களின் அமைப்பு வாய்பாடுகளை விளக்குவதற்கு 
இவ் வலுப்பிணைப்புகள் பெரிதும் பயன் படுகின்றன . 


உறுப்புகள் ( Radicals ) 

ஒரு தனிம அணுவோ , பல அணுக்களோ அல்லது 
பல்வேறு தனிம அணுக்களின் தொகுதியோ வேதியியல் 
வினைகளில் பிரியாமல் ஒன்றாகச் செயல்படுவதுண்டு. இத் 
தகைய அணுவையோ , அணுத் தொகுதிகளையோ உறுப்புகள் 
என்பர் . இவை தனித்து இயங்கா . ஆனால் , எப்பொழுதும் 
மூலக்கூறுகளின் பகுதிகளாக இருக்கின்றன . தனிம அணுக் 
களுடன் இணைந்து உறுப்புகள் பல சேர்மங்களை உண்டாக்கு 
கின்றன . சான்றாக அம்மோனியா ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் வினைபட்டு அம்மோனியம் குளோரைடை உண் 
டாக்குகிறது . அம்மோனியம் தொகுதியில் ( NH , ) நைட்ரஜன் , 
ஹைட்ரஜன் ஆகிய தனிமங்கள் உள்ளன . இஃது அம்மோனியம் 
உறுப்பு என வழங்கப்படுகிறது . ஓரிணை திறனுள்ள உலோகத் 
தைப்போல் இது செயல்படுகிறது . மற்ற தனிமங்களுடன் 
சேர்ந்து பல சேர்மங்களைக் கொடுக்கிறது . எடுத்துக்காட்டுகள் : 
அம்மோனியம் சல்ஃபேட் ( NH ) , SO , ; அம்மோனியம் பாஸ் 
ஃபேட்- ( NH ,): PO , ; அம்மோனியம் நைட்ரேட் ( NH , NO3 ) . 
மற்ற உறுப்புகள் : கார்பனேட் ( CO , ) , சல்ஃபேட் SO ) , 
நைட்ரேட் ( NOs ) , பாஸ்பேட் ( PO ) , ஆர்சினேட் ( AsO , ). 


ஓர் உறுப்புடன் சேரும் ஹைட்ரஜன் 
எண்ணிக்கையே , அவ் வுறுப்பின் இணை திறனாகும் . 


அணுக்களின் 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


47 


உறுப்புகள் நேர் அல்லது எதிர் மின்னேற்றம் கொண் 
டவை . இவற்றை அயனிகள் ( ions ) என்றும் வழ்ங்குவர் . 
சான்றாக , Ag + , Ca + , SO , - , cl . 

சல்ஃபூரிக் அமிலத்தில் , HO , SO ,, சல்ஃபேட் உறுப்பு 
இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுடன் 

இணைந்துள்ள தால் 
அதன் வலு எண் இரண்டாகும் . கார்பானிக் அமிலத்தில் கார் 
பனேட் அயனி ஈரிணை திறனுள்ளது . H2CO : - ல் கார்பனேட் 
உறுப்பு இரு ஹைட்ரஜன் அணுக்களுடன் கூடுகிறது . கீழ்க் 
கண்ட அட்டவணை பல உறுப்புகளை இணை திறன் அடிப்படையில் 
வகைப்படுத்திக் காட்டுகிறது : 


ஓரிணை திறன் 
உறுப்புகள் 


ஈரிணை திறன் 
உறுப்புகள் 


மூவிணை திறன் 
உறுப்புகள் 


பாஸ்பேட் PO = 
நைட்ரைடு N = 


பைகார்பனேட் 

-HCM 
பைசல்ஃபேட் 

FISO ., 
பைசல்ஃபைட் 

HSO3 
ஹைட்ராக்சைடு 

OH 
குளோரேட் 

CL 03 
நைட்ரேட் 

NO , 
நைட்ரைட் 

NO2 
பெர்மாங்கனேட் 

Mn ) , 
அம்மோனியம் 

NH , + 
குளோரைடு 

CL 


கார்பனேட் 

CO3 = 
சல்ஃபேட் SO , = 
சல்ஃபைட் SO , = 
தலோசல்ஃபேட் 

S.03 = 
குரோமேட் 

GrO . = 
டைகுரோமேட் 

Cr ; 0 , = 
மாங்கனேட் 

MO, = 


சல்ஃபைடு 


S = 


ஆக்சைடு 


சேர்மங்களின் மூலக்கூறு வாய்பாட்டை எழுதும் முறை 

சேர்மங்களை இரு வகையாகப் பிரிக்கலாம் : ( 1 ) இரு 
தனிமச் சேர்மங்கள் ( binary compounds ) ; ( 2 ) முத்தனிமச் 
சேர்மங்கள் ( trinary compoul ?ds ). 

முதலில் இருதனிமச் சேர்மங்களின் மூலக்கூறு வாய் 
பாட்டை எழுதும் முறைபற்றிக் காண்போம் . இருதனிமச் சேர் 
மங்கள் என்பவை இரண்டு தனிமங்களால் ஆனவைகளாகும் 


இப்போது . அலுமினியம் ஆக்சைடின் வாய்பாடு கிடைக்கிறது . 
48 

புகுமுக வேதியியல் 
இச் சேர்மங்களின் பெயர்கள் -- ஐடு ( ide ) என்ற விகுதியுடன் 
முடியும் . சான்றாக , பொட்டாசியம் , குளோரின் என்னும் இரு 

னிமங்களாலான பொட்டாசியம் குளோரைடு ( Kal ) என்னும் 
இரு தனிமச் சேர்மத்தின் பெயர் ஐடு என்று முடிவதைக் 
காணலாம் . ஓர் இரு தனிமச் சேர்மத்தின் தனிமங்களின் 
சரியான இணை திறன்கள் தெரியுமானால் அதன் மூலக்கூறு 
வாய்பாட்டை எழுதலாம் . அதற்காகப் பின் வரும் முறையைப் 
பின் பற்றவேண்டும் . 

( 1 ) முதலில் உலோகத்தின் ( உலோக உறுப்பின் ) குறியீடு 
அல்லது வாய்பாட்டையும் , அடுத்தாற்போல் அலோகத்தின் 
( அமில உறுப்பு ) குறியீட்டையும் எழுத வேண்டும் . 
( 2 ) ஒவ்வோர் அணுவின் இணை திறனையும் அதன் தன் குறி 
யீட்டின் மேலே வலது பக்கமாக எழுத வேண்டும் . ( 3 ) உலோக 
உறுப்பின் மேல் உள்ள எண் அமில உறுப்பின் கீழே வலது பக்க 
மாக வரும்படியும் , அமில உறுப்பின் ( acidic radical ) மேல் 
உள்ள எண் உலோக உறுப்பின் ( basic radical ) கீழே வலது 
பக்கமாக அமையும்படியும் , இணை திறன் களை ஓர் 
ருந்து மற்றொன்றிற்கு மாற்றி எழுத வேண்டும் . 

ஒன்று என்ற எண்ணை ஒதுக்கி நீக்கிவிடலாம் . ( 5 ) ஓர் 
உறுப்பு ஒன்றுக்கு அதிகமாக எண்ணிக்கையில் இருந்தால் 
அதன் குறியீடுகளை அடைப்புக் குறியினுள் எழுத வேண்டும் . 
( 6 ) சேர்மத்திலுள்ள இரு பகுதிகளின் வலு எண்களும் சமமாக 
இருந்தால் அவற்றை மாற்றியமைக்காமல் , குறியீடுகளை யே 
வாய்பாடாக எடுத்துக் கொள்ளலாம் . ( 7 ) சேர்மத்தின் இரு 
பகுதிகளின் வலு எண்களையும் பொதுவான 

ஓர் எண்ணால் 
வகுத்து வரும் ஈவை வலு எண்களுக்குப் பதில் எழுதலாம் . 

கீழ்க்கண்ட சான்றுகள் மேற்கூறிய விதிகளை 
விளக்குகின்றன : 

( 1 ) அலுமினியம் ஆக்சைடின் மூலக்கூறு வாய்பாட்டை 
எழுதவேண்டும் எனக்கொள்வோம் . அலுமினியம் , ஆக்சிஜன் 

ஆகியவற்றின் குறியீடுகளை அடுத்தடுத்து பக்கத் 
AE O 

தில் எழுதிக்கொள்ள வேண்டும் . அலுமினியத்தின் 

ணைதிறனான 3 , ஆக்சிஜனின் இணை திறனான 
2 
Al2 3 2 , இவற்றை அவற்றின் குறியீடுகளின் மேலே 
வலது 

மூலை யில் எழுத வேண்டும் . பிறகு இந்த எண்களைப் 
பக்கத்தில் காட்டியவாறு குறுக்காக மாற்றியமைக்க வேண்டும் . 


அணுவிலி 


நன்கு 


3 


குறியீடுகளும் வாய்பாடுகளும் 


49 


2 


( 2 ) மக்னீசியம் ஆக்சைடின் மூலக்கூறு 
வாய்பாட்டை மேற்கூறிய முறைப்படி எழுதலாம் . 
மக்னீசியம் , ஆக்சிஜன் இரண்டின் வலு எண்களும் MS 
இரண்டாக இருப்பதால் இவற்றைப் பொதுவான 
ஓர் எண்ணான இரண்டால் வகுத்து இதன் மூலக் 
கூறு வாய்பாட்டை அடையலாம் . 

மக்னீசியம் Nig202 
ஆச்சைடின் வாய்பாடு Mg ) என்று பெறப்படு Mgo 


கிறது . 


தனி 


* 


( 3 ) உறுப்புகள் பகுதிகளாக உள்ள சேர்மங் 
களின் வாய்பாட்டை எழுதுவதற்கு , 
மங்களின் குறியீடுகளையும் , உறுப்புகளின் MB ( poa) 
வாய்பாட்டையும் அடுத்தடுத்து எழுத 
வேண்டும் . உறுப்புகளின் வாய்பாட்டை 
அடைப்புக்குறியினுள் எழுத வேண்டும் . பிறகு MYS ( POA) , 
இவற்றின் வலு எண்களைக் குறியீடுகளுக்கு மேல் 
வலது மூலையில் எழுதி , எண்களைக் குறுக்காக மாற்றியமைக்க 
வேண்டும் . சான்றாக , மக்னீசியம் பாஸ்பேட்டின் வாய் 
பாட்டைப் பக்கத்தில் காட்டியுள்ளது போல் பெறலாம் . 


( 4 ) அயர்ன் பாஸ்பேட்டைக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் : 


3 
( POA 


X 


Fes ( PO , ), அல்லது Fe , ( PO ) , அல்லது 
Fe PO ; 

* . பெரிக் பாஸ்பேட் . 


இவ் வாய்பாட்டில் பொதுவாக உள்ள 3 என்ற எண்ணை 
நீக்கிவிடலாம் . உறுப்புகளின் வாய்பாட்டுக்குப் பக்கத்தில் 
கீழே எந்த எண்ணும் இல்லை யெனில் அடைப்புக் குறிகளை நீக்கி 
விடலாம் , 


2 


SOA 


( 5 ) ஸ்டேன் னிக் சல்ஃபேட்டின் வாய்பாட்டைக் கீழ்க் . 

கண்டவாறு எழுதலாம் : 
ST 

Sn , ( SO , ) , அல்லது Sn ( SO , ) , 
இவ் வாய்பாட்டில் வரும் 

எண்களை 
இரண்டால் வகுத்தால் Sn 

(SO ,) 
கிடைக்கிறது . 


-- 


X 


XX 


வ 


அலுமினியம் 


ஹைட்ரஜனையும் , 
50 

புகுமுக வேதியியல் 
மற்றும் சில சேர்மங்களின் வாய்பாடுகள் கீழே தரப் 
பட்டுள்ளன . 

1 
சோடியம் 

1 

Na , Cl , அல்லது 
Na 
குளோரைடு 

ce 

Na CI 
2 
லெட் 

Pb , 12 அல்லது 
Pb 
அயோடைடு 

Pb I , 
3 

Al 
நைட்ரைடு 

Al , N , அல்லது AIN 
4 

2 2 
குப்ரிக் சல்ஃபைடு 

Cu 

Cuz S2 அல்லது Cus . 

3 
கால்சியம் 

Ca POA 

Cas ( PO ) , 
பாஸ்பேட் 
வாய்பாட்டின் முக்கியத்துவம் 

( 1 ) ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு அதிலுள்ள 
தனிமங்களையும் , சேர்மத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள தனிம 
அணுக்களின் எண்ணிக்கையையும் குறிக்கிறது . 

( 2 ) சேர்மத்தின் மூலக் கூறு எடையைக் கணக்கிட உதவு. 
கிறது . 

( 3 ) சேர்மத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள தனிமங்களின் 
எடைகளைக் காட்டுகிறது . 
நீரின் மூலக் கூறு வாய்பாடு H2O . H என்பது ஓர் அணு 

அதன் அணு எடையான 1 * 008 ஐயும் 
குறிக்கிறது . 


அ இதே போல் 0 என்பது ஓர் அணு ஆக்சிஜனையும் , அதன் 
16 பங்கு எடையையும் குறித்துக் காட்டுகிறது . H , O என்ற 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


51 


எடை 


வாய்பாடு , 2 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனும் , 16 பங்கு 
யுள்ள ஆக்சிஜனும் சேர்ந்த 18 பங்கு நீரின் எடையைக் காட்டு 
கிறது . மேலும் , நீரில் ஹைட்ரஜனும் , ஆக்சிஜனும் 2 : 1 என்ற 
விகிதத்தில் உள்ளன என்பது இதிலிருந்து அறியப்படுகிறது . 


கால்சியம் கார்பனேட்டின் வாய்பாடு Ca Co .. இவ் வாய் 
பாட்டிலிருந்து , இச் சேர்மத்தில் கால்சியம் , கார்பன் , ஆக்சி 
ஜன் ஆகியவை 1 : 1 : 3 என்ற விகிதத்தில் இணைந்திருக்கிறது 
என அறியலாம் . கால்சியம் கார்பனேட்டின் மூலக்கூறு 
எடை 100 ( 40 + 12 + 3X16 ) என்பதும் தெரிகிறது . 

ஒரு சேர்மத்தின் வாய்பாடும் , அதிலுள்ள தனிமங்களின் 
அணு எடைகளும் . தெரிந்திருந்தால் , சேர்மத்தின் மூலக்கூறு 
எடையைக் கணக்கிட முடியும் . ஒரு சேர்மத்தின் ஒரு மூலக் 
கூறிலுள்ள தனிம அணுக்களின் எடைகளின் கூட்டுத்தொகை 
சேர்மத்தின் மூலக்கூறு - எடையாகும் . நீரின் மூலக்கூறு 
எடை = 18 ( H2O = 2x1 +16 ) . கால்சியம் கார்பனேட்டின் 
மூலக்கூறு எடை 100 ( Cadox = 40 + 12 + 3X16 ) . சல்ஃபூரிக் 
அமிலத்தின் மூலக்கூறு எடை = 98 ( 2X1 + 32 + 4X16 ) , 447 430 
சதவித இயைபு ( Percentage Composition ) 

100 பங்கு எடையுள்ள சேர்மத்திலிருக்கும் ஒவ்வொரு தனி 
மமும் எத்தனை கிராம் உள்ளதோ அதுவே அச் சேர்மத்தின் சத 
வீத இயைபு ஆகும் . ஒரு சேர்மத்தின் சதவீத இயைபு அதன் 
100 கிராமில் உள்ள தனிமங்களின் எடைகளைக் குறிக்கிறது . 


- 


சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடும் , அதிலுள்ள தனிமங் 
களின் அணு எடைகளும் தெரிந்திருந்தால் சேர்மத்தின் சதவீத 
இயைபைக் கணக்கிடலாம் . 


- 


கணக்கு 1 

பொட்டாசியம் சல்ஃபேட்டின் சதவீத இயைபைக் 
கணக்கிடுக ( அணு எடைகள் --K = 39 ; S = 32 ; O = 16 ) 
பொட்டாசியம் சல்ஃபேட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு 

K , SO , 
2 அணு பொட்டாசியத்தின் எடை 2x39 = 78 
1 அணு சல்ஃபரின் எடை 

= 1x32 32 
4 அணு ஆக்சிஜனின் எடை 

4X16 

64 


ஃபொட்டாசியம் சல்ஃபேட்டின் மூலக்கூறு 


PEARAEES 


- 


X 100 


-- 


பொட்டாசியம் டைகுரோமேட்டின் 
152 

புகுமுக வேதியியல் 
174 பங்கு எடையுள்ள K.SO , - ல் 

உள்ள பொட்டாசியத்தின் எடை -78 
100 

78 

-X100 
174 

44.82 % 

32 
சல்ஃபரின் சதவீதம் 

18 39 
174 

64 
ஆக்சிஜனின் சதவீதம் 

X100 = 

36.78 

174 ) 
கணக்கு 2 : 
லெட் பாஸ்பேட்டின் சதவீத இயைபைக் கணக்கிடவும் . 

( அணு எடை Pb = 207 ; P = 31 ; 0 = 16 ) 
லெட் பாஸ்பேட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு Pb ; ( PO ) , 
3 அணுக்கள் லெட்டின் எடை = 207X 3 = 621-0 

பாஸ்பரஸின் ,, 31X 2 620 
8 

ஆக்சிஜனின் ,, 16x 8 128-0 
Pb , ( PO ) , - ன் மூலக்கூறு எடை = 811.0 

621 x 100 
லெட்டின் சதவீதம் 

76.57 
811 

62X100 
பாஸ்பரஸின் 

7 65 
811 

128X100 
ஆக்சிஜனின் 

15.78 

811 
கணக்கு 3 : 

சதவீத 

இயை 
பைக் கணக்கிடுக . ( அணு எடைகள் K -- 39 ; Cr = 52 ; 0 = 16 ) 
பொட்டாசியம் டைகுரோமேட்டின் 

மூலக்கூறு வாய்பாடு K , Cr , O. 
2 அணுக்கள் பொட்டாசியத்தின் 

எடை 

2X39 = 78-0 
2 ,, குரோமியத்தின் 

2X52 = 1040 
7 ,, ஆக்சிஜனின் 

7x16 = 112-0 


1 


- 


-- 


= 


Kz Cr , 0 , -ன் மூலக்கூறு எடை = 294-0 


53 


குறியீடுகளும் வாய்பாடுகளும் 


பொட்டாசியத்தின் சதவீதம் 


78X100 

294 


26 53 


குரோமியத்தின் 


104X 100 

294 


35-37 


3 


ஆக்சிஜனின் 


112X100 

294 


38.10 


( முற்றுற வாய்பாடு ( Empirical Formula ) 

ஒரு சேர்மத்திலுள்ள அணுக்களின் சேர்க்கை விகிதமும் , 
தனிமங்களின் 

அணு 

எடைகளும் தெரிந்திருந்தால் அச் 
சேர்மத்தின் சதவீத இயைபைக் கணக்கிடலாம் . 

மாறாக , 
தனிமங்களின் அணு எடைகளும் , சதவீத இயைபும் தெரிந் 
தால் , ஒரு சேர்மத்தில் இணைந்துள்ள தனிமங்களின் விகி தங் 
களைக் கண்டறியலாம் . 


சல்ஃபரின் ஓர் ஆக்சைடு 50 % சல்ஃபர் , 50 % ஆக்சிஜன் 
ஆகியவற்றைப் பெற்றிருக்கிறது . சல்ஃபரின் அணு எடை ( 32 ) 
ஆக்சிஜனின் அணு எடையைப் ( 16 ) போல இரு மடங்காதலால் , 
இச் சேர்மத்திலுள்ள ஆக்சிஜன் அணு சல்ஃபரைப் போல் 
இருமடங்காக இருக்கவேண்டும் . சேர்மத்திலுள்ள இரு தனி 
மங்களும் சம அளவில் அப்போது தான் இருக்க முடியும் . 
எனவே , சல்ஃபர் ஆக்சைடின் எளிய வாய்பாடு SO , ஆகும் . 
இந்த விகிதத்தை வேறு முறையிலும் கணக்கிடலாம் . சல்ஃபர் - 
ஆக்சிஜன் இரண்டின் எடையையும் , அவற்றின் அணு எடை 
யால் வகுத்தால் இவ்விகிதம் கிடைக்கும் . S = 50/32 ; 0 = 50 / 16 ; 
சல்ஃபர் : ஆக்சிஜன் = 50/32 : 50 / 16 = 1 : 2 , இஃது ஓர் எளிய 
-விகிதம் . இம் முறையில் தனிம அணுக்களின் மூலக்கூறில் எவ் 
விகிதத்தில் இணைந்துள்ளனவோ அதைத்தான் கணக்கிட 
முடியும் . இதற்கு முற்றுறா வாய்பாடு எனப் பெயர் . 


- 


முற்றுறா வாய்பாடு என்பது ஒரு சேர்மத்தின் எளிய சுருக்க 

வாய்பாடாகும் . இவ் வாய்பாடு சேர்மத்தின் மூலக் 
கூறிலுள்ள பல்வேறு அணுக்களின் விகிதத்தைக் காட்டுகிறது . 


மான 


முற்றுறா வாய்பாடு ஒரு சேர்மத்திலுள்ள பல்வேறு தனி 
மங்களையும் , அவற்றின் அணுக்களின் விகிதத்தையும் மட்டுமே 
காட்டுகிறது . ஆனால் , சேர்மத்தின் ஒரு மூலக் கூறிலுள்ள 
தனிமங்களின் அணுக்களின் 

சரியான எண்ணிக்கையைக் 
குறிப்பதில்லை . 


54 


புகுமுக வேதியியல் 


HO என்ற வாய்பாடு ஹைட்ரஜன் பெராக்சைடின் 
முற்றுறா வாய்பாடாகும் . இஃது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் 
பெராக்சைடில் ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் இவற்றின் அணுக் - 
களின் விகிதம் 1 : 1 என்று காட்டுகிறது . இவ் வாய்பாடு 
ஹைட்ரஜன் பெராக்சைடில் உள்ள தனிம 

அணுக்களின் 
சரியான எண்ணிக்கையைத் 

தருவதில்லை . ஹைட்ரஜன் 
பெராக்சைடு ஒரு மூலக்கூறில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக் 
களும் , இரண்டு ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன . அம்மோனி 
யாவிற்கு , NH , என்ற வாய்பாடு முற்றுறா வாய்பாட்டையும் , 
மூலக்கூறு வாய்பாட்டையும் குறிக்கிறது . ஏனெனில் இவ் 
வாய்பாடு , நைட்ரஜன் , ஹைட்ரஜன் ஆகிய தனிம அணு 
களின் விகிதத்தையும் , அவற்றின் சரியான எண்ணிக்கையை 
யும் காட்டுகிறது . 

முற்றுறா வாய்பாட்டைக் கீழ்க்காணும் முறைகளில் கணக் 
கிடலாம் : 


( 1 ) சேர்மத்தின் சதவீத இயைபை ஆய்வு முறையில் 
கணக்கிட வேண்டும் , ( 2 ) சேர்மத்திலுள்ள தனிமங்களின் 
சதவீத எடைகளை அவற்றின் அணு எடைகளால் வகுத்துத் 
தனிம அணுக்களின் விகிதத்தைக் கண்டறிய வேண்டும் . 
( 3 ) இவ்விகிதம் பின்னமாக வந்தால் விகிதத்திலுள்ள மிகச் 
சிறிய எண்ணால் மற்ற எண்களை வகுத்துத் தனிம அணுக் 
களின் முழு எண் விகிதத்தையும் கணக்கிட வேண்டும் , 
இவ்விகிதத்திலிருந்து முற்றாறா வாய்பாட்டைப் பெறலாம் . 


கணக்கு 1 : 

ஒரு சேர்மம் கீழ்க்கண்ட சதவீத இயைபைப்பெற்றுள்ளது : 

Na = 43.4 % , C = 11.3 % , 0 = 45.3 % சேர்மத்தின் முற்றுறா 
வாய்பாட்டைக் கணக்கிடுக . ( Na = 23 , C = 12 , O == 16 ) . 


அணுக்களின் 


தனிமம் 


சதவீத 
இயைபு 


விகிதம் 


எளிய விகிதம் 


சோடியம் 


43-4 


43 4/23 


1-89 


1.89 / 0 • 94 


2 


கார்பன் 


11.3 


11 • 3 / 12 


- 


094 


0 93 / 0 * 94 


1 


ஆக்சிஜன் 


45-3 


45-3 / 16 


- 


2.83 


2 • 83 / 0 94 


3 


முற்றுறா வாய்பாடு = Na , CO ; 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


55 


9 


கணக்கு 2 : 

ஒரு சேர்மம் 31.826 % பொட்டாசியம் , 28 98 % குளோரின் 
> மற்றும் 39-2 % ஆக்சிஜன் ஆகியவற்றைப் பெற்றிருக்கிறது . சேர் 
மத்தின் முற்றுறா வாய்பாட்டைக் கண்டு பிடிக்கவும் . ( K = 39 , 
Cl = 35-5,0 = 16 ) 


கணக்கீடுகள் 


பொட் 
டாசியம் 


குளோரின் 


ஆக்சிஜன் 


சதவீத 


யைபு 


31-826 


28-98 


39-2 


அணு எடைகள் 


39 


35.5 


16 


சேர்மத்திலுள்ள 
அணுக்களின் 
விகிதம் 


31.826 / 39 

= 0 8163 


28-98 / 35-5 

0-8163 


39 • 2 / 116 


- 


2 2.45 : 


0 • 8163 / 0 • 8163 


2 45 / 0* 8163 


மிகச் சிறிய எண்ணால் 
வகுத்து வரும் 

0-8163 / 
அணுக்களின் முழு 0.8163 
எண்கள் விகிதம் 

1 


1 


3 


சேர்மத்தின் முற்றுறா வாய்பாடு = K , C1 , 03 = KClO , 
மூலக்கூறு வாய்பாடு ( Molecular Formula ) 

தனிமங்களும் , சேர்மங்களும் அவற்றின் வாய்பாடுகளின் 
மூலம் விளக்கப்படுகின்றன . ஒரு சேர்மத்தின் வாய்பாடு அதன் 
ஒரு மூலக்கூறைக் குறிப்பதால் வாய்பாட்டை மூலக்கூறு. 
வாய்பாடு என்கிறோம் . 


ஒரு சேர்மத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள தனிம அணுக்களின் 
சரியான எண்ணிக்கையைக் காட்டுவது மூலக்கூறு வாய் 
பாடாகும் . வரை விலக்கணத்தின்படி மூலக்கூறு வாய்பாடு 
முற்றுறா வாய்பாடாகவோ அல்லது அதன் 
மடங்காகவோ இருக்கும் . 


و 
من 


எண் 


மூலக்கூறு வாய்பாடு ஒரு சேர்மத்திலுள்ள தனிமங்களையும் , 
சேர்மத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள தனிய அணுக்களின் விகிதத் 
தையும் , அவற்றின் சரியான எண்ணிக்கையையும் காட்டு 
கிறது . அத்துடன் சேர்மத்தின் மூலக்கூறு எடையையும் 
கொடுக்கிறது . 


56 


புகுமுக வேதியியல் 


சான்றுகள் 

C2H ,, C , H ,, CH ; என்ற வாய்பாடுகளைக் கொண்ட 
சேர்மங்களை எடுத்துக் கொள்வோம் . 

சேர்மங்கள் - 
எல்லாவற்றிலும் கார்பன் , ஹைட்ரஜன் அணுக்கள் 1 : 1 
என்ற விகிதத்தில் இணைந்துள்ளன: எனவே , இச் சேர்மங் 
களின் முற்றுறா வாய்பாடு C , H , அல்லது CH ஆகும் . இவ் வாய் 
பாடுகள் மூன்று வெவ்வேறு சேர்மங்களைக் காட்டுகின்றன . 
C , H2 , C , H ,, C , H ; ஆகிய மூன்றும் அச் சேர்மங்களின் மூலக் 
கூறுகளிலுள்ள அணுக்களின் சரியான எண்ணிக்கையைத் தரு. 
கின்றன , இவை அச் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்பாடு 
களாகும் . 


இச் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்பாடுகளைக் கீழ்க்கண்ட 
வாறும் எழுதலாம் : ( CH ) ,, ( CH ) ,, ( CH ) ; 

மூலக்கூறு வாய்பாடு = ( முற்றுறா வாய்பாடு ) . ( இச் சமன் 
பாட்டில் n = 1 , 2 , 3 ...... ) 

n- ன் மதிப்பைக் கணக்கிடுவதற்குச் சேர்மத்தின் மூலக் 
கூறு எடையை முற்றுறா வாய்பாட்டு எடையால் 

வகுக்க 
வேண்டும் . 


00 


3 


- n 


0 மூலக்கூறு வாய்பாடு 

மூலக்கூறு எடை 
முற்றுறா வாய்பாடு முற்றுறா வாய்பாட்டு எடை 

n - ன் மதிப்புத் தெரிந்த பிறகு , முற்றுறா வாய்பாட்டை 
n ஆல் பெருக்கி மூலக்கூறு வாய்பாடு பெறப்படுகிறது . 


சான்றாக , ஒரு சேர்மத்தின் மூலக்கூறு எடை = 78 . அதன் 
முற்றுறா வாய்பாடு CH . முற்றுறா வாய்பாட்டு எடை = 13 . 
மூலக்கூறு எடை = ( முற்றுறா வாய்பாட்டு எடை ) n . அதாவது , 
78 = ( 13) n = 78 / 13 = 6 மூலக்கூறு வாய்பாடு = ( CH ) = C.Hs: 


பல அனங்ககச் (inorganic ) சேர்மங்களுக்கு முற்றுறா வாய் 
பாடும் , மூலக்கூறு வாய்பாடும் ஒன்றாகவே உள்ளன . 
எடுத்துக்காட்டுகள் : Ca Coy , HCI , H , O , H2SO ,, 


ஓர் 


கணக்கு 1 : 

அங்ககச் சேர்மத்தில் கார்பன் 20 % ஹைட்ரஜன் 
67 % , நைட்ரஜன் 46.67 % உள்ளன . 

ஆக்சிஜன் 
உள்ளது . சேர்மத்தின் மூலக்கூறு எடை = 60. சேர்மத்தின் 
மூலக்கூறு வாய்பாட்டைக் கண்டு பிடி . 


மீதி 


குறியீடுகளும் வாய்பாடுகளும் 


57 


சேர்மத்திலுள்ள ஆக்சிஜன் எடை = 100- ( 20-0 + 6 7 + 46.67 ) 

= 26 63 


கணக்கீடுகள் 


கார்பன் 

ஹைட் 
ரஜன் 


நைட் 
ரஜன் 


ஆக்சிஜன் 


சதவீத இயைபு 


200 


6.70 


46-67 | 26 63 


அணு எடைகள் 


12 


1 


16 


அணுக்களின் 


விகிதம் 


20/12 

1 67 


6-7 / 1 

= 6.7 


46.67 / 14 

3-331 


26.63 / 16 
= 1.67 


. 


167 / 

167 6-7 / 16-7 


3.33 /167 


அணுக்களின் 
முழு எண் விகிதம் 
( மிகச் சிறிய எண் 
ணால் வகுக்கவும் ) 


1.67 / 1-67 


1 


4 


2 


1 


முற்றுறா வாய்பாடு CH N 0 
முற்றுறா வாய்பாட்டு எடை = 12 + 4 + 28 + 16 = 60 
மூலக்கூறு எடை 

60 

1 
முற்றுறா வாய்பாட்டு எடை 60 
மூலக்கூறு வாய்பாடு = ( முற்றுறா வாய்பாடு ) , = ( CH , N2O ) , 
மூலக்கூறு வாய்பாடு CH , N2O 


n 


= 


கணக்கு 2 : 

சேர்மம் கீழ்க்கண்ட சதவீத இயைபுகளைப் 
பெற்றிருந்தது . ஹைட்ரஜன் 9.09 ; 

ஆக்சிஜன் 36-36 , 
கார்பன் = 54 55. சேர்மத்தின் ஆவி .அடர்த்தி = 44. அதன் 
மூலக்கூறு வாய்பாடு யாது ? 

முற்றுறா வாய்பாடு = C, H , O 
முற்றுறா வாய்பாட்டு எடை = 24 + 4 + 16 = 44 
மூலக்கூறு எடை = 2X44 = 88 
மூலக்கூறு எடை 

88 

2 
முற்றுறா வாய்பாட்டு எடை 44 
மூலக்கூறு வாய்பாடு - nX முற்றுறா வாய்பாடு 

2XC , H , O 
மூலக்கூறு வாய்பாடு = C, H.O, 


n = 


- 


-- 


- 
- 


விகிதம் 


மூலக்கூறில் 
58 

புகுமுக வேதியியல் 
கணக்கு 2 : 
கணக்கீடுகள் கார்பன் 

ஹைட் 

ஆக்சிஜன் 

ரஜன் 
சதவீத இயைபு 

54-55 9.09 

36.36 
அணு எடை 

12 1 

16 
அணுக்களின் 
விகிதம் 54 55/12 9. 09/1 

36-36 / 16 
4.55 9.09 

= 2-27 
அணுக்களின் 
முழு எண்கள் 

4-55 / 2 • 27 9 09 / 2 • 27 2 • 27 / 2’27 
2 

1 
முற்றுரு வாய்பாட்டுக்கும் மூலக்கூறு வாய்பாட்டுக்குமுள்ள வேறுபாடுகள் 
( 1 ) மூலக்கூறு வாய்பாடு ஒரு சேர்மத்தின் 

ஒரு மூலக் 
கூறிலுள்ள தனிம அணுக்களின் சரியான எண்ணிக்கையைக் 
காட்டுகிறது . முற்றுறா வாய்பாடு சேர்மத்தின் ஒரு மூலக் 
கூறிலுள்ள தனிம அணுக்களின் விகிதத்தைதான் குறிக்கிறது . 

( 2 ) மூலக்கூறு வாய்பாட்டைக் கணக்கிடுவதற்குச் சேர் 
மத்தின் மூலக்கூறு எடை தெரிந்திருக்க வேண்டும் . ஆனால் 
முற்றுரு வாய்பாட்டைப் பெறுவதற்கு மூலக்கூறெடை தெரிந் 
திருக்க வேண்டியதில்லை . 
அமைப்பு வாய்பாடு (Structural Formula ) 

மூலக்கூறு வாய்பாடு , ஒரு சேர்மத்தின் மூலக்கூறிலுள்ள 
அணுக்களின் உண்மையான எண்ணிக்கையைக் காட்டுகிறது ; 
ஆனால் , அவ்வணுக்கள் 

எவ்விதம் அமைந்து 
உள்ளன என்பதைப்பற்றி ஒன்றும் கூறுவதில்லை . 


- 


அமைப்பு வாய்பாடு , மூலக்கூறிலுள்ள உண்மையான 
அணுக்களின் 

எண்ணிக்கையைத் தெரிவிப்பதுடன் , அவ் 
வணுக்கள் மூலக்கூறில் எவ்விதம் அமைந்து 
உள்ளன 
என் பதையும் காட்டுகிறது . 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


59 


சில சான்றுகள் 


ம 
1 


- ce 


- 


--- 


- 


- 


-- 


H 
ஹைட்ரஜன் அம்மோனியா 
குளோரைடு 


நீர் 


மீத்தேன் 


கார்பன் 
டை ஆக்சைடு 


அமைப்பு வாய்பாட்டின் முக்கியத்துவம் 
சேர்மங்களின் அமைப்பு வாய்பாடுகளைக் 

கொண்டு , 
அவற்றின் பல்வேறு வினைகளை விளக்கலாம் . கரிம 
யியலில் அமைப்பு வாய்பாடுகள் பெரிதும் பயனாகின்றன . 
ஒத்த மூலக்கூறு வாய்பாட்டையும் வேறுபட்ட அமைப்பு 
களையும் கொண்ட சேர்மங்கள் ஐசோ மெர்கள் ( Isomers ) எனப் 
படுகின்றன . 

ப் பண்புக்கு ஐசோமெரிசம் எனப் பெயர் . 
இதைப்பற்றி விரிவாகக் கரிம வேதியியலில் காணலாம் . 
சேர்மங்களுக்குப் பெயரிடுதல் ( Nomenclature ) 

சேர்மங்களுக்கு , அவற்றின் இயைபுகளை விளக்கும் வகை 
யிலும் , அவற்றின் வேதித்தன்மை தெரியும்வகையிலும் பெய 
ரிடப்படுகிறது . சேர்மங்களுக்கு முறைப்படி பெயரிட்டால் தான் 
அவற்றின் பண்புகளை அறிந்துகொள்ளவும் இயலும் . 
( 1 ) இரு தனிமச் சேர்மங்கள் 

( i) இரண்டு தனிமங்களாலான இச் சேர்மங்களின் பெயரில் 
முதலில் நேர்மின் தன்மையுடைய தனிமத்தின் பெயரும் , 
பின்னர் எதிர் மின் தன்மையுடைய தனிமத்தின் 

பெயருமாக 
எழுத வேண்டும் , ( ii ) இவற்றின் பெயர்கள் ஐடு ( ide ) என்றும் 
முடியும் . 

மக்னீசியம் நைட்ரைடு --Mg.N ,; 
மெர்க்குரஸ் குளோரைடு -Hg , C1 ,; 
ஃபெரிக் ஆக்சைடு --Fe, os 

ஹைட்ரஜன் சல்ஃபைடு - H , S 
( 2 ) ஆக்சைடுகள் 
சில 

தனிமங்கள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒன்றிற்கு 
மேற்பட்ட சேர்மங்களைக் கொடுக்கின்றன . இவற்றின் ஒரு 
மூலக் கூறில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன என்ற 
அடிப்படையில் பெயர்கள் எழுதப்படுகின்றன : 

CO கார்பன் மானாக்சைடு 
CO , - கார்பன் டை ஆக்சைடு 
SO , - சல்ஃபர் டை ஆக்சைடு 


. 


- 


60 


புகுமுக வேதியியல் 


S O , - சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு 
P B O - லெட் மானாக்சைடு 
PBO , 

லெட் டை ஆக்சைடு 
Mn 0 , மாங்கனீஸ் டை ஆக்சைடு 

NO , நைட்ரஜன் டைஆக்சைடு 
மானோ - ஒன்று ; 

இரண்டு ; டிரை 

மூன்று ; 
டெட்ரா - நான்கு ; பெண்டா ஐந்து ; ஹெக்ஸா 


- 


- 


- 


டை 


- 


( 3 ) குளோரைடுகள் 

ஆக்சைடுகளைப்போல் குளோரைடுகளும் இரு தனிமச் 
சேர்மங்கள் . இவற்றின் ஒரு மூலக்கூறில் எத்தனை குளோரின் 
அணுக்கள் உள்ளன என்ற அடிப்படையில் பெயர்கள் எழுதப் 
படுகின்றன . 

பாஸ்பரஸ் டிரைகுளோரைடு . 
PCI, 

பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடு 


P Cl , 


- 


( 4 ) ஒரு தனிமம் வேறொரு தனிமத்துடன் கூடும்போது: 
ஒன்றிற்கு மேற்பட்ட சேர்மங்கள் உண்டாகலாம் . 
சேர்மத்தில் அதன் இணை திறன் அதிகமாகவும் மற்றொன்றில் 
குறைவாகவும் இருக்கும் . எந்தச் சேர்மத்தில் அதன் இணை 
திறன் குறைவாக இருக்கிறதோ அதை அஸ் ( ous ) சேர்மம் 
என்றும் , எந்தச் சேர்மத்தில் அதே தனிமத்தின் இணை திறன் 
அதிகமாக ருக்கிறதோ அதை க் ( ic ) 

க் ( ic ) சேர்மம் 

என்றும் 
கூறுகிறோம் . 

Fe Cl2 ஃபெர்ரஸ் குளோரைடு 
Fe Cli 

ஃபெர்ரிக் குளோரைடு 
Cu , 0 

குப்ரஸ் ஆக்சைடு 
Cu O குப்ரிக் ஆச்சைடு 
Hg , Cl2 - மெர்க்குரஸ் குளோரைடு 
Hg Cl , 

மெர்க்குரிக் குளோரைடு 
Sn Cl2 ஸ்டான்னஸ் குளோரைடு 

Sn Ci , - ஸ்டான்னிக் குளோரைடு 
( 5 ) அமிலங்கள் 

ஹைட்ரஜனும் மற்றோர் அலோகமும் இணைந்து உண்டாகக் 
கூடிய சேர்மங்கள் அமிலத் தன்மையுடையனவாக 

இருந் 
தால் அவை ஹைட்ரசிட் (hydracid ) எனப்படும் . இவற் 


- 


- 


குறியீடுகளும் வாய்பாடுகளும் 


6 


றைப் பெயரிடும்போது அலோகத்தின் பெயரின் 

முன் 
ஹைட்ரோ என்றும் அதன் பின்னர் இக் ( ic ) என்னும் 
விகுதியையும் பெற்றிருக்க வேண்டும் . 


HCL ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
HBr - ஹைட்ரோ புரோமிக் அமிலம் 
HI ஹைட்ரோ அயோடிக் அமிலம் 


- 


( 5 ) முத்தனிமச் சேர்மங்கள் 

ஆக்சி அமிலங்கள் ( Oxy acids ) : ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் , 
மற்றோர் அலோகம் ஆகிய மூன்று தனிமங்களாலான அமிலப் 
பண்புகளையுடைய சேர்மங்களை ஆக்சி அமிலங்கள் என்கிறோம் . 


மிக அதிகமான ஆக்சிஜனைக் கொண்ட ஆக்சி அமிலத்தின் 
பெயரின் முதலில் அலோகத்தின் பெயரையும் , இக் ( ic ) 
என்ற விகுதியையும் பெற்றிருக்கும் . அதைவிடக் குறைவான 
ஆக்சிஜனைக் கொண்டுள்ள அமிலத்தின் பெயரில் முதலில் 
அலோகத்தின் பெயரும் , பின்னர் அஸ் ( ous ) என்ற 
விகுதியும் உள்ளன . 


• இக் அமிலம் 


* அஸ் அமிலம் 


சல்ஃபூரஸ் அமிலம் -H ,SO , 


சல்ஃபூரிக் அமிலம்- H , SO , 
நைட்ரிக் அமிலம்- HNOS 
குளோரிக் அமிலம்- HCIO ; 


நைட்ரஸ் அமிலம்- HNO , 


குளோரஸ் அமிலம்- HCIO , 


( 7 ) அஸ் அமிலத்தைக் காட்டிலும் குறைவான ஆக்சி 
ஜனைப் பெற்றுள்ள அமிலத்திற்கு ஹைப்போ அஸ் அமிலம் 
எனப் பெயரிடப்படுகிறது . 


- 


HCIO , குளோரஸ் அமிலம் , HGIO 

ஹைப்போ 
குளோரஸ் அமிலம் . “ இக் அமிலத்தைவிட அதிக ஆக்சி 
ஜனைப் பெற்றுள்ள அமிலம் பெர் இக் அமிலம் என வழங்கப் 
படுகிறது . 


- 


குளோரிக் அமிலம் , HCIO, 


பெர் குளோரிக் 


HCIO ,, 
அமிலம் . 


62 


புகுமுக வேதியியல் 


( 8 ) உப்புகள் 

அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரியும் போது உப்புகள் 
உண்டாகின்றன . இக் என்னும் விகுதியுடைய அமிலங்களில் 
லிருந்து ஏட் ( ate ) என்னும் விகுதியைப் பெயரில் கொண்ட 
உப்புகளும் , அஸ் ’ என்னும் விகுதியுடைய அமிலங்களி 
லிருந்து ஐட் ( ite ) என்னும் விகுதியைப் பெயரில் கொண்ட 
உப்புகளும் பெறப்படுகின் றன . 


“ இக் அமிலம் 


‘ ஏட் உப்புகள் 


ல்ஃபூரிக் அமிலம்- H , SO , 
நைட்ரிக் அமிலம்- HNO , 


சோடியம்சல் ஃபேட்- Na ,so : 
பொட்டாசியம் நைட்ரேட் 

KNOS: 


S : | 


குளோரிக் அமிலம்- HCI 0 , 


பொட்டாசியம் குளோரேட் 

KalO . 


அஸ் அமிலம் 


‘ ஐட் உப்புகள் 


சல்ஃபூரஸ் அமிலம்- H , SO , 


சோடியம் சல்ஃபைட் . 


NO,SO :, 


நைட்ரஸ் அமிலம்- HNO , 


பொட்டாசியம் நைட்ரைட் 

KNO2 . 


பொதுவாக ஹைப்போ....... அமிலத்தின் உப்பு ஹைப்போ 
.... ஐட் என்றும் , பெர் ...... அமிலத்தின் உப்பு பெர் ...... ஏட் 
என்றும் பெயர் பெறுகின்றன . 

HCIO- ஹைப்போ குளோரஸ் அமிலம் , NaClO- சோடியம் 
ஹைப்போ குளோரைட் 

H , PO , - ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலம் , Na H PO , -- 
சோடியம் ஹைப்போ பாஸ்பைட் 

H ClO - பெர் குளோரிக் அமிலம்- K ClO , - பொட்டாசியம் 
பெர் குளோரேட் 


- 


+ குறி இடம் 
குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 

63 
சமன்பாடுகள் ( Equations ) 
அணுக்கனையும் , மூலக்கூறுகளையும் சுருக்கமாக எழுது 
வைதற்கு முறையே குறியீடும் , வாய்பாடும் பயன் படுகின்றன .. 
அதே அடிப்படையில் வேதி மாற்றங்களைச் சுருக்கமாக எழுதச் 
சமன் பாடு ( Equation ) பயன்படுகிறது . 

பொருள்கள் பங்குபெறும் வேதி வினைகளைச் சுருக்கமான 
முறையில் எடுத்துக்காட்டுவது சமன் பாடாகும் , 

சான்றாக சிங்க் உலோகமும் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலமும் வினைபுரிவதைப் பின் வருமாறு சுருக்கமாகச் 

சமன் 
பாட்டினால் எழுதலாம் : 

Zn + 2HCI -- + Zn Cl , + H , 
இச் சமன் பாட்டிலிருந்து ஒரு மூலக்கூறு சிங்கும் இரண்டு மூலக் 
கூறுகள் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 

வினைப்பட்டு ஒரு 
மூலக்கூறு சிங்க் குளோரைடும் , ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனும் 
உண்டாகின்றன என்பது தெரிகிறது . 

சமன்பாடு எழுதும்போது கீழ்க் குறிப்பிட்டுள்ள கருத்துகளை 
நினைவில் கொள்ள வேண்டும் : 

( 1 ) . வினை படும் பொருள்கள் ( reactants ) , வினையினால் 
உண்டாகும் விளைபொருள்கள் ( products ) ஆகியவற்றின் பெயர் 
களும் , வாய்பாடுகளும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் . 

( 2 ) வினைபடும் பொருள்களின் வாய்பாட்டை 
இடது 
பக்கமும் , வினை பொருள் களின் வாய்பாட்டை வலது பக்கமும் 
எழுத வேண்டும் . இவற்றிற்கிடையே வலது பக்கம் நோக்கிய 
அம்புக்குறியை - எழுத வேண்டும் . 
( 3 ) வினைபடும் பொருள்களின் வாய்பாடுகளிடையே 

விளை பொருள்களின் 
வாய்பாடுகளிடையேயும் + குறி இடவேண்டும் , 

( 4 ) மந்தவாயுக்களைத் தவிர , மற்ற வாயுத் தனிமங்களைச் 
சமன் பாட்டில் குறிக்கும்போது அவற்றின் மூலக்கூறு நிலை 
யிலேயே எழுத வேண்டும் .. சான்றாக H ,, N2 , 02 , 12 , Cl , 
மு.தலியன . 

( 5 ) ஒரு வீழ்படிவு விளை பொருளாக இருந்தால் அதை ! 
என்ற குறியாலும் , ஒரு வாயு வெளிவந்தால் அதை 1 என்ற 
குறியாலும் காட்ட வேண்டும் . 


பொருள்களின் மொத்த 
164 

புகுமுக வேதியியல் 
( 6 ) வேதிச் சமன்பாடு பொருளின் அழியாத் தன்மை 
விதி யின் அடிப்படையில் எழுதப்படுகிறது . இதன் படி வேதி 
வினை நிகழும்பொழுது வினை படும் 
எடையும் , விளையும் பொருள்களின் மொத்த எடையும் சமமாக 
இருக்கவேண்டும் அதாவது 

வினையின் பொழுது பொருள் 
அழியக்கூடாது . 

வினைபடும் 

பொருள்களில் காணப்படும் 
தனிமங்களும் , அவற்றின் அணுக்களும் எண்ணிக்கையில் 
எவ்வித மாறுபாடுமின்றி விளையும் பொருள்களில் காணப்பட 
வேண்டும் . 


( 7 ) இவ்விதம் கிடைக்கும் சமன் பாடு சமன் செய்யப்படா 
திருந்தால் அதைச் சமன் செய்ய ( balancing of equation ) 
வேண்டும் . அதாவது அம்புக் குறியின் இடது பக்கம் உள்ள 
ஒவ்வொரு தனிம அணுக்களின் எண்ணிக்கையும், வலது பக்க 
முள்ள ஒவ்வொரு தனிம அணுக்களின் எண்ணிக்கைக்குச் 
சமமாக்குவதைத்தான் சமன் செய்தல் என்பர் . 

( a ) சமன் செய்தலின்போது வாய்பாடு அல்லது குறி 
வீட்டின் முன்பு தகுந்த எண்ணை எழுத வேண்டும் . 

( b ) எக்காரணம் கொண்டும் சமன் செய்தலின்போது 
வாய்பாட்டை மாற்றக்கூடாது . 


சான்றுகள் 

( 1 ) மக்னீசியம் க்சிஜனில் எரிந்து மக்னீசியம் ஆக் 
சைடைக் கொடுக்கும் வினைக்குச் சமன்பாடு எழுதுவோம் . 
முதலில் வினைபடும் பொருள் , வினை பொருள் ஆகியவற்றின் 
வாய்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு எழுதவேண்டும் : 

Mg + 0 , 


Mg 0 


இரண் 


உ 


மக்னீசியம் அணுக்களாகவே 

காணப்படுவதால் அதன் 
குறியீட்டை எழுதினால் போதுமானது . ஆக்சிஜன் 
டிரண்டு அணுக்களாகச் சேர்ந்து மூலக்கூறுகளாக 

ள்ளன . 
ஆகவே , அதன் வாய்பாட்டை எழுதவேண்டும் . மக்னீசியம் 
ஆக்சைடின் வாய்பாடான Mg 0 ஐ எழுத 

வேண்டும் , 
இவ்வாறு கிடைக்கும் சமன்பாடு சமனாகாத 

சமன் பாடு . 
இதைச் சமன் செய்யவேண்டும் . இடது பக்கம் இரண்டு 
ஆக்சிஜன் அணுக்களும் வலது பக்கம் ஓர் ஆக்சிஜன் அணுவும் 
உள்ளன . 

இதைச் சமன் செய்ய Mg 0 முன் 2 ஐ எழுத 
வேண்டும் . இப்போது ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 


65 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


சமமாகிவிட்டது ஆனால் , மக்னீசிய அணுக்களின் எண்ணிக்கை 
சமமாகவில்லை . இடது பக்கம் ஒரு மக்னீசிய அணுவும் , வலது 
பக்கம் இரண்டு மக்னீசிய அணுக்களும் உள்ளன . 

Mg + 0 . ---- 2Mg O 


மக்னீசிய அணுக்களின் எண்ணிக்கையைச் சமப்படுத்த 
Mg முன் 2 ஐ எழுதவும் . 

2 Mg + 0 , 


- 


2Mg o 


இப்போது இரண்டு பக்கத்திலுள்ள எல்லாத் தனிம அணுக் 
களின் எண்ணிக்கையும் சமமாயுள்ளது . எனவே , இது சமன் 
செய்யப்பட்ட சமன்பாடு ஆகும் . 


கூடி 


நீர் 


என்னும் 


( 2 ) ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 
சேர்மத்தைக் கொடுக்கிறது . 

H , +0, -- > H , 0 


முதலில் ஆக்சிஜனைச் சமன் செய்யவும் . 

H , + 0 , - 2H , O 


இப்போது ஹைட்ரஜனைச் சமன் செய்யவும் . 

2 H , + 02 -- > 2 H , 0 


( 3 ) மெர்க்குரிக் ஆக்சைடைச் சூடுபடுத்தியவுடன் அது 
சிதைவுற்று மெர்க்குரியையும் ஆக்சிஜனையும் கொடுக்கிறது . 

+ Hg + 0 , 


Hg O 


எண்ணிக்கையைச் 


முதலில் ஆக்சிஜன் அணுக்களின் 
சமன் செய்யவும் , 
2Hg o -- 

Hg + 0 , 


அணுக்களின் 


சமன் 


மெர்க்குரி 

எண்ணிக்கையைச் 
செய்யவும் . 

2 Hg o ---- 2 Hg +0 , 


இவ்வினையில் ஆக்சிஜன் வாயு உண்டாகிறது . வாயு 
என்பதைக் காட்ட அதன் பக்கத்தில் மேல் நோக்கிய அம்புக் 
குறி ஒன்றை எழுதவும் . 

2 Hg 0 --- 2 Hg + 0 , 1 


3 


66 

புகுமுக வேதியியல் 
( 4 ) பொட்டாசியம் குளோரேட்டைச் சூடு செய்தால் 
பொட்டாசியம் குளோரைடும் , ஆக்சிஜனும் உண்டாகின்றன . 

KCIO , -- Kal + 02 


இச்சமன்பாடு பொட்டாசியம் , குளோரின் ஆகியவற்றில் 
சமன் 

அடைந்திருக்கிறது . இச் சமன்பாட்டில் இடதுபுறம் 
மூன்று ஆக்சிஜனும் , வலதுபுறம் இரண்டு ஆக்சிஜனும் உள்ளன . 
ஆக்சிஜனைச் சமன் செய்ய , சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் : 

KCIO3 ---- 

--- > Kal + 1 } 0 , t 


. 


1 } ஆக்சிஜனை முழு எண்ணாக்க சமன் பாடு முழுவதையும் 
இரண்டால் பெருக்கவும் . 

2Kal + 30 , t 


2 KCl , 


( 5 ) பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை சூடுபடுத்தினால் , 
பொட்டாசியம் மாங்கனேட் , மாங்கனீஸ் டை ஆக்சைடு , 
ஆக்சிஜன் ஆகியவை உண்டாகின்றன . 

KMn O , --- K2 Mn O. + Mn 02 + O , 


2 


இடதுபுறம் ஒரு 

பொட்டாசியம் அணுவும் , வலதுபுறம் 
இரு பொட்டாசியம் அணுக்களும் உள்ளன . இதைச் சமன் 
செய்ய இடது புறம் 2 ஐச் சேர்க்க வேண்டும் . 

2 KMn 0 . + K, Mn O. + Mn 0 , + 0 , 
இப்போது சமன்பாடு சமப்படுத்தப்பட்டுள்ளது . 


((6 ) பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அடர் ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் வினைப்பட்டு குளோரின் வெளியா 


கிறது . 


KMn 0 , + HCI --- Kal + Mn Cl , + H , O + Ci , 


முதலில் ஆக்சிஜன் அணுக்களைச் சமன் செய்ய வேண்டும் . 
வலதுபுறம் H , O- க்கு முன்னால் 4 ஐ எழுத வேண்டும் . 

KMn 0 , + HCl --- KCl + Mn Cl2 + 4H , O + Clz 


இப்போது வலது புறம் 8 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன . 
இடது புறம் HCI- க்கு முன்னால் 8 ஐ எழுத வேண்டும் . 

KMn O. + 8HCI --- Kal -- Mn Cl , + 4H , O + Cl , 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


67 


குளோரினைத் தவிர மற்றெல்லா அணுக்களும் சமப்படுத்தப் 
பட்டுள்ளன . குளோரினைச் சமன் செய்யக் கீழ்க்கண்டவாறு 
) எழுதலாம் : 

KMn 0 , + 8HCI -- + KCl + Mn Cl , + 4H , 0 + 2 } Cl , 
குளோரினைப் பின்னமாகக் குறிப்பதற்குப் பதில் சமன்பாடு 
முழுவதையும் இரண்டால் பெருக்க வேண்டும் . 

2 KMn 0 , + 16 HCI -- > 2KCl + 2Mnal2 + 8H2O + 5al , f 


( 7 ) மாங்கனீஸ் டை ஆக்சைடு அடர்ஹைட்ரோ குளோ 
ரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து மாங்கனீஸ் குளோரைடு , நீர் , 
குளோரின் ஆகியவற்றைக் கொடுக்கிறது . 

Mn 0 , + HCI --- Mn Cl , + H , O + Cl , 


வலது பக்கம் 4 குளோரின் அணுக்களும் இடதுபக்கம் ஒரு 
குளோரின் அணுவும் உள்ளன . இதைச் சமன் செய்யவேண்டும் . 

Mn 0 , + 4HCl -- * Mn Cl , + H , O + Clz t 


அடுத்து ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையைச் 
- சமன் செய்ய வேண்டும் . 

MnO , + 4HCI -- > MnCl , + 2H , O + Cl , t 


சமன்பாட்டின் பயன்கள் 

சமன்பாட்டிலிருந்து மிகவும் பயனுள்ள பல முக்கியமான 
தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது : 

( 1 ) வினைபடும் பொருள்களின் மூலக்கூறுகள் , விளை 
பொருள்களின் மூலக்கூறுகள் ஆகியவற்றின் 

விகிதத்தை 
அறிந்து கொள்ள இயலுகிறது . 

Hz + Cl 2 - 2H al t 
இச் சமன்பாட்டிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஒரு 
குளோரின் மூலக்கூறும் சேர்ந்து இரண்டு ஹைட்ரஜன் குளோ 
ரைடு மூலக்கூறுகள் உண்டாகின்றன என்பது தெரிகிறது . 


அமிலத்துடன் 


( 2 ) மக்னீசியம் 

ஹைட்ரோகுளோரிக் 
வினை பட்டு ஹைட்ரஜன் வாயு வெளிவருகிறது . 

Mg + 2HCl + Mg Ci , + H , + 


இவ்வினையைப் பற்றிய கீழ்க்கண்ட விவரங்கள் இச் சமன் 
பாட்டிலிருந்து தெரிகிறது : 


68 


புகுமுக வேதியியல் 


வினை 


( i ) மக்னீசியமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 
பட்டு ஹைட்ரஜன் வெளியாகிறது . 


(ii ) ஓர் அணு மக்னீசியம் , 

இரண்டு மூலக்கூறுகள் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினை பட்டு ஒரு மூலக் 
கூறு மக்னீசியம் குளோரைடையும் , ஒரு மூலக்கூறு ஹைட் 
ரஜனையும் கொடுக்கிறது . 


(iii ) ஒரு கிராம் அணு ! அல்லது 24 கிராம் மக்னீசியம் 
இரண்டு கிராம் மூலக்கூறுகள் அல்லது 2X36 5 கிராம் 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து ஒரு கிராம் மூலக் 
கூறு அல்லது ( 24 + 2X35-5 ) கிராம் மக்னீசியம் குளோரைடும் , 
ஒரு கிராம் மூலக்கூறு அல்லது 2 • 016 கிராம் ஹைட்ரஜனும் 
உண்டாகின்றன . 


(iv ) இவ்வினையில் ஒரு கிராம் மூலக்கூறு ஹைட்ரஜன் 
அல்லது 2.016 கி , ஹைட்ரஜன் வெளியாகிறது . வெளிவரும் 
ஹைட்ரஜன் தி . வெ . அல் ( N. T. P ) 22.4 லிட்டர் கன அளவைப் 
பெற்றிருக்கும் . [ தி . வெ . அல் [ N. T. P ] ஒரு வாயுவின் 
1 கிராம் மூலக்கூறு கன அளவு 22.4 லிட்டர்கள் ] 


வாயுக்கள் வினைபடும் வினைகளில் சமன் பாடு 

வினைபடும் 
வாயுக்கள் , விளைந்த வாயுக்கள் இவற்றின் கன அளவுக்கிடையே 
யுள்ள விகிதத்தையும் விளக்குகிறது . ( கே லூசாக் கன அளவு 
விதி ) . சான்றாக , 

2 CO + 02 + 2 CO , 
வினையில் 2 கன அளவு கார்பன் மானாக்சைடு , ஒரு 
கன அளவு ஆக்சிஜனுடன் வினைபட்டு 2 கன அளவு கார்பன் , 
டை ஆக்சைடு உண்டாகிறது எல்லா கன அளவுகளும் ஒரே 
வெப்ப அழுத்த நிலைகளில் கணக்கிடப்படுகிறது . 


என்ற 


சமன்பாட்டிலுள்ள குறைபாடுகள் 

சமன் செய்யப்பட்ட சமன் பாடுகள் பலவித முக்கியமான தக 
வல்களை அளித்தாலும் அவற்றில் சில குறைபாடுகளும் 
உள்ளன . சமன்பாடுகளினால் விளக்கப்படாத சில விவரங்களும் 
உள்ளன : 

( 1 ) சமன்பாடு , வினை நன்கு நடைபெறுவதற்கு வேண்டிய 
வெப்ப நிலை , வினை வேகமாற்றி போன்ற சூழ்நிலைகளின் விளைவு 
களைப் பற்றி எதுவும் கூறுவதில்லை . 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


69 


( 2 ) வினையில் பங்கு பெறும் பொருள்கள் திண்ம , திரவ 
வாயு போன்ற நிலைகளில் எந்நிலையில் உள்ளன என்பதைப் 
பற்றி விளக்குவதில்லை . 


( 3 ) வினையின் போது வெப்பம் வெளிவிடப்படுகிறது 
அல்லது உட்கொள்ளப்படுகிறது போன்ற தகவல்களை அளிப்ப 
தில்லை . 


( 4 ) வினை முற்றுப் பெறுவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் 
காலத்தைப் பற்றி எதுவும் தெரிவதில்லை . 


மீள் தன்மை 


( 5 ) வினை 

மீள் தன்மையுள்ளதா அல்லது 
யற்றதா என்பது அறியப்படுவதில்லை . 


சமன்பாடுகளைப் பயன்படுத்திய கணக்குகள் 
கணக்கு 1 

20 * கி . ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்குத் தேவையான 
பொட்டாசியம் குளோரேட்டின் எடையைக் கணக்கிடுக . 
இவ்வினையின் சமன் செய்த சமன் பாடு : 
2KC1O , -- > 2K Cl 

2K Cl + 30 , 1 
2 (39 +35.5+ 3X16 ) கி 

( 6x16 ) கி 
245 கி 

96 கி 
96 கி ஆக்சிஜனை வெளியேற்று 
வதற்குத் தேவையான 

K CIO3 

245 கி 
20 கி ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு 
வேண்டிய KCIO.- ன் எடை 

245 

X 20 = 51.04 கி . 
96 


- 


கணக்கு 2 

18 கி . நீராவியுடன் வினை பட்டு ஆக்சைடாக மாற்றப்படும் 
இரும்பின் எடையைக் கணக்கிடுக . ( Fe = 56,0 = 16 ) 
சமன்பாடு : 3Fe + 4 H , ( ---- Fe : 0 , + 4Hz t 

3X56 + 4 ( 2 + 16 ) 
சமன்பாட்டின் படி அயர்ன் எடை 3x 56 = 168 கி . 

நீராவியின் எடை = 18X4 = 72 கி . 


70 


புகுமுக வேதியியல் 


72 கி நீராவியுடன் வினைபடும் அயர்ன் . எடை = 168 கி 

168X18 
18 கி நீராவியுடன் வினைபடும் 

72 
= 42 கி . 


கணக்கு 3 
90 % தூய 

கால்சியம் கார்பனேட்டின் 5 கிராமைச் 
சூடுபடுத்தினால் கிடைக்கும் 

கார்பன் டை ஆக்சைடின் 
எடையைக் கிராமில் கண்டுபிடி . 
Ca Cos 

CaO + CO2 f 
( 40 + 12 + 3x16 ) 

( 12 + 2X16 ) 
100 கி . தூய்மையற்ற சேர்மத்தில் உள்ள 

= 90 கி . 
தூய கால்சியம் கார்பனேட்டின் எடை 

90 
5 கிராமில் உள்ள தூய Cacos- ன் எடை 

X5 
100 

4-5 கி 
100 கி . கால்சியம்கார்பனேட்டால் வெளி 

44 கி , 
விடப்படும் Ca CO-- ன் எடை 
4. 5 கி கால்சியம் கார்பனேட்டிலிருந்து 

44 
கிடைக்கும் கார்பன்டை 
ஆக்சைடின் எடை 

100 
= 1-98 கி . 


4 


- 
- 


} 


X 4-5 


கணக்கு 4 

0-327 கி சிங்க் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினை 
பட்டு உண்டாகும் ஹைட்ரஜனின் எடையைக் கணக்கிடுக . 
( Zn = 65 4 ) 

Zn + 2HCI - > ZnCl , + H , | 
65.4 கி 

2 கி . 
65-4 கி . சிங்க் வெளியேற்றும் ஹைட்ரஜனின் எடை = 2 கி . 
0.327 கி . சிங்க் வெளியேற்றும் 

2 
ஹைட்ரஜனின் எடை = X0.327 

65.4 

* 0099 கி . 
கணக்கு 5 
1-225 கி பொட்டாசியம் 

குளோரேட் முழுவதும் சிதை 
வடைந்து கிடைக்கும் ஆக்சிஜனை நீராக மாற்றுவதற்குத் 
தேவையான ஹைட்ரஜனை வெளியேற்றுவதற்கு , நீர்த்த 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வீனைபடும் 

சிங்க்கின் 
எடையைக் கணக்கிடுக . 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


71 


2K CIO . ---> 2KCl + 30 , t 
2 ( 39 +355+ 48 ) 

3X32 
245 
245 A KC1O , வெளிவரும் ஆக்சிஜனின் எடை = 

96 கி 
1-225 A KCIO , வெளிவரும் ஆக்சிஜனின் எடை 

96 

X 1,225 = 0.48 கி 
245 


- 


ஆக்சிஜணும் , ஹைட்ரஜனும் வினை பட்டு நீர் உண்டாகிறது . 

2H , + O. 2H , O 
32 கி ஆக்சிஜனுடன் கூடும் ஹைட்ரஜனின் எடை 4 கி 
0.48 கி ஆக்சிஜனுடன் கூடும் ஹைட்ாஜனின் எடை 

4 

= 0-06 கி . 


- 


32 X 0.48A 


சிங்க் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கீழ்க் 
கண்டவாறு வினை பட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . 

Zn + 2HC ! ----- Zn Cl2 + H , 1 
65.4 

2 
2 கிஹைட்ரஜனை வெளியேற்றும் சிங்க்கின் 

65.4 கி 
0-06 கி ஹைட்ரஜனை வெளியேற்றும் சிங்க்கின் 

65.4 

X 0.06 1.962 கி 
2 


எடை = 


எடை 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

( i ) குறியீடு ; ( ii ) வாய்பாடு ; ( iii ) 
( iv ) இணை திறன் . 


உறுப்பு ; 


2. மூலக்கூறு வாய்பாடின் முக்கியத்துவத்தை எடுத்துக் 

காட்டுகளுடன் விளக்குக . 


3. - 


கின்றது ; 


- 


சேர்மம் கீழ்க்கண்ட இயைபுகளைப் பெற்றிருக் 
கார்பன் 

26.66 % ஹைட்ரஜன் 
= 2 • 22 % ; ஆக்சிஜன் 

71-11 % . இச் 
சேர்மத்தின் முற்றுறா வாய்பாடு என்ன ? சேர்மத்தின் 
மூலக்கூறு எடை = 90. அதன் மூலக்கூறு வாய் 
பாட்டைக் கண்டுபிடி . 

[ CHO ,, C.FI , 0 , ] 


72 


புகுமுக வேதியியல் 


4. கீழ்க்கண்டவற்றைப்பற்றி விளக்கிக் கூறுக : 

( i ) சதவீத இயைபு ; ( ii ) முற்றுறா வாய்பாடு ; 
( iii ) அமைப்பு வாய்பாடு . 


ஒரு 


5. கார்பன் , ஹைட்ரஜனைப் பெற்றுள்ள வாயுச் 

சேர்மம் கீழ்க்கண்ட இயைபுகளைப் பெற்றுள்ளது : 
G = 92 • 3 % , H = 7 • 3 % அதன் ஆவி அடர்த்தி 
13. சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு என்ன ? 

[ C2H2]] 


-- 


6. கார்பன் , ஹைட்ரஜனைப் பெற்றிருக்கும் ஒரு சேர்மம் 
92 • 31 % கார் பனைப் 

பெற்றுள்ளது . சேர்மத்தின் 
மூலக்கூறு எடை = 78 . அதன் முற்றுறா வாய் 
பாட்டையும் , மூலக் கூறு வாய்பாட்டையும் 
கண்டுபிடி . 

[ CH ; G H ] 


7. கீழ்க்கண்ட சேர்மங்களின் சதவீத 

இயைபுகளைக் 
கணக்கிடுக : 
( a ) அம்மோனியம் சல்ஃபேட் - ( NH , ) ,SO , ( அணு 
எடைகள் N = 14 ; 0 = 16 . S = 32 , H = 1 ) 

[ N = 21.22 % , H = 60-6 % , 

S = 24.24 % , 048.41 % ] 
( b ) லெட் நைட்ரேட்- Pb ( NO3 ) ,, ( Pb = 207 , N = 14 , ] 
0 = 16 

[ Pb = 62.54 % N = 8.46 % 0 = 29 % ] 


8. கீழ்க்கண்ட சேர்மங்களில் கோடிட்ட தனிமங்கள் 
அல்லது உறுப்புகளின் இணை திறன் யாது ? 
( a ) ALPO ,; ( b ) CaO ; ( e) Fe, ( SO ) ,; ( d ) KMnO , 


9. வேதிச் சேர்மங்கள் எவ்வாறு பெயரிடப்படுகின்றன 

என்பதைச் சுருக்கமாக விவரி . 


10. கீழ்க்கண்ட தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக : 

( a ) குளோரின் ; ( b ) பேரியம் ( c ) ஆர்கான் ( d ) காப்பர் 
( c ) புரோமின் . 


என்ன ? 


அதன் 


11. வேதிச் சமன்பாடு 

என்றால் 
முக்கியத்துவத்தை விவரி . 


73 


குறியீடுகளும் , வாய்பாடுகளும் 


12. 140 கி . அயர்னை ஃபெர்ரிக் ஆக்சைடாக ஆக்சிஜ 

னேற்றுவதற்குத் தவையான ஆக்சிஜனின் 
எடையைக் கணக்கிடுக . 

[ 61 கி . ) 


13. 


390 கி ஆக்சிஜனைக் கொடுப்பதற்குத் தேவையான 
பொட்டாசியம் குளோரேட்டின் எடையைக் 
கண்டுபிடி . 

[ 76.6 கி . ) 


14 . 


1 கிலோ கிராம் 

கர்ப்பரை 

ஆக்சிஜனேற்றிக் 
கிடைக்கும் குப்ரிக் ஆக்சைடின் எடை யாது ? 

[ 1.26 கி.கிராம் ] 


- 


15. கீழ்க்கண்ட சமன்பாடுகளைச் சமன்படுத்துக : 

( a ) KMnO , -- > K , MnO , + Mno , + Oz 
( b ) Pb ( NO , ) , --Pbo + NO , + 0 , 
( c ) S + H , SO , H , O + SO , 
( d ) NH + 02 + NO + H , O 
( e ) PbS + H , O , Pbso , + H , O 
(f ) Ca + H , O -- > Ca ( OH ) 2 + H , 
( g ) NO2 + H , O 
( h ) P + 0 , P , 0 , 
( i ) K , Cr , 0 , + HCI + KCl + GrCl + H , O + Cl , 
( j ) Fe + H , 0 Fe30 , + H2 
( k ) N2 + H , --- NH , 
( 1 ) Al + HCI + AICI3 + H , 
( m ) SO , + 0 , 

+ SO , 


--- HNS . + HNO , 


16. கீழ்க்கண்ட வினைகளின் சமன் செய்யப்பட்டச் சமன் 
பாடுகளை எழுதுக : 
( a ) சோடியம் + நீர்- – சோடியம் ஹைட்ராக் 

சைடு + ஹைட்ரஜன் 
( b ) கால்சியம் கார்பனேட் + ஹைட்ரோ குளோரிக் 
அமிலம் --- கால்சியம் குளோரைடு + கார்பன்டை 

ஆக்சைடு + நீர் . 
( c ) நீர் + ஹைட்ரஜன் + ஆக்சிஜன் . 
( e ) காப்பர் + சல்ஃபூரிக் அமிலம் - + காப்பர் சல் 

ஃபேட் + சல்ஃபர் டை ஆக்சைடு + நீர் 
( e ) குளோரின் + பொட்டாசியம் அயோடைடு 

பொட்டாசியம் குளோரைடு + நீர் + அயோடின் 


- 


ஆராய்ந்தார் . இந்த 
( ) ( 

6. அணுவின் உள்ளமைப்பு 

( Atomic Structure ) 
டால்டன் என்ற விஞ்ஞானி 1808 - ல் வெளியிட்ட அணுக் 
கொள்கையின்படி தனிமங்கள் மிக நுண்ணிய துகள்களான 
அணுக்களாலானவை என்றும் , அவ் வணுக்களை அவற்றினும் 
சிறியதாகப் பிளக்கமுடியாது என்றும் அறியப்பட்டது . ஆனால் , 
பிற்கால ஆராய்ச்சிகளின் விளைவாக அணுவைப் பிளக்கமுடியும் 
என்றும் , அணுக்கள் அவற்றைவிடச் சிறிய பல உடதுக்கள் 
களாலானவை என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது . 

ஒவ்வொரு தனிம அணுவும் மூன்றுவகை அணு உட்துகள் 
களைப் ( Sub - atomic particles ) பெற்றிருக்கின்றன . அவைகள் : 
( 1 ) எலெக்ட்ரான் (electron ) , ( 2 ) புரோட்டான் ( proton ) , 
( 3 ) நியூட்ரான் ( neutron ) எனப்படும் . 
( 1 ) எலெக்ட்ரான் 
மிகக் குறைந்த அழுத்தத்திலுள்ள 
ஒரு வாயுவை 

மின் 
பாய்ச்சலுக்குட்படுத்தினால் , எதிர் மின்முனையிலிருந்து ஓர் 
ஒளிக்கற்றை வெளிவருகிறது . இவற்றிற்கு எதிர் மின் கதிர்கள் 
( Cathode rays ) எனப் பெயர் . 1897 ஆம் ஆண்டில் ஜெ . ஜெ . 
தாம்சன் ( J. J. Thomson ) என்ற விஞ்ஞானி இதன் பண்புகளை 
நேர்கோட்டுப் பாதையில் செல்கிறது என்றும் , இதில் எலெக்ட் 
ரான்கள் என்னும் துகள்கள் உள்ளன என்றும் நிரூபித்துக் 
காட்டினார் . 

எலெக்ட்ரானின் தன்மைகள் : ( 1 ) எலெக்ட்ரான் 
குறித்துக் காட்டலாம் . ( 2 ) எலெக்ட்ரானின் நிறை மிகமிகக் 


ஓர் 


75 


அணுவின் உள்ளமைப்பு 


குறைவாகும் . இது புறக்கணிக்கத் தக்க நிறையைப் பெற்றுள் 
ளது ( negligible mass ) எனலாம் . இதன் நிறை ஒரு ஹைட்ரஜன் 
அணுவின் நிறையில் 1/1840 பங்கிற்குச் சமம் . ( 3 ) எலெக்ட் 
ரான்கள் மிக அதிக வேகத்துடன் நேர்கோட்டுப் பாதையில் 
செல்கின்றன . இவை 

பொருள்களை ஊடுருவிச் செல்லும் 
தன்மை பெற்றிருக்கின்றன . ( 4 ) மின் சாரத்தை எந்த 
வாயுவின் வழியாகச் செலுத்தினாலும் வெளிவரும் எலெக்ட்ரான் 
கள் ஒரேவிதமான பண்புகளைப் பெற்றிருக்கின்றன . எனவே , 
எல்லாவித பொருள்களின் அடிப்படைத் துகள் எலெக்ட்ரான் 
என அறியப்படுகிறது . 


இருக்க 


( 2 ) புரோட்டான் 

ஓர் அணு மின் தன்மை யற்றது . அணுக்களில் எதிர் மின் 
தன்மையுள்ள எலெக்ட்ரான்கள் உள்ள தால் அவற்றை 

நடு 
நிலையாக்கும் வகையில் அணுவில் நேர்மின் தன்மையுள்ள சில 
துகள்கள் 

வேண்டும் . 

குறைந்த அழுத்தத்தி 
லுள்ள ஹைட்ரஜன் வழியாக மின்சாரத்தைச் செலுத் 
தினால் , எதிர்மின் முனையிலிருந்து எலெக்ட்ரான் வெளி 
வருகின்றன . இதே நேரத்தில் நேர்மின் முனையிலிருந்து நேர் 
மின் கதிர்கள் என்னும் மற்றொரு வகைக் கதிர்கள் வெளியா 
கின்றன , -- இவை எதிர் மின் கதிர்கள் செல்லும் திசைக்கு 
எதிர்த்திசையில் செல்கின்றன . ரூதர்ஃபோர்டு ( Rutherford ) 
என்பவர் இந்த நேர்மின் கதிர்களில் { anode rays ) புரோட்டான் 
கள் என்னும் துகள்கள் உள்ளன எனக் கண்டறிந்தார் . 

புரோட்டானின் தன்மைகள் : ( i ) புரோட்டான் ஓர் அலகு 
நேர்மின்னேற்றமுடையது . இத் தன்மையை ( + ) எனக் 
குறித்துக் காட்டலாம் . ( ii ) புரோட்டானின் நிறை ஏறக் 
குறைய ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்குச் சமமாகும் . 
அதாவது இது ஓர் அலகு நிறையுடையது . புரோட்டான் ஓர் 
எலெக்ட்ரானைப் போல 1838 பங்கு கனமானது ஆகும் . 


( 3 ) நியூட்ரான் ( Neutron ) 

சாட்விக் ( Chadwick ) என்பவர் 1932 ஆம் ஆண்டில் ஒவ் 
வோர் அணுவிலும் நியூட்ரான் என்னும் துகள்களும் உள்ளன 
என்று கண்டறிந்தார் . 


நியூட்ரானின் தன்மைகள் : ( i ) நியூட்ரான் மின்னேற்றம் 
அற்ற துகளாகும் . ( ii ) நியூட்ரானின் நிறை ஓர் அலகு 
ஆகும் . நியூட்ரானின் நிறை ஒரு புரோட்டானின் நிறைக்குச் 
சமமாகும் . 


உட்ட 


ரான் 


உன் கட்கருவைச் 
76 

புகுமுக வேதியியல் 
கீழ்க்கண்ட அட்டவணை மூன்று அணு உட்துகளின் 
நிறை , மின்னேற்றம் ஆகியவற்றை ஒப்பிட்டுக் காட்டுகிறது : 
அணு உட் குறியீடு நிறை 

மின்னேற்றம் 
துகள்கள் 
புரோட்டான் 

1. அலகு 

1 அலகு நேர் 

மின்னேற்றம் 
நியூட்ரான் 

1 அலகு 

மின்னேற்றமற்றது 
P 
எலெக்ட் 

1/1840 பங்கு 1 அலகு எதிர் 
ஹைட்ரஜன் 

மின்னேற்றம் 
அணுவின் நிறை 
ஒவ்வொரு தனிம அணுவும் இரண்டு பாகங்களாலானது ; 
( 1 ) உட்கரு அல்லது அணுக்கரு ( nucleus ) ; ( 2 ) உட்கருவின் 
புறத்தே உள்ள பகுதி ( extra nuclear part ) . 

( 1 ) உட்கரு ( Nucleus ) ! ஓர் அணுவின் மையத்திலுள்ளது 
உட்கருவாகும் . உட்கருவில் நியூட்ரான்கள் மற்றும் 
புரோட்டான்கள் உள்ளன . அணுவின் மொத்த பருமனளவுடன் 
ஒப்பிடும் பொழுது உட்கரு மிகவும் சிறியது . அணு உட்துகள் 

புரோட்டானும் , நியூட்ரானும் குறிப்பிடத்தக்க 
எடையைப் பெற்றிருப்பதால் 

அணுவின் 

நிறைக்கு 
இவ்விரண்டின் எண்ணிக்கை மிகவும் முக்கியமானதாகும் . 
அணுவின் நிறையை நிர்ணயிப்பதே புரோட்டான் , நியூட்ரான் 
ஆகியவற்றின் 

மொத்த 

எண்ணிக்கையாகும் . எனவே , 
அணுவின் நிறை முழுவதும் உட்கருவில் அமைந்திருக்கிறது 
எனலாம் . உட்கரு நேர்மின் தன்மையுள்ளது . தனிமத்தின் 
மொத்த நேர்மின் அலகுகள் உட்கருவிலுள்ள புரோட்டான் 
களின் எண்ணிக்கைக்குச் சமம் . 
( 2 ) உட்கருவின் புறத்தே உள்ள பகுதி ( Extra nuclear part ) 
இடத்தில் எலெக்ட்ரான்கள் உள்ளன . இப் பகுதி , உட்கரு 
அமைந்துள்ள பகுதியைக் காட்டிலும் பல மடங்கு பெரியது . 

ஓர் அணு மின் தன்மையற்றது . அதாவது , அதிலுள்ள 
நேர்மின் அலகுகளும் , எதிர்மின் அலகுகளும் சமமாக உள்ளன . 


களான 


77 


அணுவின் உள்ளமைப்பு 


ஒவ்வொரு புரோட்டானும் ஓர் அலகு நேர்மின்னேற்றத்தையும் , 
ஒவ்வோர் எலெக்ட்ரானும் ஓர் அலகு எதிர் மின்னேற்றத்தையும் 
பெற்றிருப்பதால் , உட்கருவிலுள்ள புரோட்டான்களின் 
எண்ணிக்கையும் , உட்கருவைச்சுற்றியுள்ள எலெக்ட்ரான்களின் 
எண்ணிக்கையும் சமமாகும் . 


ஓர் 


அணு எண் ( Atomic Number ) 
அணுவின் 

உட்கருவிலுள்ள புரோட்டானின் எண் 
ணிக்கை அல்லது அதற்கு வெளியேயுள்ள எலெக்ட்ரான் களின் 
எண்ணிக்கை அணுஎண் என்று வழங்கப்படுகிறது . 

புரோட்டான் 
அணு எண் 

களின் எண்ணிக்கை 

எலெக்ட்ரான் . 
களின் எண்ணிக்கை 


} 


( 


எடையை 


மிக 


அணுதிறை ( Atomic Mass ) 

முன்பு கூறியது போல் புரோட்டான்கள் , நியூட்ரான் கள் 
ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை அணு நிறை எண் எனப் 
படும் . இதை மற்றொரு விதமாகவும் விளக்கலாம் . 

அணு 
எண் , நியூட்ரான்களின் எண்ணிக்கை இவற்றின் கூட்டுத் 
தொகையும் அணு நிறை எண்ணுக்குச் சமம் . ஒரு தனிமத்தின் 
அணு 

அதன் 

நெருங்கிய முழு எண்ணாக 
மாற்றினால் , கிடைப்பது 

கிடைப்பது அணு நிறை எண்ணாகும் . லித்தியத் 
தின் அணு எடை = 6 * 940 ; அணு நிறை எண் = 7 . 
அணுநிறை புரோட்டான் 
எண் , களின் எண்ணிக்கை 

நியூட்ரான்களின் 

எண்ணிக்கை 

நியூட்ரான்களின் 
அணு எண் 

+ 

எண்ணிக்கை 
நியூட்ரான்களின் ) அணு நிறை எண் 
எண்ணிக்கை 1 

அணு எண் . 


} + 


பகவானை 


பி 


-க 


* 


மேற்கூறியவற்றில் ஏதேனும் இரண்டின் மதிப்பு 
தெரிந்தால் , மூன்றாவதின் மதிப்பைக் கணக்கிடலாம் . 
எடுத்துக்காட்டு : சோடியத்தின் அணு எண் 11. அதன் 

நிறை எண் 23. இதிலுள்ள புரோட்டான் கள் , 
நியூட்ரான்கள் , எலெக்ட்ரான்கள் ஆகியவற்றின் எண்ணிக் 
கையைக் கணக்கிடுக . 


78 


புகுமுக வேதியியல் 


அணு எண் = புரோட்டான்களின் எண்ணிக்கை 

* எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை = 11 
அணு நிறை எண் = அணு எண் + நியூட்ரான்களின் எண்ணிக்கை 
23 

+ நியூட்ரான்களின் எண்ணிக்கை 
ஃ நியூட்ரான்களின் எண்ணிக்கை = 23-11 = 12 


எடுத்துக்காட்டு 2 

கார்பனின் அணு எண் = 6. அதன் அணு நிறை எண் 
= 12 " இத் தனிம அணுவிலுள்ள புரோட்டான்கள் , நியூட்ரான் 
கள் , எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையைக் கண்டுபிடி . 
அணு நிறை எண் = அணு எண் + நியூட்ரான்களின் 

எண்ணிக்கை. 
12 

6 + 
நியூட்ரான்களின் எண்ணிக்கை 

12 
புரோட்டான்களின் எண்ணிக்கை 

6 
எலெக்ட்ரான்களின் 

6 


2 


- 


= 


எடுத்துக்காட்டு 3 : 

குளோரினின் அணு நிறை எண் = 35 . அதிலுள்ள நியூட் 
ரான்களின் எண்ணிக்கை = 18. அதன் அணு எண் யாது ? 
* அணு நிறை எண் நியூட்ரான்களின் 

எண்ணிக்கை. 
35 

- 18 
17 


- 


அணு எண் 


> 


எலெக்ட்ரான்களின் அமைப்பு ( Arrangement of Electrons ) 

ஓர் அணுவின் மையத்தில் நேர்மின் தன்மை கொண்ட 
மிகச் சிறிய செறிவான உட்கரு என்ற பகுதி உள்ளது எனப் 
பார்த்தோம் . அணுக்கருவில் நியூட்ரான்களும் , புரோட்டான் 
களும் உள்ளன . உட்கருவைச் சுற்றிப் புறப்பகுதியில் 
கோளப் பாதைகள் உள்ளன . இப் பாதைகள் ஷெல்கள் 
( shells ) என்பர் . ப் பகுதியில் 

எதிர்மின் 
தன்மையுள்ள எலெக்ட்ரான்கள் , நேர்மின் தன்மையுள்ள உட் 
கருவிகள் விழக்கூடும் என்ற கருத்து நிலவியது . 
உண்மையில் இவ்வாறு நிகழ்வதில்லை . இதற்குக் காரணம் , 
உட்கருவைச் சுற்றி அமைந்துள்ள நிலையான பாதைகளில் 
எலெக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன என்பதேயாகும் . இத. 
னால் ஏற்படும் மைய விலக்கு , விசையினால் ( centrifugal force ) 


உள்ள 


ஆனால் 


79 


அணுவின் உள்ளமைப்பு 


எலெக்ட்ரான்கள் உட்கருவினுள் விழாமல் தடுக்கப்படுகின் 
றன . ஓர் அணுவைச் சூரிய மண்டலத்துடன் ஒப்பிடுவது 
* வழக்கம் . இதில் அணுக்கருவைப்போல் சூரிய நடுவிலும் , 
அதைச் சுற்றியுள்ள பல கோளப்பாதைகளில் கிரகங்கள் சுற்றி 
வருகின்றன என்றும் அறிகிறோம் . இது , அணுவின் உட்கரு 

சுற்றியுள்ள கோளப்பாதைகளில் எலெக்ட்ரான்கள் 
சுற்றி வருவதை ஒத்திருக்கின்றது . 


வைச் 


எண் 


வரை 


தான் 


அணுவைச் சுற்றியுள்ள ஷெல்களைப் படத்தில் காட்டிய 
படி K , L , M , N என்ற எழுத்துகளாலோ , அல்லது 1,2,3,4 
என்ற எண்களாலோ முறையே குறிப்பிடலாம் . ஒவ்வொரு 
ஷெல்லும் ஒரு குறிப்பிட்ட 
ணிக்கை எலெக்ட்ரான்கள் 
கொள்ளும் ; 

அதற்கு மேல் 
கொள்ளாது . எடுத்துக்காட்டாக , 
முதல் ( K ) ஷெல்லில் 2 எலெக்ட்ரான் 
களும் , இரண்டாக ( L ) ஷெல்லில் 
8 எலெக்ட்ரான்களும் , மூன்றாவது { M ) 
ஷெல்லில் 18 எலெக்ட்ரான்களும் , 
நான்காவது ( N ) ஷெல்லில் 32 
எலெக்ட்ரான்களும் உள்ளன . அணு 
வின் மையத்திலிருந்து தூரம் அதி 

படம் 8 . 
கரிக்க அதிகரிக்க , கோளப்பாதை அணுவின் அமைப்பு 
யின் சுற்றளவும் , அவற்றிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையும் அதிகரிக்கிறது . ஒவ்வொரு ஷெல்லிலும் உள்ள மிக 
அதிகப்படியான எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையைக் கணக் 

2n " என்ற வாய்பாட்டைப் பயன்படுத்தலாம் . இந்த 
வாய்பாட்டில் n என்பது ஷெல் எண்ணைக் குறிக்கிறது . சான்றாக , 
2x12 = 2 எலெக்ட்ரான்கள் . முதல் ( K ) ஷெல் ; 2 X2 " = 8 
எலெக்ட்ரான்கள் இரண்டாவது 

( 1 ) 
2X3 = 18 எலெக்ட்ரான்கள் . மூன்றாவது ( M ) ஷெல் ; 2X4 * = 32 
எலெக்ட்ரான்கள் . நான்காவது ஷெல் ( N ) . 


ஷெல் ; 


. 


ஓர் அணுவின் கடைசி ஷெல்லில் 8 எலெக்ட்ரான்களுக்கு 
மேல் இருக்க முடியாது . சான்றாக , ஓர் அணுவின் மூன்றா 
வது ஷெல்லில் 18 எலெக்ட்ரான்கள் உள்ளன எனப் பார்த் 
தோம் . இந்த ஷெல் அணுவின் கடைசி ஷெல்லாக இருந் 
தால் அதில் 8 எலெக்ட்ரான் களுக்கு மேல் இருக்க முடியாது . 


- 


80 


புகுமுக வேதியியல் 


சில தனிமங்களின் உள்ள மைப்புகளைக் காண்போம் பின் 
வரும் அணு அமைப்புப் படங்களில் A என்பது அணு நிறை 
எண்ணையும் , Z என்பது அணு எண்ணையும் குறிக்கிறது .. 


( a ) அணு நிறை எண் ( A ) தனிமத்தின் அணு எடை 

அதன் மிக நெருங்கிய எண்ணாக 
மாற்றப் பட்டிருக்கிறது . 


- 


புரோட்டான் 
களின் எண்ணிக்கை 


= உட்கருவை ச்சுற்றியுள்ள எலெக்ட் 
ரான்களின் எண்ணிக்கை 


= உட்கருவிலுள்ள மொத்த நேர் 
மின் தன்மை 


( c ) அணுக்கருவிலுள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை = 

அணு நிறை எண் ( A ) - அணு எண் ( Z ) = ( A - Z ) . 


அணு ஆர்பிட்டல்கள் ( Atomic Orbitals ) 

K , L , M ஆகிய அணு ஷெல்கள் பல 


ஷெல்களாகப் 


1p 


- 


A = 1 

Z = 1 
K - 6704200-1e 

ஹைட்ரஜன் 
இந்த அணு ஒன்றில் தான் 
நியூட்ரான்கள் இல்லை . 


Z = 2 
K = 2e 
ஹீலியம் 


Z = 3 
K = Ye 


வித்தியம் 


படம் 9 . 


ஹைட்ரஜன் , ஹீலியம் ; லித்தியம் ஆகிய அணுக்களின் உள்ளமைப்பு 


பிரிக்கப்பட்டுள்ளன . உப ஷெல்கள் வெவ்வேறு ஆற்றலையும் , 
வடிவங்களையும் பெற்றுள்ளன . இவை நான்கு வகைப்படும் : 
S , P , d , f இந்த நான்கு உபஷெல்களும் குவாண்டம் எண்கள் 


81 


அணுவின் உள்ளமைப்பு 


( quantum numbers ) என்ற சொல்லைப் பயன்படுத்தி விளக்கம் 
படுகின்றன . ஓர் அணுவிலுள்ள ஓர் எலெக்ட்ரான் கீழ்க் 


5p 


4p 
5n 


61 


பெரிலியம் 


போரன் 


6p 


7p 
H 


6n 


கார்பன் 


நைட்ரஜன் 


9P 


8p 
81 


1011 


ஆக்சிஜன் 


ஃப்ளூரின் 


படம் 10 . 


பெரிலியம் , போரன் , கார்பன் , நைட்ரஜன் , ஆக்ஸிஜன் , ஃப்ளூரின் , 

ஆகிய தனிமங்களின் எலெக்ட்ரான் அமைப்பு 


கண்ட நான்கு குவாண்டம் எண்களால் நன்கு 


விளக்கப்படு 


கின்றன : 


( i ) முதன்மைக் குவாண்டம் எண் ( n ) ; ( ii ) துணைக் 
குவாண்டம் எண் ( 1 ) ; ( iii ) காந்தக் குவாண்டம் எண் ( m ) ;. 
( iv ) சுழற்சிக் குவாண்டம் எண் ( s ) . 


82 


புகுமுக வேதியியல் 


139 


மக்னீசியம் 


அலுமினியம் 


NEN 


15 . 


சிலிக்கன் 


பாஸ்ஃபரஸ் 


iSP 
2211 


25p 
301 


ஆர்கான் 


அயர்ன் 


படம் 11 . 


மக்னீசியம் , அலுமினியம் , சிலிகன் , பாஸ்பரஸ் , ஆர்கான் , அயர்ன் 

ஆகிய தனிமங்களின் எலெக்ட்ரான் அமைப்பு 


29P 
351 


10p 
101 


காப்பர் 


நியான் 


படம் 12 ( a ) . 
காப்பர் , நியான் ஆகியவற்றின் எலெக்ட்ரான் அமைப்பு 


அணுவின் உள்ளமைப்பு 


83 : 


11p 


12.11 


சோடியம் 


படம் 12 ( b ) 
சோடியத்தின் எலெக்ட்ரான் அமைப்பு 


15p 


11p 


151 


13 . 


சல்ஃபர் 


குளோரின் 


படம் 13 . 


சல்ஃபர் , குளோரின் ஆகியவற்றின் எலெக்ட்ரான் அமைப்பு , 
K ஷெல்லில் S- உ.பஷெல் மட்டுமே உள்ளது . 

L- ஷெல் 
S , P ஆகிய , இரண்டு உபஷெல் களைப் பெற்றுள்ளது.- M ஷெல்லில் 
s , p , d ஆகிய உபஷெல்கள் உள்ளன . N- ஷெல் s , p , d , f ஆகிய 
நான்கு உபஷெல்களையும் பெற்றிருக்கிறது . 


S-உபஷெல் , 2 எலெக்ட்ரான்களையும் ; p-உபஷெல் 6 
எலெக்ட்ரான்களையும் , d-உபஷெல் 10 எலெக்ட்ரான்களையும் 
4-14 எலெக்ட்ரான்களையும் கொள்ள முடியும் என அறியப் 
படுகிறது . 


84 


புகுமுக வேதியியல் 


ஓர் அணுவிலுள்ள எலெக்ட்ரான்களின் அமைப்பைக் 
கீழ்க்கண்டவாறு விளக்கலாம் : 


முதலில் ஆர்பிட் ( Orbit ) அல்லது ஷெல்லின் எண்ணை எழுத 
வேண்டும் . அதைத் தொடர்ந்து உபஷெல்லின் குறியீட்டை 
* எழுதி , அதற்கு மேல் 

வலது 

கோடியில் உபஷெல்லிலுள்ள 
எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையை எழுத 

வேண்டும் . 
எடுத்துக்காட்டு : ஹைட்ரஜன் 1s1 , நியான் 1 s " , 

2s , 2p " , 
ஆக்சிஜன் 1s " 2s * 2p . 


ஒவ்வோர் உபஷெல்லும் ஆர்பிட்டல்களாகப் ( Orbitals ) 
பிரிக்கப்பட்டுள்ளன . ஓர் ஆர்பிட்டலில் இரண்டு எலெக்ட் 
ரான்கள் தான் இருக்க முடியும் . அதற்கு 

மேல் இருக்க 
முடியாது . ஒவ்வோர் 

உபஷெல்லும் கீழ்க்கண்ட 
எண்ணிக்கையுள்ள ஆர்பிட்டல்களைப் பெற்றிருக்கின்றன : 

S - 1 ; p - 3 : d - 5 ; 4-7 . 


+ 


அடுத்த பக்கத்தில் உள்ள அட்டவணை ஹைட்ரஜன் முதல் 
க்ரிப்டான் வரை உள்ள தனிமங்களின் எலெக்ட்ரான் அமைப்பு 
களை விளக்குகிறது : 


. 


அணுவின் 

உள்ளமைப்பைப் பற்றி ஆராய்ந்தறிந்த 
முடிவுகளின் வாயிலாக டால்டனின் அணுக் கொள்கையின் 
கோட்பாடுகள் மாற்றியமைக்கப் படவேண்டும் 
தெளிவாயிற்று . 


என்பது 


( 1 ) டால்டனின் 

அணுக் கொள்கையின் படி 
அணுக்களைச் சிறியதாகப் பிரிக்க 

முடியாது . ஆனால் சில 
கனமான தனிம அணுக்கள் பல கதிர்களை வெளியேற்றித் தாங் 
களாகச் சிதைவடைந்து , இலேசான அணுக்களை உண்டாக்கு 
சில சூழ் நிலைகளில் 

இலேசான தனிமங்களும் 
சிதைவடைகின்றன . 


கின்றன . 


" சமமான 


நிறையைப் 


( 2 ) அணுக்கொள் கை , ஒரே தனிமத்தின் பல அணுக்கள் 

பெற்றிருக்கின்றன எனக்கூறுகிறது . 
ஆனால் தற்கால கருத்துப்படி ஒரே தனிமத்தின் 

வெவ்வேறு 
அணுக்கள் வெவ்வேறு நிறைகளைப் பெற்றிருக்கின்றன 
அறியப்பட்டது . இவற்றிற்கு ஐசோடோப்புகள் ( Isotopes ) 


என 


த 


ஹைட்ரஜன்முதல்கிரிப்டான்வரைஉள்ளதனிமங்களின்எலெக்ட்ரான்அமைப்புகள் 


K 


L 


M 


N 


P 


தனிமம் 


அணு 


எண் 


IS 


2s2p 


3$3p3d 


4s4p4d_4f 


5s5p_5d_5f|6s6p6d6f 


H He 


அணுவின் உள்ளமைப்பு 


Foog 


4 25 26 


Na 


NNN 


6 6 


11 12 13 14 15 16 17 18 


6 


26 26 


85 


85 


k. 


L 


N 


P 


QQ 


goofLot21500) 

OTBOOT 


1 


2s2p 


3s3p 


3a 


·p4d4f15s 


Cafund 


5p5d5f6s 


бр6d 


of 
7s 
7p 


26 


9 


见兄忆幻闪闪B5 


NNNNNNNN 


- 


26 


NNNNNNNNNNNNNNNNNN 


27 28 29 30 31 


SovannitenNGB 


NNNNNNNNNNNNNNNNNN 


NNO 


aaaaa 


6 


Zn Ga 

Ge As Se Br Kr 


10 10 10 10 10 10 


26 


ke 


9 


6 6 


26 


புகுமுக வேதியியல் 


அணுவின் உள்ளமைப்பு 


87 


எனப் பெயர் . வெவ்வேறு தனிம அணுக்கள் ஒரே நிறையைப் 
பெற்றுக் காணப்படுகின்றன . இவற்றிற்கு ஐசோபார்கள் 
{ isobars ) எனப்பெயர் . 


பல 


அணுவின் 


கதிரியக்கம் ( Radio Activity ) 
ஓர் அணுவின் நடுவில் உட்கரு என்னும் பாகம் அமைந் 
துள்ளது . 

உட்கருவைச் சுற்றிப் சுற்றுப்பாதைகள் 
உள்ளன . இவற்றில் எலெக்ட்ரான்கள் சுற்றி 

வருகின்றன . 
தனிமத்தின் வேதிப்புண்கள் , அத்தனிம 
உட்கருவைச் சுற்றியுள்ள எலெக்ட்ரான்களையும் , அவற்றின் 
அமைப்பையும் பொறுத்திருக்கிறது . 

கடைசிச் 

சுற்றுப் 
பாதையிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை அத் தனி 
மத்தின் வலு எண்ணை நிர்ணயிக்கிறது . இவ்வாறு ஒருதனிம 
அணுவிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை , அதன் 
உட்கருவிலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையைச் 
சார்ந்துள்ளது . 


இவ்வாறு 

தனிம அணுவிலுள்ள எலெக்ட்ரான்களின் 
எண்ணிக்கையை நிர்ணயிக்கும் வகையில் , மின்னேற்றத்தை 
அளிக்கும் உட்கரு தனிமத்தின் வேதிப் பண்புகளை எவ்விதத் 
திலும் பாதிப்பதில்லை . அதாவது உட்கருவில் ஏற்படும் 
மாற்றங்கள் தனிம அணுவின் வேதிப்பண்புகளில் எவ்வித 
மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. உட்கருவின் 
ளமைப்பும் , உட்கரு பங்கு கொள்ளும் வினைகளும் , கதிரியக்கம் 
என்ற பண்பின் மூலம் நன்கு விளக்கப்படுகிறது . 


உள் 


1896 ஆம் ஆண்டு ஹென்றி பெக்கரல் ( Henri Becquerel ) 
என்ற விஞ்ஞானி கதிரியக்கத்தைக் கண்டுபிடித்தார் . 
அறிவியலில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்றே 
கூறலாம் . இது அறிவியல் , மருத்துவம் , பொறியியல் போன்ற 
பல்வேறு துறைகளில் காணப்படும் பல பிரச்சினைகளுக்கு விடை 
காண உதவியது . 


கனமான 


210 - க்கு மேல் நிறை எண் கொண்ட சில 
தனிமங்கள் நிலையற்று விளங்குவதால் , இவற்றின் உட்கருக்கள் 
சில கதிர்கள் அல்லது துகள்களை ( radiations or particles ) வெளி 
விட்டுத் தாமாகச் சிதைவுறுகின்றன எனக் கண்டறியப்பட்டது . 
இவ்வாறு வெளிவரும் துகள்கள் அதிக இயக்க ஆற்றலைப் 
பெற்றிருப்பதால் , இக் கதிர்கள் எந்த ஊடகத்தின் வழியாகவும் 
ஊடுருவிச் செல்லும் தன்மையைப் பெற்றிருக்கின்றன . 


88 


புகுமுக வேதியியல் 


அணுக்களின் 


இவ்வாறு தனிம 

உட்கருவிலிலிருந்து 
கதிர்கள் தானாக வீசப்படுவதைக் 

கதிரியக்கம் என்பர் . 
கதிரியக்கப் பண்பைப் பெற்றுள்ள பொருள்களைக் கதிரியக்கம் 
பொருள்கள் என்பர் . 


துகள்களைக் கதிர்களாக 

வெளிவிடும் தனிமம் தானாகச் 
சிதைவடைகிறது . இச் சிதைவு தனிமம் தனித்து இருந்தாலும் 
அல்லது மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து இருந்தாலும் நிகழ் 
கிறது . தனிமம் திண்ம ,, திரவ , வாயு அல்லது 

கரைசல் 
நிலைகளில் இருந்தாலும் இப் பண்பு வெளிப்படுகிறது . 
இச் சிதைவின் வேகம் கதிரியக்கப் பொருள்களின் தனிப் 
பட்ட பண்பாகக் கருதப் படுகிறது . வேதி வினைகளைப் 
போலல்லாமல் , வெப்ப நிலை , அழுத்தம் 

போன்ற 

காரணக் 
கூறுகள் , கதிரியக்கச் சிதைவின் வேகத்தைப் பாதிப்ப 
தில்லை . 


கதிரியக்கத் தனிமங்களின் சிதைவு வேகத்தை ஒப்பிடு 
வதற்கு அரை ஆயுட்காலம் என்ற பண்பு பயன்படுத்தப் 
படுகிறது . எடுத்துக்கொண்ட பொருள் பாதியாகச் சிதை 
வடைவதற்கு ஆகும் நேரத்திற்கு அரை ஆயுட்காலம் 
( half life period ) எனப்பெயர் . சான்றாக ரேடியத்தின் அரை 
ஆயுட்காலம் 1650 வருடங்களாகும் . அதாவது ஒரு கிராம் 
ரேடியம் 1650 வருடங்கள் கழித்து 0.5 கிராமாகச் சிதைவடையும் . 
மீதமிருக்கும் 0.5 கிராம் அடுத்த 1650 

0.25 
கிராமாகக் குறையும் , இவ்வாறு ரேடியம் முழுவதும் 
வடைய எடுத்துக் கொள்ளப்படும் காலம் மிக அதிகமாகும் . 


வருடங்களில் 


சிதை . 


1896 - ல் ஹென்ரி 

பெக்கெரெல் ( Henry Becqueral), 
யுரேனியமும் , அதன் உப்புகளும் தாமாகச் சிதைவடைந்து 
கதிர்களை வெளியிடுகின்றன 

கண்டறிந்தார் . 
இக் கதிர்கள் புகைப்படத்தாளைப் பாதிக்கின்றன . இவ்வினை 
இருளிலும் நடைபெறுகிறது . 


பல 


எனக் 


சார்ந்த . 


தனிமங்களின் இப் பண்பை உட்கருவைச் 
வினைகளென்றும் , அவற்றிற்குக் கதிரியக்கம் என்ற பெயரை 
அளித்ததற்கும் , உரிய பெருமை க்யூரி அம்மையாருக்கும் 
பியரி க்யூரிக்கும் உரியது . யுரேனியத்தின் கனிமமான 
ப்ளெண்டு ( pitch blende ) என்ற 

தாதுவிலிருந்து 
கிடைத்த தனிமங்களான தோரியம் , பொலோனியம் , ரேடியம் 
முதலியவைகளும் கதிரியக்கப் பண்பு கொண்டவை என நிரூ. 
பிக்கப்பட்டது . 


89 


அணுவின் உள்ளமைப்பு 


கதிரியக்கக் கதிர்கள் ( Radioactive Rays ) 

கதிரியக்கக் கதிர்களின் பண்புகளை ஆராய்ந்து வெளி 
யிட்டவர் ரூதர்ஃபோர்டு என்ற விஞ்ஞானியாவார் . 
லெட் ( lead ) பெட்டியில் ரேடியம் போன்ற கதிரியக்கப் பொருளை 
வைத்தபோது 

கதிர்கள் 

வெளியாகின்றன . 
இவைகள் , ( 1 ) ஆல்ஃபாக்காதிர்கள் , ( 2 ) பீட்டாக்காதிர்கள், 
( 3 ) காமாக்கதிர்கள் என மூன்று வகைப்படும் . இக் கதிர் களின் 
பண்புகள் காந்தப் புலம் அல்லது மின் புலத்தை உபயோ 


மூவகைக் 


- கதிர்கள் 


எ - கதிர்கள் 


P- கதிர்கள் 


ப 


வெட்கொள்கலம் 

படம் 14 . 

கதிரியக்கக் கதிர்கள் 
கித்துக் கண்டறியப்பட்டது . கதிரியக்கப் பொருளை மின் 
புலத்தில் வைத்தால் , ஒருவகைக் கதிர்கள் 

மின்புலத் 
தின் 

எதிர் முனையை நோக்கி வளைகின்றன . எனவே , 
இக் கதிர்கள் நேர்மின் தன்மை யுடையன . இவற்றை 
ஆல்ஃபாக் கதிர்கள் என வழங்குகிறோம் . மற்றொரு வகைக் 
கதிர்கள் மின் புலத்தின் நேர் மின் முனையை நோக்கி வளை 

இவை 

வை பீட்டாக் கதிர்கள் என் வழங்கப்படுகின் 
றன . இக் கதிக்கள் எதிர் மின் தன்மை யுடையவை . 
விருவகைக் கதிர்களைத் தவிர , மற்றொரு வகைக் கதிர்கள் மின் 
புலத்தினால் பாதிக்கப் படாது நேராகச் செல்கின்றன . 
மின்னேற்ற மற்ற கதிர்களாகும் . 

மற்ற கதிர்களாகும் . இவ்வகைக் கதிர்கள் காமாக் 
கதிர்கள் என வழங்கப்படுகின்றன . 


கின்றன . 


இவ் 


வை 


பண்புகளைக் கீழ்க்கண்டவாறு ஆராய் 


இக் கதிர்களின் 
வோம் : 


( 1 ) ஆல்ஃபாக் கதிர்கள் ( - துகள்கள் ) 

இவை நேர் மின்னேற்றமுடைய துகள்கள் . துகள்களை 
ஹீலியம் அயனிகள் ( He + ) எனவும் கூறலாம் . எனவே , ஹீலி 


90 


புகுமுக வேதியியல் . 


யம் அயனியைப்போல் துகள்களில் இரண்டு அலகு நேர் 
மின்னேற்றமும் , 

நான்கு அலகு நிறையும் உள்ளது . கதிரி 
யக்கப் பொருளிலிருந்து வீசப்படும் இவ் - துகள்கள் ஒரு 
யின் வேகத்தில் ( 3X 101 ) செ.மீ / வி ) பத்தில் 

பங்கைப் 
பெற்றிருக்கின்றன . துகள்கள் செல்லும் பாதையிலுள்ள 
வாயு அணுக்களை அயனிகளாகச் 

செய்கின்றன . அவற்றை 
மின்சாரத்தைக் கடத்தும் தன்மையுடையவைகளாகச் செய் , 
கின்றன . இவை பொருள் களின் குறைந்த அளவே ஊடுருவிச் 
செல்லுகின்றன . இவை சில 

மில்லி மீட்டர் அளவே அலு 
மினியத் தகட்டினுள் பாய்கின்றன . இவற்றை 2He எனக் 
குறிக்கிறோம் . 


அளவில் 


( 2 ) பீட்டாக் கதிர்கள் ( 3 கதிர்கள் ) 

இவை ஏறக்குறைய ஒளியின் வேகத்தைப் பெற்று 
வேகமாகப் பாய்ந்து செல்லும் கதிர்கள் . இவை எதிர் 
மின்னேற்றம் 

கொண்டவை . இவற்றை எலெக்ட்ரான் 
கற்றைகள் எனக் கருதுகிறோம் . B கதிர்கள் 
மிகச் சிறியனவாக இருப்பதாலும் , ஒளியின் வேகத்தைப் பெற் 
றிருப்பதாலும் , தாங்கள் செல்லும் ஊடகத்தின் வழியாக ,, 
- கதிர்களைக் காட்டிலும் அதிக அளவு வேகமாக 

ஊடுரு . 
செல்லுகின்றன . இவை செல்லும் ஊடகத்திலுள்ள 
வாயுக்களை அயனியாக்குவதில்லை . இவற்றின் அயனியாக்கும் 
தன்மை - துகள்களை விடக் குறைவு . இவை பல சென்டி 
மீட்டர் அளவு அலுமினியத் தகட்டினுள் பாய்ந்து செல்கின்றன . 


வை 


( 3 ) காமாக் கதிர்கள் ( Y கதிர்கள் ) 
வை மின்னேற்றமற்றவை . 

மின் அல்லது 
காந்தப் புலத்தினால் விலக்கம் அடைவதில்லை . இவை X- கதிர் 
களுடன் ஒப்பிடப்படுகின்றன . காமாக் கதிர்களின் அலைவு 
நீளம் ( wave length ) குறைவாக உள்ளது . காமாக் கதிர்கள் 
ஒளியின் வேகத்தில் செல்கின்றன . y- கதிர்கள் மற்ற இரு 
கதிர்களைக் காட்டிலும் , அதிக அளவு பொருள்களின் ஊடே 
பாய்ந்து செல்கின்றன . இவற்றால் பல சென்டிமீட்டர்கள் 
அளவு லெட் உலோகத்தின் ஊடே பாய்ந்து செல்ல முடியும் . 
இவற்றின் அயனியாக்கும் சக்தி மிகக் குறைவு , 


ரூதர்ஃபோர்டு என்ற விஞ்ஞானி , கதிரியக்கத் தனிமங் 
களின் உட்கருக்கள் நிலையற்றவை யென்றும் , அவை . அல் 
லது நீ கதிர்களை வெளியிட்டுத் தாமாகச் சிதைவடைகின்றன 
என்னும் கருத்தை வெளியிட்டார் . இத்தகைய சிதைவு வினை: 


அணுவின் உள்ளமைப்பு 


91 


முடிவில் ஒரு நிலையான விளை பொருள் உண்டாகும் வரை 
யில் தொடர்ந்து நடைபெறும் . இவ்வாறு முடிவில் உண்டா 
கும் விளை பொருள் லெட்டின் ஐசோடோப்பாக இருக்கும் . 


கதிரியக்கத் தனிமம் ஓர் ஆல்ஃபாத்துகளை வெளியிட் 
-டால் , கிடைக்கும் விளைபொருளின் மின்னேற்றம் இரண்டு 
அலகு குறைந்தும் , எடை நான்கு அலகு குறைந்தும் காணப் 
படுகிறது . இதனால் இப் புதிய விளைபொருள் தனிம வரிசை 
அட்டவணையில் இரண்டு இடங்கள் பின்னோக்கிச் செல்கிறது . 
பீட்டாக்கதிர் வெளியிடப்பட்டால் கிடைக்கும் விளைபொருளின் 
எடையில் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை . ஆனால் அதன் 
மின்னேற்றம் ஓர் அலகு அதிகரிக்கிறது . இதனால் , தனிம 
வரிசை அட்டவணையில் முன்னோக்கி நகர்ந்து ஓர் உயர்ந்த 
தொகுதியைப் பெறுகிறது . காமாக் கதிர்கள் வெளியேறு 
வதால் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை . 


கீழ்க்காணும் அட்டவணை இம் மாற்றங்களை விளக்குகிறது : 


வெளியிடப்படும் 


அணு எண் 


நிறை எண் 


துகள் 


ஆல்ஃபாத் துகள் 


இரண்டு அலகு 
குறைகிறது 


நான்கு அலகு 
குறைவு ஏற்படு 


கிறது 


பீட்டாத் துகள் 


ஓர் அலகு அதிகரிக் 
கிறது 


மாற்றமில்லை 


"காமாத் துகள் 


மாற்றமில்லை 


மாற்றமில்லை 


இவ்வாறு கதிரியக்கத் தனிம அணு ஒன்றிலிருந்து ஆல் 
ஃபாத் துகள் அல்லது பீட்டாத் துகள் வெளிவிடப்படுவதால் 
புதியதொரு தனிம அணு உண்டாகிறது . இம் முறையில் ஒரு 
-தனிமம் மற்றொன்றாக மாறும் பண்புக்குத் தனிய மாற்றம் 
( transmutation ) எனப்பெயர் . 


கதிரியக்கத்தின் சிறப்புப் பண்புகள் 

( 1 ) கதிரியக்கம் மீள் தன்மையற்ற உட்கருவைச்சார்ந்த 
வினையாகும் . இவ்வினை , வெப்ப நிலை , அழுத்தம் , 

ஒளி 


92 


கீழ்க்காணும்அட்டவணைகதிரியக்கக்கதிர்களின்பண்புகளைஒப்பிட்டுக்காட்டுகிறது: 


ஊடுருவிச் 


மின் 
காந்தப் புலத்தில் 


கதிர்கள் 


ஒளியின் வேகத்துடன் ஒப்பிடல் 


செல்லும் 


சிங்க் 


அயனியாக்கும் தன்மை 


ஒளிபடத் தகடு 


விளைவு 


தன்மை 


சல்ஃபைடு 


L. கதிர்கள் 


பாதிக்கப் படுகிறது 


மிதம் 


அதிகம் 


ஒளியின் வேகத்தில் 1பங்கு 


தகடடை ஒளிரச் 


தகடு பாதிக்கப் படுகிறது 


செய்கிறது 


. 


B கதிர்கள் 


பாதிக்கப் 


ஒளிரச் 


30%லிருந்து 
100 
% 
வரை 
மாறுகிறது 


-துகள்களை குறைவு 
விட100 


படுகிறது 


செய்தல் குறைவு 


அதிக அளவு பாதிக்கப் படுகிறது. 


பங்கு 


அதிகம் 


Y கதிர்கள் 


பாதிக்கப் படுவதில்லை 


மிக 
அதிகம் 


ஒளிரச் 


மிகக்குறைவு 


ஒளியின் வேகத்தைப் பெற்றுள் 
ளன 


செய்தல் 
குறைவு. 


குறைந்த அளவு பாதிக்கப் படுகிறது 
. 


. 


புகுமுக வேதியியல் 


அணுவின் உள்ளமைப்பு 


93 . 


போன்ற சூழ் நிலைகளினால் பாதிக்கப்படுவதில்லை . எனவே , 
கதிரியக்கம் வேதி வினைகளிலிருந்து மாறு பட்டு விளங்குகிறது . 
42 ) கதிரியக்க வினையில் உண்டாகும் ஆற்றல் மாற்றங்கள் 
ஒரு வேதி வினையில் உள்ளதைவிட பலமடங்கு அதிகமாக 
உள்ளது . ( 3 ) மிக அதிகமான புரோட்டான்களும் , நியூட் 
ரான்களும் உள்ள தால் , யூரேனியம் , தோரியம் போன் 
கனமான தனிம அணுக்களின் உட்கருக்கள் நிலையற்றவை 

உள்ளன . இக் கதிரியக்கத் தனிமங்கள் 82- க்கு மேல் 
அணு எண்ணையும் , 206 - க்குக் குறைந்த நிறை எண்ணையும் 
பெற்றிருக்கின்றன . ( 4) இவ்வினையின் போது கதிரியக்கத் . 
தனிமத்தின் நிலையற்ற உட்கரு 

சிதைவடைந்து 
1 அல்லது துகள்களை வெளிவிடுகின்றன , இதனால் வேறு 
பட்ட இயற்பியல் , வேதிப்பண்புகளையுடைய புதிய . 
தனிமங்கள் தோன்றுகின்றன . 


யாக 


தானாகச் 


பல 


வை 


ஐஸோடோப்புகள் ( Isotopes ) 
ஆக்சிஐன் மூன்று வித அணுக்களைப் பெற்றிருக்கிறது . 
16 , 17 , 18 

18 என்ற நிறை எண்களைப் பெற்றிருக் - 
கிறது . இவற்றின் அணு எண்கள் சமமாக உள்ளன ( 8 ) . இவற் 
றின் அணு எண்கள் சமமாக உள்ளதால் , இத் தனிம அணுக் 
களில் எண்ணிக்கையுள்ள எலெக்ட்ரான்கள் . புரோட் 
டான்கள் இருக்கின்றன . இவற்றின் நியூட்ரான்களின் எண் 
ணிக்கை மாறுபட்டிருக்கிறது . முறையே 8,9,10 நியூட்ரான் 
கள் உள்ளன . ஆக்சிஜனின் இம் மூன்று அணுக்களுக்கும் 
ஐசோடோப்புகள் எனப் பெயர் . 


ஆக்சி ஜனின் 


ஐசோடோப்புகள் 


கீழ்க்கண்ட டாறு 


8P 


8P 
8n 


8P 
9n 


10h 


படம் 15 . 


ஆக்சிஜனின் ஐஸோடோப்புகள் 


புரோட்டான் , எலெக்ட்ரான் இவற்றைப் பெற்று , நியூட்ரான் 
களின் எண்ணிக்கையில் மாறுபட்டு விளங்குகின்றன . 


194 

புகுமுக வேதியியல் 
ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் கீழ்க்கண்ட 
-அமைப்புகளைப் பெற்றுள்ளன : 


117 


படம் 16 . 


ஹைட்ரஜனின் ஐஸோடோப்புகள் 


இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் ( அணு எண் 92 ) 
238 என்ற நிறை எண்ணைப் பெற்றுள்ளது . இத்துடன் சிறிதளவு 
நிறை எண் 235 உள்ள ஐசோடோப்பும் கலந்துள்ளது . U235 - 
சிறந்த கதிரியக்கத் தனிமமாக விளங்குகிறது . 


ஒரே 


தனிமத்தின் வேதிப்பண்புகள் அத் தனிமத்தின் 
எலெக்ட்ரான் அமைப்பைப் பொறுத்துள்ளது . ஐசோடோப்புகள் 
- யாவும் சமமான அணு எண்களைப் பெற்றிருப்பதால் இவற்றின் 
எலெக்ட்ரான் அமைப்புகள் 

மாதிரியாக உள்ளன . 
அதனால் ஐசோடோப்புகள் வேதிப் பண்புகளில் மாறுவதில்லை . 
இவற்றின் நிறை எண்கள் வேறுபட்டிருப்பதால் . இயற்பியல் 
முறைகளைப் பயன்படுத்தித்தான் ஐசோடோப்புகளைப் பிரிக்க 
முடியும் . 


பல 


எல்லாத் தனிமங்களும் ஐசோடோப்புகளைப் பெற்றிருக் 
கின்றன . இயற்கையில் காணப்படும் சில தனிமங்கள் , 
ஐசோடோப்புகளின் கலவைகளாக உள்ளன.இத் தனிமங்களின் 
அணு எடைகள் , இவற்றின் ஐசோடோப்புகளின் எடைகளின் 
சராசரியாகும் . ஒவ்வொரு ஐசோடோப்பின் எடையும் , அது 
கிடைக்கும் அளவுக்கேற்ப மாறும் . இதனால் தான் பல 
தனிமங்கள் பின்ன அணு எடைகளைக் கொண்டுள்ளன . 


அணுவின் உள்ளமைப்பு 


எண் 


C12 GI3 


சிலதனிமங்களின்ஐசோடோப்புகளிலுள்ளபுரோட்டான்களின்(p)எண்ணிக்கை,எலெக்ட்ரான் களின்(e)எண்ணிக்கைநியூட்ரான்கள்(n)ஆகியவற்றைக்கீழ்க்கண்டஅட்டவணைவிளக்குகிறது! 

புரோட்டான் ஐசோ தனிமம் 

அணுஎண் எலெக்ட்ரான் 

நியூட்ரான்களின் 
டோப்பு 
எண் 
{ 
A 
) 

(2) 

எண்ணிக்கை H1 

1 

0 ஹைட்ரஜன் 

H 21 

1 H3 31 1 

2 12 66 

6 கார்பன் 

13 6 6 

7 C14 146 6 

8 016 16 

8 

8 ஆக்சிஜன் 17 

8 

9 18 

8 

10 35 1717 

18 குளோரின் 

Cl37 3717 17 

20 C139 39 17 

22 234 92 92 

142 யுரேனியம் 

235 92 92 

143 U288 238 9292 

146 


-- 


017 018 al95 


10000 


-NE. 


U284 U285 


பாக 


பாக 


95. 


புகுமுக வேதியியல் 


வினுக்கள் 


1. கீழ்க்கண்டவற்றை எடுத்துக் காட்டுகளுடன் விளக்குக : 

ஐசோடோப்பு ( 2 ) அணு எண் ( 3 ) நிறை எண் . 
2. கீழ்க்கண்ட தனிமங்களின் எலெக்ட்ரான் அமைப்பைப் 

படங்களின் மூலம் விளக்கிக் காட்டுக : 
( a ) ஆர்கான் ; ( b ) காப்பர் ; ( c ) அயர்ன் ; 
( d ) சல்ஃபர் ; ( e ) குளோரின் ; (f ) சிலிக்கன் ; 
( g ) பாஸ்ஃபரஸ் ; ( h ) அலுமினியம் ; 
( i ) மக்னீசியம் ; ( j ) நியான் . 


3 . 


உள்ளமைப்பைப் 


பற்றிச் 


சுருக்கமாக 


அணுவின் 
விவரி . 


4. கதிரியக்கம் என்றால் என்ன ? கதிரியக்கத் தனிமங்கள் 

வெளிவிடும் மூன்று வகைக் கதிர்களின் பண்புகளை 
விளக்கிக் கூறு . 


5. கீழ்க்கண்ட தனிமங்களிலுள்ள எலெகட்ரான்கள் , 
புரோட்டான்கள் , நியூட்ரான்கள் 

ஆகியவற்றின் - 
எண்ணிக்கையைக் கூறு : 
( a ) போரன் ; ( b ) பெரிலியம் ; ( c ) ஹீலியம் ; 
( d ) நைட்ரஜன் ; ( e ) காப்பர் ; ( f ) அயர்ன் ; 
( g) சல்ஃபர் , 


16. ஐசோடோப்புகள் என்றால் என்ன ? 

தனிமங்களின் ஐசோடோப்புகளின் 


கீழ்க்கண்ட 
அமைப்பை 


விவரி : 


ஹைட்ரஜன் ( H , H , H ) ; ( b ) குளோரின் 
( C135 , Cl " , Cle) ; ( c ) கார்பன் ( C " , c " , C ) ; 
( d ) ஆக்சிஜன் ( 016 , 00 , 018 ) 


7. இணைதிறனைச் சார்ந்த எலெக்ட்ரான் 

கோட்பாடு 


( Electronic Theory of Valence ) 


விளக்கு 


ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் இணைவதற்குப் 
பெற்றிருக்கும் ஆற்றல் இணை திறன் எனப்படும் . 
-- தனிமத்தின் இணை திறன் என்பது அத் தனிமத்தின் ஓர் 
அணுவுடன் கூடும் ஹைட்ரஜன் அல்லது குளோரின் அணுவின் 
எண்ணிக்கையாகும் . தனிமங்களின் இணை திறனை 
வதற்குப் பல முயற்சிகள் செய்யப்பட்டன . 

1916 ஆம் ஆண்டு கோ ஸல் ( Kossel ) , லூயி ( Lewis ) என்ற 
இரு விஞ்ஞானிகள் முதன் முறையாகத் தனிமங்களின் இணை 
திறனுக்கு விளக்கம் தந்தனர் . பின்னர் லாங்ம்யூர் ( Langmir ) 
என்ற விஞ்ஞானி அணுவின் உள்ளமைப்பின் 

மூலம் 
இணை திறனை விளக்கினார் . எலெக்ட்ரான் கோட்பாடு மூலம் 

ணை திறனை விளக்க முடியும் என்ற தற்காலக் கருத்து 
சிட்ஜ்விக் ( Sidgwick ) என்பவரால் வெளியிடப்பட்டது . இந்தக் 
கருத்து இணை திறனைச்சார்ந்த எலெக்ட்ரான் கோட்பாடு என்று 
வழங்கப்படுகிறது . 

ஒரு தனிம அணுவில் உள்ள , குறிப்பாகக் கடைசி வெளி 
ஷெல்லிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை அத் தனி 
மத்தின் வேதிப்பண்புகளை நிர்ணயிக்கின்றன . கடைசி 
வெளி ஷெல் இணை திறன் ஷெல் ( Valency Orbit ) எனப் 
படுகின்றது . வெளி ஷெல்லில் உள்ள எலெக்ட்ரான்களை “ இணை 
திறன் எலெக்ட்ரான்கள் (Valency clectrons ) என்று வழங்கு 
கிறோம் . தனிமங்களின் இணைதிறனை நிர்ணயிப்பது அவற்றின் 
வெளிஷெல்லில் உள்ள எலெக்ட்ரான்கள் ஆகும் . இந்த எலெக்ட் 
ரான்களே அணுக்கள் கூடும் நிகழ்ச்சியில் பங்குபெறுகின்றன . 

4 


98 


புகுமுக வேதியியல் 


ளன . 


தனிம வரிசை அட்டவணையில் ( Periodic Table ) பூச்சியத் 
தொகுதியில் உள்ள ( Zero group ) தனிமங்களான ஹீலியம் , 
நியான் , ஆர்கான் , க்ரிப்டான் , செனான் , ரேடான் போன்ற 
மந்தவாயுக்கள் எத் தனிமத்துடனும் இணையும் தன்மையற்று 
இருக்கின்றன . இவற்றின் மூலக் கூறுகள் ஓரணு மூலக்கூறு . 
களாகும் ( monoatomic ) . இவ் வாயுகள் வேதிவினையில் பங்கு. 
பெற முடியாமல் இருப்பதற்குக் காரணம் இத் தனிம 

அணுக் 
களின் எலெக்ட்ரான் அமைப்புகளேயாகும் . மந்த வாயுக் 
கள் ஒரு பொதுவான எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற்றுள் 

அவற்றின் எல்லா ஷெல்களும் மிக அதிகப்படியான 
எலெக்ட்ரான்களைப் பெற்று பூரித நிலையில் உள்ளன . மந்த 
வாயுக்களின் அணுக்களின் கடைசி வெளி ஷெல்லில் ( Ourer 
most orbit) இரண்டு அல்லது எட்டு எலெக்ட்ரான்கள் 
உள்ளன . ஹீலியம் இரண்டு எலெக்ட் ரான் களையும் , மற்ற 
தனிமங்கள் எட்டு எலக்ட்ரான்களையும் பெற்றுள்ளன 
He ( 2 ) ; Ne- ( 2,8 ) ; Ar ( 2,8,8 ) . இத்தகைய எலெக்ட்ரான் 
அமைப்புக்குப் பூரித எலெக்ட்ரான் அமைப்பு (Saturated electro 
nic configuration ) அல்லது நிலையான எலெக்ட்ரான் அமைப்பு 
( Stable electronic configuration ) அல்லது மந்த வாயு அமைப்பு 
( inert gas configuration ) எனப் பெயர் . இவ்வித நிலையான 
எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற்றிருப்பதால்தான் மந்த 
வாயுக்கள் மற்றத் தனிமங்களுடன் வினைபுரிவதில்லை . 


மற்ற தனிமங்கள் தங்களின் கடைசி வெளி ஷெல்லில் 
இரண்டு அல்லது எட்டு எலெக்ட்ரான்களுக்குக் குறைவாகப் 
பெற்றுள்ளன . இதனால் இவ்வணுக்களில் குறைந்த அளவு 
ஒரு நிறைவுறா ஷெல் இருக்கிறது . இவ்வாறு நிறைவுறா 
எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற்றுள்ள தனிமங்கள் மந்த 
வாயுக்களின் நிலையான எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற 
முயல்கின்றன . 

அவ்வாறு செய்யும்போது அத் தனிமங்கள் 
வேதிவினையில் பங்கு பெறுகின்றன . வினைபடும் 

தனிம 
அணுக்கள் தங்கள் கடைசி வெளிச்சுற்றுப் பாதையில் உள்ள 
எலெக்ட்ரான்களை இழந்தோ , அல்லது அச் சுற்றுப் பாதை 
யில் எலெக்ட் ரான்களை ஏற்றோ, மந்த வாயுக்களின் எலெக்ட் 
ரான் அமைப்பான இரண்டு அல்லது எட்டு எலெக்ட்ரான் 
களைப் பெறுகின்றன . பெரும்பாலும் எட்டு எலெக்ட்ரான் 
களைத்தான் அடைகின்றன . எனவே , இதற்கு எட்டெண் 
கோட்பாடு என்றும் பெயர் . எலெக்ட்ரான் கொள்கைப்படி 
இணை திறனுக்குப் பின் வருமாறு வரைவிலக்கணம் கூறலாம் : 


ணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


99 


நிலையான எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற ஓர் அணு இழக்கும் அல்லது 
ஏற்றுக்கொள்ளும் எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அதன் இணைதிறனுகும் . 


இவ்வாறு இழக்கப்படும் , அல்லது ஏற்கப்படும் எலெக்ட் 
ரானின் 

எண்ணிக்கையைக் கொண்டு தனிமங்களின் இணை 
திறன்கள் 1 , 2 , 3 என விளக்கப்படுகின்றன . சோடியம் ஓர் 
எலெக்ட்ரானை இழக்கிறது . எனவே அதன் இணை திறன் = 1 . 
மக்னீசியம் இரண்டு எலெக்ட்ரான்களை இழக்கிறது . அதன் 
இணைதிறன் = 2 . குளோரின் ஓர் எலெக்ட்ரானை ஏற்கிறது . 
ஆகவே , அதன் இணைதிறன் = 1 . 


பான 


கீழ்க்கண்ட முறைகளில் ஓர் அணு மந்த வாயுவின் நிலை 

எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறுகிறது : ( a ) ஓர் 
அணுவிலிருந்து மற்றோர் அணுவிற்கு எலெக்ட்ரான்கள் 
மாற்றப்படுதல் , ( b ) அணுக்கள் தங்களுக்கிடையே சம எண்ணிக் 
கையுள்ள எலெக்ட்ரான்களைப் பங்கிட்டுக் கொள்ளுதல் . 


இம் முறைகளினால் ஏற்படும் வேதிக் கூடுகை 

மூன்று 
வகைப் பிணைப்புகளைத் தோற்றுவிக்கிறது : ( 1 ) அயனிப்பி 
ணைப்பு ( Ionic Bond ) அல்லது மின் வலுப் பிணைப்பு ( Electro 
valent Bond ) ; ( 2 ) சமவலுப் பிணைப்பு ( Covalent Bond ) ; 

) ; 
( 3 ) ஈதல் பிணைப்பு ( Coordinate Bond ) 


1 . அயனிப் பிணைப்பு ( Electrovalence ) 

வேதி வினை ஏற்படுவதற்குக் காரணம் , தனிமங்கள் நிலை 
யான எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறும் தன்மை பெற்றி 
ருப்பது தான் என அறியப்பட்டது . வேதி வினையின் போது 
வினைப்படும் தனிமை அணுக்களில் ஒன்றிலிருந்து மற்றொன் 
றிற்கு எலெக்ட் ரான்கள் முழுமையாக மாற்றம் அடையும் 

அவ்வணுக்களுக் கிடையே உண்டாகும் பிணைப்பு 
அயனிப் பிணைப்பு எனப்படுகிறது . இச் செயலினால் பிணைப் 
பில் பங்கு பெறும் இருவகை அணுக்களும் நிலையான எலெக்ட் 
ரான் அமைப்பைப் பெறுகின்றன . 


போது , 


சான்றாக, சோடியம் குளோரைடு உண்டாவதை கவனிப் 
போம் . சோடியத்தின் எலெக்ட்ரான் அமைப்பு - (2 , 8 , 1 ) . 
குளோரின் எலெக்ட்ரான் அமைப்பு ( 2 , 8 , 7 ) . சோடியம் 
நிலையான எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற தன்னுடைய 
வெளி ஷெல்லிலிருந்து ஓர் எலெக்ட்ரானை இழக்க வேண்டும் . 


100 


புகுமுக வேதியியல் 


குளோரின் தன்னுடைய 

கடைசி வெளி ஷெல்லில் ஓர் 
எலெக்ட்ரானை ஏற்றால் நிலையான எலெக்ட்ரான் அமைப் 
பைப் பெற முடியும் . எனவே , சோடியம் தன் கடைசி சுற்று 
பாதையிலுள்ள ஓர் எலெக்ட்ரானை முழுமையாகக் குளோ 
னுக்கு மாற்றுகிறது . இவ்வாறு ஓர் எலெக்ட்ரானை இழப்ப 
தால் சோடியம் நியான் எலெக்ட்ரான் அமைப்பைப் ( 2 , 8 ) 
பெறுகிறது . குளோரின் ஓர் எலெக்ட்ரானை ஏற்று ஆர்கான் 
எலெக்ட்ரான் அமைப்பைப் ( 2 , 8 , 8 ) பெறுகிறது . 


+ 


வ 


+ 


படம் 17 . 
அயனிப் பிணைப்பு 


பிறகு 


வ்வாறு எலெக்ட்ரான் மாற்றம் நடப்பதற்கு முன் 

தனிம அணுக்களும் மின்னேற்ற மற்று இருந்தன , இவ் 
வினையின் போது அவற்றின் மின் நடு நிலைமை ( electrical neu 
trality ) இழக்கப்பட்டுவிட்டது . ஓர் எலெக்ட்ரானை இழந்த 

சோடியம் அணுவில் ( 10 ) எலெக்ட்ரான்களும் , 
( 11 ) புரோட்டான்களும் உள்ளன . இவ்வாறு அதிகமாக உள்ள 
ஒரு புரோட்டான் சோடியத்திற்கு ஒரு நேர்மின் சக்தியை 
அளிக்கிறது , இதனால் சோடியம் அணு , நேர்மின் தன்மை 
யுள்ள சோடியம் அயனியாக ( ion ) மாறுகிறது . அதிகமாக 
ஓர் எலெக்ட்ரானை ஏற்ற குளோரின் அணு , ஓர் எதிர் மின் 
தன்மையுள்ள குளோரைடு அயனியாக மாறுகிறது . எலெக்ட் 
ரான்களை இழந்து அல்லது ஏற்று உண்டாகும் மின்னேற்ற 
முள்ள துகள்கள் அயனிகள் எனப்படுகின்றன . 


+ le 


இவ் வினையைக் 

கீழ்க் கண்டவாறும் காட்டலாம் : 
-le 
Na- + Na + ; Cl -- + dl- இவ்வாறு எதிர் அயனிகளுக்கிடையே 
மிக்க சக்தி வாய்ந்த நிலை மின் கவர் விசைகள் ( electrostatic 
attractive forces) உண்டாகி , மூலக்கூறு சோடியம் 
ளோரைடு பெறப்படுகிறது . 


நேர் மின் தன்மையுள்ள ஓர் உலோக அணுவிலிருந்து 
எதிர் மின் தன்மையுள்ள ஓர் அலோக அணுவிற்கு எலெக்ட் 
பான் கள் 

முழுமையாக மாற்றம் அடையும்போது உண்டா கும் 


இணை திறனைச் சார்ந்த ......கோட்பாடு 


10T 


அயனிப் 


பிணைப்பு 

பிணைப்பு எனப்படுகிறது . இவ்வாறு 
உண்டாகும் சேர்மங்கள் , அயனிச் சேர்மங்கள் ( ionic compounds ), 
அல்லது மின் வலுச் சேர்மங்கள் ( electrovalent compounds) , 
அல்லது துருவ குணமுள்ள சேர்மங்கள் ( polar compounds) 
என்று வழங்கப்படுகின்றன இவ் வினையில் சோடியம் + 1 
என்ற இணை திறனையும் , குளோரின் -1 என்ற இணை திறனையும் 
காட்டுகின்றன . இந்த ( + ) , ( - ) குறிகள் முறையே தனி 
மங்களின் எலெக்ட்ரான் களை இழக்கும் அல்லது ஏற்கும் தன் 
மையைக் காட்டுகின்றன . இக் குறிகளை யடுத்து வரும் எண்கள் 
இழக்கப்பட்ட அல்லது ஏற்கப்பட்ட எலெக்ட்ரான்களின் 
எண்ணிக்கையைக் குறிக்கின்றன . 


மக்னீசியம் குளோரைடு அயனிச் சேர்மத்திற்கு மற்றோர் 
எடுத்துக்காட்டாகும் . மக்னீசியத்தின் எலெக்ட்ரான் 

அமைப்பு 
( 2,8,7 ) . மக்னீசியம் இரண்டு குளோரின் அணுக்களுக்கு 
இரண்டு எலெக்ட்ரான்களை இழக்கிறது . இதனால் மகனீசி 


* ce : 


Mg : 


+21 
Mg 
( 2,8 ) 


(or ) Mg + 2 [ c ] , 


CE 


Ce : 
( 2,8,8 ) 


( 2,8,7 ) 


படம் 18 . 


மக்னீசியம் குளோரைடு உண்டாதல் 


யம் நியானின் எலெக்ட்ரான் அமைப்பைப் ( 2,8 ) பெறுகிறது . 
இப்போது மக்னீசியத்திலுள்ள இரண்டு அதிகமான புரோட் 
டான்கள் மக்னீசியத்திற்கு இரு நேர் மின் தன்மையை அளிக் 
கின்றன . ஒவ்வொரு குளோரின் அணுவும் ஓர் எலெக்ட் 
னை ஏற்று ஆர்கானின் அமைப்பைப் ( 2,8,8 ) பெறுகின்றது . 


-2e 


Mg 


Mg ++ ; 


+ 2e 
2 Cl 


2al 


கால்சியம் ஆக்சைடு மின் வலுப்பிணைப்பைக் கொண்டுள் 
ளது . கால்சியத்தின் எலெக்ட்ரான் அமைப்பு : ( 2 , 8 , 8 , 2 ) . 
ஆக்சிஜனின் எலெக்ட்ரான் அமைப்பு : ( 2,6 ) . கால்சியத்தி 
லிருந்து இரு எலெக்ட்ரான்கள் முழுமையாக ஆக்சிஜனுக்கு 
மாற்றப்பட்டுக் கால்சியம் ஆக்சைடு உண்டாகிறது . 


102 


புகுமுக வேதியியல் 


மக்னீசியம் சல்ஃபைடும் அயனிப்பிணைப்பின் மூலமே தோன் 
றுகிறது . சல்ஃபரின் எலெக்ட்ரான் அமைப்பு ( 2,8,6 ) . மக்னீ 
சியத்திலிருந்து இரண்டு எலெக்டரான்கள் முழுமையாகச் 


+2 


2 


CR 


: 


cal 


படம் 19 . 


கால்சியம் ஆக்ஸைடு உண்டாதல் 


சல்ஃபருக்கு மாற்றப்பட்டு , இவ்விரு தனிமங்களும் மந்த 
வாயுவின் எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறுகின்றன . மக்னீ 
சியம் , மக்னீசியம் அயனியாகவும் ( Mg ++ ) , சல்ஃபர் , 
சல்ஃபைடு அயனியாகவும் ( S-- ) மாற்றப்படுகின்றன . மக்னீ 
சியத்தின் மின் இணைதிறன் + 2 ஆகும் . சல்ஃபர் - 2 என்ற 
மின் வலு எண்ணைப் பெற்றிருக்கிறது . 

மின் வலுப்பிணைப்பு கொண்ட மற்ற சேர்மங்கள் : 
மக்னீசியம் ஆக்சைடு , லித்தியம் , ஃப்ளூரைடு முதலியன . 


அயனிச் சேர்மங்களின் பண்புகள் 

( 1 ) அயனிச் சேர்மங்களில் அயனிகளெல்லாம் உறுதி 
யான முறையில் நிலை மின் 

மின் கவர்ச்சியால் பிணைக்கப்பட்டுள் 
ளதால் இவற்றின் கொதி நிலையும் , உருகு நிலையும் அதிக 
மாக இருக்கின்றன . சோடியம் குளோரைடு 800 ° C- ல் 
உருகுகிறது . ( 2 ) இவை யாவும் நீரில் 

கரைகின்றன ; 
ஆனால் கரிமக் கரைப்பான்களில் ( organic solvents) 600 
வதில்லை . ( 3 ) அயனிச் சேர்மங்கள் நீரில் கரையும் போதும் , 
உருகிய நிலையிலும் அயனிகளாக மாறுவதால் இவற்றின் 
கரைசல்கள் மின்சாரத்தைக் கடத்துகின்றன . 


( 2 ) சமவலுப்பிணைப்பு அல்லது சக பிணைப்பு ( Covalent bond ) 

சக பிணைப்பு உண்டாக , பிணைப்பில் சம்பந்தப்பட்ட இரண்டு 
அணுக்கள் ஒவ்வொன்றும் ஓர் எலெக்ட்ரானைக் கொடுக் 
இவ்விதம் அளிக்கப்பட்ட 

இரண்டு எலெக்ட் 
ரான்களை இரண்டு அணுக்களும் சமமாகப் பகிர்ந்து கொள் 


கின்றன . 


கின்றன 


இணைதிறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


103 


இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களிலிருந்து ஒரு ஹைட்ர 
ஜன் மூலக்கூறு உண்டாவதைக் கவனிப்போம் . இங்குப் பிணைப் 
பில் பங்கு பெறும் இரு அணுக்களும் எலெக்ட்ரானை இழப்ப 
தற்கு அல்லது பெறுவதற்குச் சமமான தன்மைப் பெற்றிருப் 
பதால் , ஓர் அணுவிலிருந்து மற்றொன்றிற்கு எலெக்ட்ரான் 
கள் மாற்றப்படுவதில்லை . ஒவ்வோர் அணுவும் ஓர் எலெக்ட் 

கொடுக்கிறது . இவ்வாறு கொடுக்கப்பட்ட 
எலெக்ட்ரான்களும் இரு அணுக்களுக்கும் இடையே சமமா 
கப் பகிர்ந்து கொள்ளப் படுகின்றன . இதனால் இரண்டு ஹைட் 
ரஜன் அணுக்களும் ஹீலியத்தின் எலெக்ட் ரான் அமைப் 
பைப் பெறுகின்றன . இவ்வாறு பகிர்ந்து கொள்ளப்பட்ட இரு 
எலெக்ட் ரான்களும் இரண்டு அணுக்களிலும் முதல் ஷெல்லி 
லேயே உள்ளன . 


ரானைக் 


T 


H2 


படம் 20 , 


ஹைட்ரஜன் மூலக்கூறு உண்டாதல் 


இங்கு எலெக்ட்ரான்கள் ஓர் அணுவிலிருந்து மற்றொன் 
றிற்கு மாற்றப் படுவதில்லையாதலால் , அயனிகள் உண்டாவ 
தில்லை . இரண்டு அணுக்களுக்கிடையேயுள்ள இரு எலெக்ட் 
ரான்கள் ஒரு கோடு 

மூலம் குறிக்கப் படுகின்றன .. 
இக் கோட்டிற்கு ஒற்றைப் பிணைப்பு ( singlc bond ) 

என்று 
பெயர் . இது பிணைப்பில் ஈடுபட்டுள்ள ஒவ்வோர் அணுவும் 
ஓர் எலெக்ட்ரானை அளித்து உண்டான 

அளித்து உண்டான எலெக்ட்ரான் இணை 
யைக் காட்டுகிறது . 

ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனை H - H 
எனக் குறிக்கலாம் . 

இவ்வாறு இரு அணுக்களுக் கிடையே எலெக்ட்ரான்கள் 
பகிர்ந்து கொள்ளப்படுவதால் உண்டாகும் பிணைப்பு சமவலுப் 
- பிணைப்பு ( Covalent bond ) என்று வழங்கப்படுகிறது . கீழ்க் 
கண்ட எடுத்துக்காட்டுகள் சமவலுப்பிணைப்புகொண்ட பல சேர் 
மங்களை விளக்குகின்றன : 


( 1 ) குளோரின் மூலக் கூறு உண்டாகும் விதத்தைக் கவனிப்போம் 

ளோரினின் அணு எண் 17. அதன் அணுவின் கடைசி 
ஷெல்லில் ஏழு எலெக்ட்ரான்கள் உள்ளன 

ஒரு குளோரின் 


1104 


புகுமுக வேதியியல் 


பொழுது , 


மூலக்கூறு உண்டாகும் 

குளோரின் 
அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுகின்றன . ஒவ்வோர் 
அணுவும் ஓர் எலெக்ட்ரானை அளித்து , அளிக்கப்பட்ட இரு 


C. • + 


ce 


CL 


C2 


orce - CE 


படம் 21 . 
குளோரின் மூலக்கூறு உண்டாதல் 


எலெக்ட்ரான்களும் இரண்டு குளோரின் 

அணுக்களால் 
பகிர்ந்து கொள்ளப் படுகின்றன . இதனால் இரண்டு அணுக் 
களும் நியான் எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறுகின்றன . 
( 2 ) ஆக்சிஜன் மூலக்கூறு உண்டாதல் 
ஆக்சிஜன் அணுவின் கடைசி ஷெல்லில் ஆறு 

எலெக்ட் 
ரான்கள் உள்ளன . இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணையும் 


O 


X 


படம் 22 . 
ஆக்ஸிஜன் மூலக்கூறு உண்டாதல் 


போது ஒவ்வோர் அணுவும் இரண்டு எலெக்ட்ரான்களைப் 
பிணைப்புக்கு அளிக்கிறது . இவ்வாறு 

கிடைத்த 

நான்கு 
எலெக்ட்ரான்களும் இரு 

அணுக்களால் 

சமமாகப் பகிர்ந்து 
கொள்ளப்பட்டு ஓர் இரட்டைப் 

பிணைப்பை ( double bond ) 
உண்டாக்குகின்றன . இரட்டைப் பிணைப்பை = என்ற 
குறியீட்டால் காட்டலாம் . 
( 3 ) ஹைட்ரஜன் குளோரைடு 

ஹைட்ரஜனும் , குளோரினும் பிணைப்பில் ஈடுபடும்போது , ஒரு 
ஹைட்ரஜன் அணுவிலுள்ள ஒரே எலெக்ட்ரானும் குளோரின் 
அணுவின் கடைசி ஷெல்லிலுள்ள ஏழு எலெக்ட்ரான்களில் 


இணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


105. 


ஒன்றும் அளிக்கப்படுகின்றன . இதனால் ஹைட்ரஜன் அணு 
ஹீலியத்தின் எலெக்ட்ரான் அமைப்பையும் , 

குளோரின் 


+ 


படம் 23.. 


ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறு உண்டாதல் 


ஆர்கானின் எலெக்ட்ரான் அமைப்பையும் பெறுகின்றன - 
ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறு உண்டாகிறது . 


( 4 ) நீர் ( H , 0 ) 
ஆக்சிஜன் அணு 

ரண்டு ஹைட்ரஜன் 
களுடன் சேருகிறது . ஒவ்வொரு ஹைட்ரஜன் 
ருந்தும் அவற்றிலுள்ள ஒரே ஓர் எலெக்ட்ரானும் , ஆக்சிஜன் 
அணுவின் கடைசி ஷெல்லிலுள்ள ஆறு எலெக்ட்ரான் களில் 


அணுக் 
அணுவிலி 


00 


H 


H 


2H • + 0 Oo 


H - O - H 


படம் 24 . 


நீர் மூலக்கூறின் சமவலுப் பிணைப்பு 


ஒரு ஹைட்ரஜன் அணு விற்கு ஓர் எலெக்ட்ரான் வீதம் 
பிணைப்புக்கு அளிக்கப்படுகின்றன . இதனால் சக 

பிணைப்பு 
உண்டானவுடன் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் 
ஹீலியத்தின் இரண்டு எலெக்ட்ரான் அமைப்பையும் , ஆக்சிஜன் 
அணு நியான் அணுவின் எலெக்ட்ரான் அமைப்பையும் 
பெறுகின்றன . 


(5 ) அம்மோனியா ( NHS ) 

நைட்ரஜன் 
அணுக்களும் சேர்ந்து 


அணுவும் , மூன்று ஹைட்ரஜன் 
அம்மோனியா 

என்ற 

சேர்மம் 


106 

புகுமுக வேதியியல் 
உண்டாகிறது . இந்தச் சேர்க்கையின் மூலம் நைட்ரஜன் எட்டு 
எலெக்ட்ரான் ( நியான் ) அமைப்பையும் , ஹைட்ரஜன் இரண்டு 
எலெக்ட்ரான் அமைப்பையும் அடைகின்றன . 


SNO 

+ 3H 
2.5 


0 


3 


N 


T 
- 
2 
- 
T 


படம் 25 . 


அம்மோனியா மூலக்கூறு உண்டாதல் 


( 6 ) மீத்தேன் ( CH ) 

ஒரு கார்பன் அணு நான் கு ஹைட்ரஜன் அணுக் 
களுடன் நான் கு 

ஒற்றைப் பிணைப்புகளின் மூலம் 


* + 4H 


H 


H - C - H 


I-U-I 


2,4 


H 


படம் 28 . 
மீத்தேன் மூலக்கூறு உண்டாதல் 


இணைந்து மீத்தேன் என்ற சேர்மத்தை உண்டாக்குகிறது . 
இதனால் கார்பன் அணுவும் , நான்கு ஹைட்ரஜன் அணுக்களும் 
நிலையான எலெக்ட்ரான் அமைப்புகளைப் பெறுகின்றன . 
( ) 
( 7 ) கார்பன் டைஆக்சைடு ( CO , ) 


so : + : C : +33 : - 04 


83 


C. 


O = C = O 


படம் 27 . 


கார்பன் டை ஆக்ஸைடின் அமைப்பு 


இச் சேர்மத்தில் கார்பன் இரண்டு எலெக்ட்ரான் 
களையும் , ஆக்சிஜன் இரண்டு எலெக்ட்ரான்களையும் கொடுக் 


H 


பிணைப்பு இரு கார்பன் அணுக்களுக்கு நடுவே மூன்று 
இணைதிறனைச் சார்ந்த ... கோட்பாடு 

107 
கின்றன . மொத்தமாகக் கிடைக்கின்ற நான்கு எலெக்ட்ரான்கள் 
இவ்விரண்டு அணுக்களுக்கும் பொதுவாக அமைகின்றன . 
F. இதனால் 

இவ்விரண்டு அணுக்களும் எட்டு எலெக்ட்ரான் 
அமைப்பை அடைகின்றன . கார்பன் , ஆக்சிஜன் . இரண் 
டுக்கும் நடுவே ஓர் இரட்டைப் பிணைப்பு உண்டாகிறது . 
இதே முறையில் மற்றோர் ஆக்சிஜனும் , கார்பனுடன் இரட்டைப் 
பிணைப்பால் சேர்ந்துள்ளது . 
( 8 ) எத்திலீன் ( C2H ) 

இரண்டு கார்பன் அணுக்களும் ஓர் இரட்டைப் 
பிணைப்பால் இணைந்துள்ளன . ஹைட்ரஜன் அணுக்கள் , 

H 
2 : c : + 4H 

c = C 
H 

படம் 28 . 

எத்திலீன் மூலக்கூறின் அமைப்பு 
கார்பன் அணுக்களுடன் ஒற்றைப் பிணைப்புகளால் பிணைக்கப் 
பட்டுள்ளன . 
( 9 ) அசிட்டிலீன் ( C , H , ) 
சேர்மத்திலுள்ள இரு கார்பன் 

அணுக்களில் 
ஒவ்வொன்றும் மூன்று எலெக்ட்ரான்களைக் கொடுக்கின்றன . 
மொத்தமாகக் கிடைக்கும் 

எலெக்ட்ரான்களும் ஒரு 
2 : c : + 2H - 

; H - C = C - H 
படம் 29 . 

அஸிட்டிலின் மூலக்கூறு உண்டாதல் 
முப்பிணைப்பை ( triple bond ) உண்டாக்குகின்றன . 


c 


கோடு 


களால் குறிக்கப்படுகிறது . ஹைட்ரஜன் அணுக்கள் ஒற்றைப் 
பிணைப்புகள் , 

மூலம் 

இரண்டு கார்பன் அணுக்களுடனும் 
இணைக்கப்பட்டுள்ளன . 


H 


தனால் 
108 

புகுமுக வேதியியல் 
( 10 ) ஹைட்ரஜன் சல்ஃபைடு ( H , S ) 

நீர் மூலக்கூறைப் போலவே இதுவும் உண்டாகிறது . 
சல்ஃபர் 

இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுக்கும் 
முறையே ஓர் எலெக்ட்ரானைக் கொடுக்கிறது . 
He + 030 

H ) H- S - H 
படம் 30 . 

ஹைட்ரஜன் சல்ஃபைடின் அமைப்பு 
சமவலுப்பிணேன்புச் சேர்மங்களின் பண்புகள் 

( 1 ) சமவலுப்பிணைப்பு , இரண்டு அணுக்களுக்கிடையே 
எலெக்ட்ரான் இணைகள் சமமாகப் பகிர்ந்து கொள்ளப்படு 
வதைக் குறிக்கிறது . இரு அணுக்களுக்கு நடுவே 

உள்ள 
ஒற்றைப் பிணைப்பு இரண்டு எலெக்ட்ரான்களைக் 

கொண்டு 
அமைக்கப்பட்டதாகும் . 

( 2 ) எலெக்ட்ரான்கள் இணையும் போது அமைப்பின் 
ஆற்றல் வெகுவாகக் குறைக்கப்படுகிறது . இதனால் சமவலுப் 
பிணைப்பு வலுமிக்கதாக உள்ளது . 

( 3) சம வலுப்பிணைப்புக் கொண்ட சேர்மங்கள் குறைந்த 
உருகு நிலை , கொதி நிலை ஆகியவற்றைப் பெற்றுள்ளன . 

( 4 ) இச் சேர்மங்கள் நீரில் கரைவதில்லை ; ஆனால் , 
-கரிம கரைப்பான்களில் தான் கரைகின்றன . 
( 5 ) சமவலுப்பிணைப்புக் கொண்ட சேர்மங்கள் மூலக்கூறு 

பெற்றிருக்கின்றன . இவை அயனிகளாக இருப்ப 
. 

இச் சேர்மங்கள் கரைசலிலோ அல்லது 
உருகிய நிலையிலோ மின்சாரத்தைக் கடத்துவதில்லை . 


தான் 


ஒரே எலெக்ட்ரானைத் தங்களுடைய கடைசி ஷெல்லான 
இணை திறன் ஷெல்லில் ( valence shell ) பெற்றிருக்கும் தனிமங்கள் 
இவ்வெலெக்ட்ரானை எளிதில் இழந்து ஒரு நேர்மின் அயனியை 
உண்டாக்குகிறது . இரண்டு இணை திறன் எலெக்ட்ரான்களைப் 
( valence electrons) பெற்றுள்ள தனிமங்கள் , இந்த இரு 
எலெக்ட்ரான்களையும் மெதுவாக இழந்து இரு அலகு நேர்மின் 


இணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


109 


தன்மையுள்ள அயனியைக் 

கொடுக்கின்றன . இவ்விரு 
எலெக்ட்ரான்களை இழப்பது எளிதில் நடப்பதில்லை . இவ்வாறு 

ணை திறன் ஷெல்லில் உள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை 
அதிகரிக்கும் பொழுது அவற்றைக் கடைசி ஷெல்லில் இருந்து 
வெளியேற்றுவதும் கடினமாகிறது . கடைசி ஷெல்லில் 

மூன்று 
எலெக்ட்ரான்களுக்கு அதிகமாகப் பெற்றுள்ள தனிமங்கள் , 
இவ் வெலெக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளைக் 


அயனிப் பிணைப்பு , சமவலுப் பிணைப்பு கொண்ட சேர்மங்களுக்கிடையே உள்ள 
வேறுபாடுகள் 


மின் வலுச் சேர்மங்கள் 


சமவலுச் சேர்மங்கள் 


வலுச் 


1. மின் வலுப்பிணைப்பு திசை 1 . 

யற்றது . அயனிகள் நிலை 
மின் கவர்ச்சியால் 
பிணைக்கப்பட்டுள்ளன . 


சேர்மங்கள் , 
திசைப் பண்புள்ள சம 
வலுப் பிணைப்பால் 
ைைணக்கப் பட்டுள்ளன . 
இப் பிணைப்பு 
கூறுக்கு பல வை 
அமைப்புகளை அளிக் 
கிறது . 


மூலக் 


மின்சா 


2. மின் வலுச் சேர்மங்கள் 2. இச் சேர்மங்கள் திண்ம 
திண்ம நிலையிலும் அய 

நிலையில் அயனிகளாக 
னிகளாக உள்ளன . 

இருப்பதில்லை . 
ර්ණ உருகிய நிலையி 

ரத்தைக் கடத்துவ 
லும் , நீர்க் கரைசல்களி தில்லை . 

மின்சாரத்தைக் 
கடத்துகின்றன . 


லும் 


3 . 


வலுச் 


அயனிச் சேர்மங்கள் நீர் 13 . 

3. சம 

சேர்மங்கள் 
போன்ற முனை நீரில் 

கரைவதில்லை . 
வுள்ள ( Polar ) கரைப் கரிமக் கரைப்பான்களில் 
பான்களில் கரைகின் 

தான் கரைகின்றன . 
கரிமக் கரைப் 
பான்களில் 

கரை வ 
தில்லை . 


றன . 


4. - இச் சேர்மங்கள் உயர்ந்த 4 , இச் சேர்மங்களின் உருகு 

கொதி நிலை , உருகு நிலை நிலை , கொதி நிலை ஆகி 
ஆகியவற்றைப் பெற் யவை குறைவு . இவை 
றுள்ளன . இவை ஆவி ஆவியாகும் தன்மை 
யாவதில்லை . 

யுள்ளவை . 


110 


புகுமுக வேதியியல் 


கொடுப்பதில்லை . இதற்குக் காரணம் , இந்த எலெக்ட்ரான்களை 
வெளியேற்றுவதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது . 
கார்பன் , நைட்ரஜன் , பாஸ்பரஸ் ஆகிய தனிமங்கள் சமம் 
வலுப்பிணைப்பை ஏற்படுத்துகின்றன என்பது இதன் மூலம் 
விளக்கப்படுகிறது . ஆனால் , ஆக்சிஜன் , குளோரின் , மற்றும் 
ஆறாவது , ஏழாவது தொகுதி தனிமங்கள் மின்வலுப்பிணைப்பு , 
சமவலுப்பிணைப்பு இரண்டையும் உண்டாகுகின்றன . 


ஈதல் பிணைப்பு ( Co - ordinate Bond ) 

மந்தவாயுக்களின் எலெக்ட்ரான் அமைப்பைப் பெற்றிராத 
தனிமங்கள் , அவற்றின் எலெக்ட்ரான் 

அமைப்பை 
அடைவதற்குப் பல வழிகளில் முயல்கின்றன . பிணைப்பில் 
ஈடுபடும் இருதனிம அணுக்களும் தங்களுக்குள் எலெக்ட் 
ரான் களைப் பகிர்ந்து கொண்டு சமவலுப்பிணைப்பை உண்டாக் 
குகின்றன . 

இவ்வகைப்பிணைப்பு உண்டாகும் 
பிணைப்பிற்குத் தேவையான ரு 

எலெக்ட்ரான்களும் இரு 
தனிம அணுக்களிலிருந்தும் கிடைக்கின்றன . சமவலுப் 
பிணைப்பில் மறறொரு வகையும் உள்ளது . 


போது . 


பகிர்ந்து 


இப் பிணைப்பு உண்டாகும்போது எலெக்ட்ரான்கள் 

கொள்ளப்படுகின்றன . ஆனால் , பிணைப்பிற்குத் 
தேவையான இரு எலெக்ட்ரான்களையும் ஒரே அணு வழங்கு . 
கிறது . இப் பிணைப்பும் சமவலுப்பிணைப்பை ஒத்ததே . கூடும் 

ரு அணுக்களில் ஒன்று மட்டும் , பிணைப்பில் பங்கு பெறாத 
தனது ஒரு ஜோடி எலெக்ட்ரான்களை மற்றோர் அணுவுடன் 
பகிர்ந்து 

கொள்கிறது . இவ்வாறு உண்டாகும் பிணைப்பை 
ஈதல் பிணைப்பு என்கிறோம் . ஒரு ஜோடி எலெக்ட்ரான்களை 
வழங்கக் கூடிய நிலையிலுள்ள ஓர் அணுவி 

அணுவிற்கும் ஒரு ஜோடி 
எலெக்ட்ரான்களைப் பெற்றால் எட்டு எலெக்ட்ரான் விதியைப் 
பூர்த்தி செய்யும் நிலையில் உள்ள ஓர் அணுவிற்கும் இடையே , 
இவ்வகைப் பிணைப்பு நிகழ்கிறது . இரு எலெக்ட்ரான்களை 
வழங்கும் தனிம அணு வழங்கி ( donor ) என்றும் , 

இவ்விரு 
எலெக்ட்ரான்களை ஏற்கும் தனிம அணு வாங்கி ( acceptor ) 
என்றும் வழங்கப்படுகின்றன . 

குறித்துக் காட்ட 
என்ற குறியைப் பயன்படுத்துகிறோம் . 


இதனைக் 


ஈதல் பிணைப்பு உண்டாவதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை , 
பிணைப்பில் ஈடுபடும் இருதனிம அணுக்கனில் ஒன்று தனித்த 
( lone pair ) எலெக்ட்ரான் களைப் பெற்றிருக்க வேண்டுமென் 
பதாகும் . 


111 


இணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


அம்மோனியம் அயனி, NH4 + உண்டாதல் 

அம்மோனியா மூலக்கூறில் நைட்ரஜனின் கடைசி சுற்றுப் 
பாதையிலுள்ள ஐந்து எலெக்ட்ரான்களில் , மூன்று எலெக்ட் 
ரான்கள் , மூன்று ஹைட்ரஜன் அணுக்களுடன் மூன்று 
சகவலுப் பிணைப்பு உண்டாக்குவதற்குப் பயன் படுகின் றன . 
பிணைப்பில் ஈடுபடாத மீதமுள்ள இரு எலெக்ட்ரான்கள் தனித்த 
இரட்டை ( lone pair ). எலெக்ட்ரான்கள் எனப்படுகின்றன . 

* 
H 

H 
H : N : + H 

+ H* HSN : H or ) H - N- > H 
H 

* 


படம் 31 . 


அம்மோனியம் அயனி 


ஒரு ஹைட்ரஜன் அயனி ( தன்னுடைய 

ஒரே 
எலெக்ட்ரானை இழந்த ஹைட்ரஜன் , அணு ) அம்மோனியா 
மூலக் கூறுடன் கீழ்க்கண்டவாறு ணைந்து அம்மோனியம் 
அயனியை ( NH + ) உண்டாக்குகிறது . 

H + 

நைட் 
ரஜனால் அளிக்கப்படும் தனித்த இரட்டை எலெக்ட் 
ரான்களை ஏற்றுக்கொண்டு நிலையான எலெக்ட்ரான் அமைப் 
பைப் (ஹீலியம் 

அமைப்பை ) பெறுகின்றது . நைட்ரஜ 
னுக்கும் ஹைட்ரஜன் அயனிக்குமிடையே ஈதல் பிணைப்பு 
உண்டாகிறது . இத்தகைய பிணைப்பு ஏற்படும்போது நைட் 
ரஜனின் நிலையான எலெக்ட்ரான் அமைப்பு பாதிக்கப்படுவ 
தில்லை . ஹைட்ரஜன் ஹீலியத்தின் அமைப்பை அடைகிறது . 
அம்மோனியம் அயனியில் நைட்ர ஜன் வழங்கியாகவும் , 
ஹைட்ரஜன் அயனி வாங்கியாகவும் இருக்கின்றன . ஈதல் 
பிணைப்பு சமவலுப் பிணைப்பை ஒத்திருந்தாலும் , அயனிப் 
பிணைப்பில் ஏற்படுவது போல் , எலெக்ட்ரான்கள் ஒரு தனிம 
அணுவிலிருந்து மட்டுமே வினையில் பங்கு பெறுகின்றன . 


சமவலுப் பிணைப்புக்கும் , ஈதல் பிணைப்புக்கும் உள்ள 
வேறுபாட்டைக் கீழ்க்கண்டவாறு காட்டலாம் : 

A. + .B * A : B அல்லது A - B ( சமவலுப் பிணைப்பு ) 
A : + B - A : B அல்லது A + B அல்லது A + - B 

( ஈதல் பிணைப்பு ) 


. 


9 . 


.0 


படும் 
112 

புகுமுக வேதியியல் 
ஹைட்ராக். ஸோனியம் அயனி , ( H , O + ) 

எல்லா அமிலங்களின் நீர்க் கரைசல்களில் இவ் அயனி 
காணப்படு கிறது . இவ் அயனி உண்டாவதைக் கீழ்கண்டவாறு 
விளக்கலாம் : 

+ -0 - H +H- > H - O - H 
- 

படம் 32 . 

ஹைடிராக் சோனியம் அயனி 
சல்ஃபேட் அயனி ( SO , -- ) உண்டாதல் 

சல்ஃபைடு அயனியுடன் நான்கு ஆக்சிஜன் அணுக்கள் 
சேர்ந்து ஈதல் பிணைப்பின் மூலம் சல்ஃபேட் 

அயனியைத் 
தோற்றுவிக்கின்றன . 

00 
படம் 33 . 

சல்பைடு அயனி 
S : / + 4 

BS3Oor 

or O 
படம் 34 . 

சல்பேட் அயனி 
மூலக்கூறுகளின் வடிவ அமைப்புகள் 

( Shapes of Molecules) 
சகபிணைப்பு மூலக்கூறுகள் குறிப்பிட்ட 

வடிவங்களைப் 
பெற்றுள்ளன. மூலக்கூறுகளில் பிணைப்புகளிடையே காணப் 

இவற்றின் வடிவங்களை 

திர்ணயிக் 


- 


S : + 2e 


8S8 


X X 


- 


* x 


X 

xx 


கின் றன . 


இணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


113 . 


HCI , H , O , NHz , CH , ஆகிய சேர்மங்களின் 

வடிவ 
மைப்புகளை ஆராய்வோம் . HO ,, NH , , CH , இந்த மூன்று 
- மூலக்கூறுகளும் ஒத்த எலெக்ட்ரான்களைப் பெற்றுள்ளன . 
அதாவது , இவற்றிலுள்ள மொத்த எலெக்ட்ரான்களின் 
எண்ணிக்கை சம்மாகும் . இவை ஒவ்வொன்றிலும் 10 எலெக்ட் 
ரான்கள் உள்ளன . H20 ( 8 + 2) , NH3 ( 7 + 3 ) , CH , ( 6 + 4 ) . 
எனவே , இம் மூலக்கூறுகள் ஒத்த வடிவைப் பெற்றிருக்க 
வேண்டும் என்பது தெளிவாகிறது . 


மூலக் 


கூறுகள் 


மூலக்கூறின் வடிவமைப்பு , அதன் நடு அணுவின் 
கடைசிச் சுற்றுப்பாதையிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையைப் பொறுத்திருக்கிறது . மேலே குறிப்பிட்ட 

எல்லாவற்றிலும் நடு அணுவின் கடைசி சுற்றுப் 
பாதையிலுள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை எட்டு 
ஆகும் . மீத்தேனைத் தவிர மற்றச் சேர்மங்கள் இவ்வெட்டு 
எலெக்ட்ரான்களும் பிணைப்பில் ஈடுபட்டுப் பகிர்ந்து கொள்ளப் 
படுவதில்லை . 


கீழ்க்காணும் அட்டவணை இச் சேர்மங்களில் பிணைப்பில் 
ஈடுபடும் எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் , பிணைப்பில் 
பங்கு பெறாத தனி இணை எலெக்ட்ரான்களையும் காட்டுகிறது . 


H 


00 


DO 


H & ce : 


H : 0 : H 


H : N & A 


H 8.c : H " 


00 


00 


மூலக் 


எண் 


தனி இணை 
ணை பிணைப்பிலுள்ள 

மூலக் 
எலெக்ட்ரான் எலெக்ட்ரான் கூறின் 
இணைகள் 

வடிவமைப்பு 


கள் 


1 . 


HCI 


3 


1 


நேர்கோட்டு 


வடிவம் 


2 . 


H , O 


2 


2 


வளைந்த 


அமைப்பு 
பிரமிட் 


3 . 


NH, 


3 


4 . 


CH , 


0 


4 


நான் முகி 
அமைப்பு 


114 


புகுமுக வேதியியல் 


ஆகிய 


இம் மூலக்கூறுகள் யாவும் நான்முகி வடிவமைப்பைப் பெற் 
றுள்ளன . இவற்றில் 

கார்பன் , 

ஆக்சிஜன் , குளோரின் , 
நைட்ரஜன் தனிமங்கள் நான்முகியின் 

நடுவில் 
அமைந்துள்ளன . ஹைட்ரஜன் அணுக்கள் அல்லது தனி 
இணை எலெக்ட்ரான்கள் நான் முகியின் நான்கு மூலைகளிலும் 
அமைந்துள்ளன . இச் சேர்மங்களின் , நான்முகி வடிவமைப் 
புகளைக் கீழ்கண்ட படங்கள் விளக்குகின்றன : 


H 
Hot H : :H H : N : H H : C : H 


00 


படம் 35 . 
H , O , HE , NHY , CH ,, ஆகியவற்றின் எலெக்ட்ரான் அமைப்பு 


ஹைட்ரஜன் குளோரைடு ( HCI ) 

இம் மூலக்கூறில் அதிக அளவு சகபிணைப்புத் தன்மையும் , 
சிறிது முனைவு ( polar ) தன்மையும் காணப்படுகிறது . அறை 
குறையான அயனித் தன்மைக்கு முனைவுத்தன்மை 

எனப் 
பெயர் . HCI மூலக்கூறில் இரண்டே அணுக்கள் இருப்பதால் 
இது நேர்கோட்டு வடிவத்தைப் பெற்றிருக்கிறது . இம் மூலக் 
கூறில் உண்டாகும் பிணைப்பிற்கு ஹைட்ரஜன் ஓர் எலெக்ட் 
ரானையும் குளோரின் ஓர் எலெக்ட்ரானையும் வழங்குகிறது . இம் 
மூலக்கூறில் இரு அணுக்களுக்கும் இடையே 

உள்ள 

தூரம் 
12-8X10-8 செமீ ஆகும் . 


மூன்று தனி இணை எலெக்ட்ரான் ஜோடிகளும் , குளோரினை 

மையமாகக் 

கொண்ட நான் 
1-28A 
H - 0 H X ceX 

முகியின் மூன்று பக்கங்ளிலும் 
அமைய வேண்டும் . 


XX 


தீர் மூலக்கூறு ( H , O ) 

நீர் மூலக்கூறில் மூன்றணுக்கள் உள்ளன . இவற்றில் ஆக் 
சிஜன் அணு நடுவிலும் அதன் இரு பக்கங்ளிலுல் இரு ஹைட் 
ரஜன் அணுக்களும் இணைந்துள்ளன . ஆக்சிஜன் இரு ஹைட் 
ரஜன் அணுக்களுடன் சேரும்போது , அதன் இணைதிறன் 
எலெக்ட்ரான்கள் ஒன்றிற்கு ஒன்று செங்குத்தான திசைகளில் 
குருந்து வருகின்றன . 


இணைதிறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


115 


ஆகவே , H - O - H மூலக்கூறில் O - H என்ற இரு பிணைப்பு . 
களுக்கு இடையே சரியாக 90 ° இருக்கவேண்டும் . சோதனை 
சிமூலம் நீர் மூலக்கூறில் இரு பிணைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட 
கோண அளவில் உள்ளன என்றும் , கோணத் 

HH 
தின் அளவு 104.5 ° என்றும் நிரூபிக்கப்பட் + / 
டுள்ளது . 

இக் கருத்துப்படி நீர் மூலக்கூறு 
கீழ்க்காணும் 

வளைந்த 

வடிவமைப்பைப் 
பெற்றிருக்கவேண்டும் என்பது புலனாகிறது . 

H 
இதற்குக்காரணம் ஒன்றை ஒன்று வெறுத்து 
தள்ளுகிற , பிணைப்பில் பங்குபெறாத எலெக்ட் 
ரான் கள் நான்கு , ஆக்சிஜனைச்சுற்றி இருப்பதேயாகும் . இவ் 


104.5 


H 


T 


படம் 36 . 


நீர் மூலக்கூறின் வடிவமைப்பு 


வெலெக்ட்ரான்கள் வெறுத்துத் தள்ளுவதால் கோணம் 90 ° .. 
லிருந்து 104-5 

விரிந்து அதிகரித்துக் காணப் 
படுகிறது .. 


மூலையில் 


இணை 


அம்மோனியா ( NH ; ) 

இம் மூலக்கூறில் ஹைட்ரஜன் அணு நடுவிலும் , மூன்று 
ஹைட்ரஜன் அணுக்கள் நான்முகியின் மூன்று மூலைகளிலும் 
அமைந்துள்ளன தனி இணை எலெக்ட்ரான் ஜோடி நான் 
காவது 

உள்ள தனி 

எலெக்ட்ரான் 
ஜோடியைத் தவிர்த்து , இவ் வமைப்பை ஆராய்ந்தால் , இம் 
மூலக்கூறு பிரமிட் வடிவத்தைப் பெற்றிருப்பது விளங்கும் . 
இவ்வமைப்பில் நைட்ரஜன் அணு பிரமிட்டின் உச்சியிலும் , 
மற்ற மூன்று ஹைட்ரஜன் அணுக்களும் அடிப்பாகத்தில் மூன்று 
மூலைகளில் உள்ளன . ஏதாவது இரு பிணைப்புகளுக்கிடையே 
யுள்ள கோணம் | 1073 ஆகும் . அம்மோனியா 
கூறில் மூன்று ஜோடி 

எலெக்ட்ரான்கள் மட்டும் தான் 


மூலக் 


1161 


புகுமுக வேதியியல் 


பிணைப்பில் பங்கு பெறுகின்றன . தனித்த ஒரு ஜோடி எலெக்ட் 
ரான்கள் சிறிது முனைவுடன் 

உள்ளன . எனவே , இங்குப் 
பிணைப்புக் கோணம் நான் முகியிலுள்ள பிணைப்புக் கோணத்தை 


107.3 


H 


படம் 37 . 


அம்மோனியாவின் வடிவமைப்பு 


“ விடச் சிறிது குறைவாக உள்ளது . அதாவது நான் முகியின் 
காணமான 109. 281 விடக் குறைவான 

107 ° ஐப் பெற் 
றிருக்கிறது . 


மீத்தேன் ( CH ) 

இம் மூலக்கூறில் நான்கு சமமான 


G - HI பிணைப் 


H 


படம் 38 . 


மீத்தேன் மூலக்கூறின் வடிவமைப்பு 


புகள் உள்ளன . இயற்பியல் ஆய்வுகளின் வாயிலாகக் கண்ட 
றிந்த முடிவுகள் மீத்தேன் மூலக் கூறில் நான்கு 


அணுக் 


ணை திறனைச் சார்ந்த ... கோட்பாடு 


117 


களும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கவில்லை எனக் காட்டு 
கின்றன . மீத்தேன் ஒரு முனைவிலா மூலக்கூறு , இது ஒரு 
நான்முகியின் வடிவமைப்பைப் பெற்றுள்ளது . இவ்வமைப்பில் 
கார்பன் அணு நான் முகியின் நடுவிலும் , நான்கு ஹைட்ரஜன் 
அணுக்களும் நான் முகியின் நான்கு மூலைகளிலும் அமைந் 
துள்ளன . ஏதாவது இரு பிணைப்புகளுக்கிடையே உள்ள 
கோணம் 109 ° 28 ஆகும் . 


வினுக்கள் 


மூலக்கூறுகளின் 


1. கீழ்க்கண்ட 

எழுதுக : 


வடிவமைப்புகளை 


( a ) நீர் ; ( b ) அம்மோனியா ; ( c ) மீத்தேன் ; 

( d ) ஹைட்ரஜன் குளோரைடு . 
2. கீழ்க்கண்டவற்றின் அமைப்புகளை எலெக்ட்ரான்களைக் 
கொண்டு எழுதுக : 
( i ) சோடியம் குளோரைடு ; ( ii ) சல்ஃபைடு அயனி , 
( iii ) சல்ஃபேட் அயனி ; ( iv ) ஹைட்ராக்சோனியம் 
அயனி; ( v ) அம்மோனியம் அயனி . 


3. இணை திறனைச் சார்ந்த எலெக்ட்ரான் கோட் பாட்டை 


விளக்குக . 


என்ன ? 


ஈதல் பிணைப்பு என்றால் 
களுடன் விளக்கு . 


எடுத்துக்காட்டு 


5 . 


மின் வலுப்பிணைப்பு , சமவலுப்பிணைப்பு இவற்றுக் 
கிடையேயுள்ள வேறுபாடுகளை விவரி . 


6. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

{ a ) மின் வலுப்பண்பு; ( b 
( c ) ஈதல் வலுப்பண்பு . 


சமவலுப் பண்பு 


8. தனிம வரிசை அட்டவணை 
( The Periodic Classification of Elements ) 


18 ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒத்த பண்புகளுடை 
யனவும் தனிப்பட்ட பண்புகளையுடையனவுமாகப் பல தனிமங் 
கள் - கண்டுபிடிக்கப்பட்டன . தனிமங்களின் எண்ணிக்கை 
அதிகரித்ததும் அவற்றை வகைப்படுத்தும் முயற்சியில் 
விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர் . தனிமங்களை அவற்றின் இயற்பியல் , 
வேதிப் பண்புகளுக்கேற்ப வகைப்படுத்திய முறை அறிவியலில் 
ஒரு சிறந்த சாதனையாகும் . 


தனிமங்களை வகைப்படுத்தப் பல முறைகள் கண்டறியப் 
பட்டன . இவற்றில் முதலாவது தனிமங்களை , உலோகங்கள் , 
அலோகங்கள் என இரு வகைகளாகப் பிரித்ததாகும் . தனிமங் 
களின் இயற்பியல் , வேதிப் பண்புகளில் உள்ள வேறுபாடுகளைக் 
கொண்டு அளிக்கப்பட்ட இவ் வகையீடு பல குறைகளையும் , 
விதிவிலக்குகளையும் கொண்டிருந்தது . சான்றாக ஆர்சனிக் 
( Arsenic ) , ஆண்டிமனி ( Antimony ) ஆகிய தனிமங்கள் இரு வித 
பண்புகளையும் பெற்றிருந்ததால் இவற்றை உலோகம் அல்லது 
அலோக வரிசையின் கீழ் அமைக்க முடியவில்லை . இத் தனி 
மங்கள் உலோகப் போலிகள் ( metalloids ) என வழங்கப்படு 


கின்றன 


அடுத்து , ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானியான டோபரினர் 
( Dobereiner ) 1829 - ல் மும்மை விதி ( Law of Triads ) என் பதை 
வெளியிட்டார் . இம் முறையில் தனிமங்கள் அவற்றின் அணு 
எடைகளை அடிப்படையாகக் கொண்டு வரிசைப் படுத்தப் 
பட்டன . இவ் விதிப்படி வேதிப் பண்புகளில் மிகவும் ஒத்துள்ள 
மூன்று தனிமங்களை அணு எடை அதிகரிக்கின்ற முறையில் 


தனிம வரிசை அட்டவணை 

119 
வரிசைப்படுத்தினால் நடுவிலுள்ள தனிமத்தின் அணு எடை 
மற்ற இரண்டு தனிமங்களின் அணு எடைகளின் சராசரி மதிப் 
புடன் ஒத்திருக்கும் . எடுத்துக்காட்டாக குளோரின் , புரோமின் , 
அயோடின் ஆகிய மூன்று தனிமங்களும் வேதிப் பண்புகளில் 
ஒத்திருக்கின்றன . இம் மூன்றையும் அணு எடை அதிகரிக்கும் 
முறையில் வரிசைப்படுத்த வேண்டும் . இதில் நடுவிலுள்ள 
புரோ மினின் அணு எடை ( 80 ) மற்ற இரு தனிமங்களின் அணு 
எடைகளின் சராசரிக்குச் சமமாயுள்ளது என்பது கீழே காட்டப் 
பட்டுள்ளது : 


குளோரின் 


= 35.5 


புரோமின் 


-- 


35.5 + 126.9 

2 


= 812 


| 


அயோடின் 


= 126.9 


. 


டோபரினரின் மற்றும் சில மும்மைகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன 
லித்தியம் 6.9 

கால்சியம் 40 
சோடியம் - 23 

ஸ்ட்ரான்சியம் - 87 


- 


- 


- 


பொட்டாசியம் 


39.1 


- 


பேரியம் 


- 


137 


இம் முறையும் கைவிடப்பட்டது . இவ் விதியில் எல்லாத் 
தனிமங்களையும் வகைப்படுத்த முடியாது . 


வொரு 


பிறகு ஆங்கில நாட்டு விஞ்ஞானியான நியூலண்ட் ( New 
land ) என்பவர் புதியதொரு முக்கியமான வகையீட்டை 
வெளியிட்டார் . இவர் தனிமங்களை அவற்றின் அணு எடை 
களின் ஏறு வரிசையில் அமைத்தார் . இவ் வரிசையில் ஒவ் 
தனிமமும் அதன் எட்டாவது 

தனிமத்தோடு 
பண்புகளின் மிகவும் ஒத்துள்ளன . இத்தகைய ஒற்றுமையை 
இசைக்கலையின் முதல் சுரமும் ( note ) எட்டாம் சுரமும் ஒத்திருப் 
பதோடு நியூலண்ட் ஒப்பிட்டுக் காட்டினார் . இவ் விதிக்கு 
நியூலண்டின் எட்டெண் விதி ( Newland s law of Octaves ) என்று 
பெயர் . 

சான் 

றாக லித்தியமும் அதன் எட்டாவது தனிமமான 
சோடியமும் , பெரிலியமும் அதிலிருந்து எட்டாம் இடத்தில் 
உள்ள தனிமமாள மக்னீசியமும் பண்புகளில் மிகவும் 
ஒத்துள்ளன . இத்தகைய வகையீடு பின் வரும் அட்டவணையில் 
காட்டப்பட்டுள்ளது . 


120 


புகுமுக வேதியியல் 


Li 
6.9 


Be 
9.0 


B 
10 8 


N 
14-0 


O 
16-01 


F 
19.0 


12.0 


Na 
23.0 


Mg 
24.3 


All 
27-0 


Si 
28-1 


P 
31-0 


S 
32.0 


CI 
35.5 


K 
39.0 


Ca 
40.1 


Ga 


எல்லா தனிமங்களையும் இம் முறையில் வரிசைப்படுத்த , 
முடியவில்லை . 


மெண்டலீஃப் ஆவர்த்தன அட்டவனை 

மெண்டலீஃப் ( Mendeleeff ) என்ற ருஷ்ய விஞ்ஞானி 1869- ல் 
அப்போது தெரிந்த தனிமங்களை வரிசைப்படுத்தி ஆவர்த்தன 
அட்டவணையைத் ( periodic table ) தயாரித்தார் . 


எடை 


இவரும் தனிமங்களை அணு எடை உயருகின்ற முறையில் 
வரிசைப்படுத்தினார் . இந்த அட்டவணையில் 

அணு 
தொடர்ந்து மாற்றமடைவதைப் போல 

தனிமங்களின் 
பண்புகளும் மாறுகின்றன . ஆனால் , குறிப்பிட்ட நிலை அடைந்த . 
பிறகு மீண்டும் பழைய நிலையின் பண்புகள் தோன்றுகின்றன . 
அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குப் பின் அதே பண்பு. 
களுடைய மற்றொரு தனிமம் தோன்றுகிறது .. இது ஆவர்த்தன 
முறையில் நிகழும் மாற்றம் ( periodic change ) எனக் கருதப் 
படுகிறது . இதை ஓர் உவமையால் விளக்கலாம் : ஒரு வாரத் 
திலுள்ள ஏழு நாள்கள் , குறிப்பிட்ட சீரான இடைவெளிகளில் 
திரும்ப வருகின்றன . ஒரு நாளின் மணிகள் நேரம் செல்லச் 
செல்ல , 

கடிகாரத்தில் திரும்பக் காட்டப்படுகின்றன . 
இவ்வாறே ஒரு வரிசையிலுள்ள தனிமங்களின் பண்புகளும் 
திரும்பக் காட்டப்படுகின்றன . இதை ஆவர்த்தன விதி ( periodic law ) 
யில் விளக்கலாம் : 


தனிமங்களின் இயற்பியல் , வேதிப் பண்புகள் அவற்றின் அணு எடைகளுக் .. 
கேற்ப ஆவர்த்தன முறையில் மாற்றமடைகின்றன . 

ஆவர்த்தன அட்டவணையில் னிமங்கள் இடமிருந்து , 
வலமாக அணு எடையின் 

வரிசையில் 

அமைக்கப் 


தனிமவரிசைஅட்டவணை 


Group0 


தனிம வரிசை அட்டவணை 


WALL 


C6 


Mg12 


V23 


Ge32 


GroupGroupGroupGroupGroupGroupGroup PeriodsI 

IIIVVIVII 

GroupVIII АΒΙΑBABA ВЈАBIAΒΙΑ 

He2 1 

1-008 Li3B5N708 

Ne10 2 6.940 9.01310.8212-0114.00016.00 19.00 

20.183 
NaIlAL13Si14P.15S16Ce17 

A18 3 22.99124.3226.9828.0630.9832.06635.457 

39.944 FirstK19Ca20Sc21 

Ti 22 

Cr24Mn25Fe26Co27Ni28 Series39.1040.0845.1047.9055.9552.0154.93 

55.8558.9458.69 SecondCu29Zn.30Ga31 

As33Se34Br35 

Kr36 Series63.5465.3869.7272-6074.9178.9679.916 

3.7 (FirstRb37 

Sr38LY 39Zn40Nb41Mo42 

TC43Ru44Rh45Pd46 Series85.48 67.6388-92912292.9195.9599 

101.7102.91106.7 
Second 
Ag 
47 
Cd48Sb51Te52I53 

xe 
54 Series107.88112.41114.76 11870121.76 127.61 

131.3 

126.92 FirstCS55Ba56 

RareHF72Ta73 W74Re75Os76IT77 

Pt.78 Series132.91137-36Earths178-6 180-88183.92186-31 

190-2193.11195.23 
Second 
Au 
79 
Hg 
80 Te81 

Pb82Bi83Po84 

Rn86 Series197.2200-61204.39|207.21209.00210 

211 
Fr87Ra88AC89 Th90 

0.92 7 

Trans-uraniumelements 223226.05227 232.12231238-07 

93w103 


5 


In 49 


Sin 50 


6 


At85 


Pa91 


121 


படம்39. தனிமவரிசைஅட்டவணை 


122 


புகுமுக வேதியியல் 


பட்டுள்ளன . இதில் செங்குத்தாயுள்ள பிரிவுகள் தொகுதிகள் 
( Groups ) என்றும் , அவற்றிற்குக் குறுக்கிலுள்ள வற்றை 
வரிசைகள் ( periods ) என்றும் வழங்குகிறோம் . 


திருத்தியமைக்கப்பட்டு தற்காலத்தில் புழக்கத்திலுள்ள 
மெண்டலீஃபின் ஆவர்த்தன 

அட்டவணையில் 

ஒன்பது 
தொகுதிகள் உள்ளன . அவைகள் ஒன்று ( I ) முதல் எட்டு 
( VIII ) வரை உள்ளவைகளும் , பின்னர் உள்ள பூச்சியத் ( 0 ) 
தொகுதியும் ஆகும் . குறுக்காக உள்ள பிரிவுகளில் ஒன்று முதல் 
ஏழு வரை மொத்தம் ஏழு வரிசைகள் உள்ளன . ஆவர்த்தன 
அட்டவணையில் , அணு எடையின் ஏறு வரிசையில் தனிமங்களை 
அமைத்து மெண்டலீ ஃப் , ஒத்த பண்புகளுடைய தனிமங்களை 
ஒன்றாக வகைப்படுத்தினார் . 


முதல் 


ஆவர்த்தன அட்டவணையில் குறுக்காக ஏழு வரிசைகள் 
உள்ளன . இவற்றில் சில வரிசைகள் இரு கிளை வரிசைகளாகப் 
( series ) பிரிக்கப்பட்டுள்ளன . 

வரிசையில் இரண்டே 
தனிமங்கள் உள்ளன . இதை மிகச் சிறிய அல்லது குறுகிய 
வரிசை ( shortest period ) என்கிறோம் . இரண்டாவது , மூன்றாவது 
வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எட்டு தனிமங்கள் உள்ளன . 
இவை குறுகிய வரிசைகள் ( short periods ) எனப்படுகின்றன . 
நான்காவது , ஐந்தாவது வரிசை கள ஒவ்வொன்றும் 
பதினெட்டு தனிமங்களைப் பெற்று நீள வரிசைகள் ( long periods ) 
என்று வழங்கப்படுகின்றன . ஆறாவது வரிசையில் 32 தனிமங்கள் 
உள்ளதால் அதை மிக நீள வரிசை ( langest period ) என்கிறோம் . 
ஏழாவது வரிசையில் 17 தனிமங்கள் உள்ளன . இது முற்றுப் 
பெறாத வரிசையாகும் . மொத்தம் பத்து தொடர்கள் (series ) 
உள்ளன . 


முதல் 


ஒவ்வொரு வரிசையும் ஹைட்ரஜன் அல்லது ஒரு கார 
( Alkali ) உலோகத்துடன் தொடங்கி , ஒரு மந்த வாயு ( inert 
gas ) த் தனிமத்துடன் முடிவடைகிறது . கீழ்க்கண்ட குறுகிய 
மூன்று வரிசைகள் முதலில் உள்ளன . 

வரிசையில் 
ஹைட்ரஜன் , ஹீலியம் ஆகிய இரு தனிமங்கள் உள்ளன . 
இரண்டாவது வரிசையில் லித்தியம் முதல் நியான் வரை எட்டு 
தனிமங்கள் இருக்கின்றன . மூன்றாவது வரிசை சோடியம் முதல் 

கல் 
ஆர்கான் வரை 

எட்டு தனிமங்களைப் பெற்றிருக்கிறது . 
இரண்டாவது மற்றும் மூன்றாவது குறுகிய வரிசையிலுள்ள 
தனிமங்கள் மாதிரித் தனிமங்கள் ( typical elements ) எனப் 
பெயரிடப்பட்டுள்ளன . 


தனிம வரிசை அட்டவணை 


123 


நான்காவது வரிசையில் 

வரிசையில் பொட்டாசியம் ( K ) முதல் 
க்ரிப்டான் ( Kr ) வரை பதினெட்டு தனிமங்களும் , ஐந்தாவது 
வரிசையில் 

ருபீடியம் ( Rb ) முதல் செனான் ( Xe) வரை 
பதினெட்டு 

தனிமங்களும் இருக்கின்றன . 
இவை நீள 
வரிசைகள் எனப்படுகின்றன . எட்டு தனியங்களுக்குப் பதிலாக 
பதினெட்டு தனிமங்கள் வவரிசைகளில் 

இருப்பதற்குக் 
காரணம் , இடை நிலைத் தனிமங்கள் ( Transition elements ) 
என்ற புதியதொரு தனிம 

இவற்றில் அமைந்துள் 
தாகும் . 


வகை 


ஆறாவது வரிசையில் ஸ்ஸியம் 

( Cs ) முதல் ரோடன் 
( Rn ) வரை 32 தனிமங்கள் உள்ளன . 

இவ்வரிசையில் 
அருமண் 

உலோகத் தனிமங்கள் ( Rare earths ) 14 ஒரே 
இடத்தில் 

வைக்கப் பட்டுள்ள தால் இவ்வரிசை மிக நீள 
வரிசை ( longest period ) எனப்படுகிறது . 


மெண்டலீஃப் அளித்த ஆவர்த்தன அட்டவணையில் , 
ஏழாவது வரிசையில் 

ஆறு தனிமங்கள் தான் இருந்தன . 
ஆனால் , பிறகு கண்டு பிடிக்கப்பட்ட யுரேனியம் கடந்த 
தனிமங்களான பதினொன்றையும் சேர்த்து மொத்தம் 17 தனி 
மங்கள் தற்போதுள்ள தனிம வரிசை அட்டவணையில் உள்ளன . 


தனிம 

வரிசை அட்டவணையில் ஒன்பது தொகுதிகள் 
{ groups) உள்ளன . ஒத்த பண்புகளையுடைய 

தனிமங்கள் 
ஒரே தொகுதியில் 

உள்ளன . அட்டவணையின் 

ஒன்பது 
தொகுதிகளில் ஒன்றிலிருந்து ஏழுவரை இயல்பான தொகு 
திகள் 

என்றும் , எட்டாவது தொகுதி இடைநிலைத் தனி 
மங்கள் ( transition elements) தொகுதி என்றும் , ஒன்பதாவது 
தொகுதி மந்த வாயுக்களைக் கொண்ட பூச்சியத் தொகுதி 
என்றும் வழங்கப்படுகின்றன . முதல் ஏழு தொகுதிகள் 

வ்வொன்றும் , A , B என இரண்டு உபதொகுதிகளைப் பெற் 
றுள்ளன . ஒரே உப தொகுதியிலுள்ள தனிமங்கள் பண்புகளில் 
பெரிதும் ஒத்திருக்கின்றன . VII - B தொகுதியிலுள்ள உப்பீனி 
குடும்பத்தனிமங்களான ஃப்ளூரின் , குளோரின் , புரோமின் , 
அயோடின் ஆகியவை பண்புகளில் மிகவும் ஒத்திருக் 
கின்றன . 

பூச்சியத் தொகுதியில் ஹீலியம் , நியான் , ஆர் 
கான் , க்ரிப்டான் , செனான் , ரோடன் ( He , Ne , Ar , Kr 
Xe, Rn ) ஆகிய தனிமங்கள் உள்ளன . இவை மந்த 
வாயுக்கள் வழங்கப்படுகின்றன . மந்தவாயுத் தனி 


என 


குறைந்த வீரிய 
124 

புகுமுக வேதியியல் 
மங்கள் ராம்ஸே ( Ramsay ) மற்றும் 

சில விஞ்ஞானிகளால் 
கண்டுபிடிக்கப்பட்டது . இத் தனிமங்களின் இணைதிறன் பூச்சிய 
மாகும் . இவை அட்டவணையில் ஹாலஜனுக்கும் , 

கார 
உலோகத்திற்கும் இடையே யுள்ள இடத்தைப் பெற்றுள்ளன . 
வரிசைகளின் சிறப்பியல்புகள் ( Charactcristics of the periods ) 

அணு எடை வரிசையில் தனிமங்களை அடுக்கும்பொழுது 
அவற்றின் இயற்பியல் , வேதிய குணங்களில் ஒருவித ஆவர்த் 
தனத்தைக் காண முடிகிறது . 

அதாவது ஒரு வரிசையில் 
இடமிருந்து வலம் நோக்கிச் 

சென்றால் , 

தனிமங்களின் 
குணங்கள் படிப்படியாக மாறுகின்றன . பின் வருவன தனிமங் 
களின் சில முக்கிய ஆவர்த்தன குணங்களாகும் . 
( 1 ) அடர்த்தி 
ஒரு வரிசையில் 

தனிமங்களின் அடர்த்தி , குறைந்த . 
மதிப்புகளிலிருந்து சீராக அதிகரித்துப் பின் மீண்டும் குறை 
கிறது . 
( 2 ) உருகு , கொதிநிலை எண்கள் 

தனிமங்களின் உருகு , கொதி நிலைகளும் வரிசையில் இடம் 
இருந்து வலம் செல்லப் படிப்படியாக மாறுகின்றன . 
( 3 ) ஒரு வரிசையில் தனிமங்களின் உலோக அல்லது நேர் மின் பண்புகள் 

இடம் இருந்து வலம் செல்லச் சீராகக் குறைந்து , அலோக 
அல்லது எதிர் மின் பண்புகள் அதிகரிக்கின்றன . சான்றாக , 
மூன்றாவது வரிசையில் சோடியம் , மற்றும் மக்னீசியம் ஆகி 
யவை மிக்க வீரிய முள்ள உலோகங்களாகும் . அலுமினியம் 
( metalloid ) எனக் கருதப்படுகிறது . சிலிக்கன் ஓர் உலோகம் ; 
அதிக வீரியமற்றது . சல்ஃபர் , குளோரின் ஆகியவை வீரிய 
முள்ள அலோகங்கள் . தனிமங்களின் ஆக்ஸைடுகளின் 
பண்புகளிலிருந்து உலோகத்தன்மை அதிகரிப்பதை அறிந்து 
கொள்ளலாம் . எடுத்துக்காட்டாக , மூன்றாவது வரிசையில் 
சோடியம் ஆக்சைடு கார ஆக்சைடாகும் . அலுமினியம் ஆக் 
சைடு ஈரியல்புள்ளது (amphoteric ) . சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு 
அமில ஆக்சைடாகும் . 


( 4 ) இணை திறன் : குறுகிய வரிசைகளில் , ஆக்சிஜனோடு 
ஓப்பிட்டுப் பார்க்கும்பொழுது தனிமங்களின் இணை திறன் 
ஒன்றிலிருந்து ஏழுவரை படிப்படியாக அதிகரிக்கிறது . 


தனிம வரிசை அட்டவணை 


1251 


மூன்றாவது வரிசை தனிமங்களின் ஆக்சைடுகள் : 


* 


தொகுதி எண் 


I 


II 


III 


IV 


V 


VI 


VII 


சைடுகள் Na , ) Mgo Al , O ; SiO , P.O , 

Na, 


SO , | Cl , 0 , 


இணை திறன் 


1 


2 


3 


4 


5 


6 


7 


RMBANTERAMES 


இணை திறன்கள் , தொகுதி எண்களை ஒத்திருக்கின்றன .. 
னிமங்களின் வெளி ஷெல்களிலுள்ள 

எலெக்ட் 
ரான்களின் எண்ணிகையுடன் ஒத்திருக்கின்றன . 


வை 


ஹைட்ரஜனுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் பொழுது தனிமங் 
களின் இணை திறன் ஒன்றிலிருந்து நான்கு வரை அதிகரித்துப் 
பின்னர் படிப்படியாகக் குறைகிறது . 


மூன்றாம் வரிசை தனிமங்களின் ஹைட்ரைடுகள் : 


தொகுதி எண் 


I 


II 


III 


IV 


V 


VI 


VII 


ஹைட்ரைடு 


ரடு 


NaH MgH , AIH , SiH , 


, 


PH ) 


SH ,, 


HGl 


இணை திறன் 


1 


2 


3 


4 


5 


6 


7 


நீண்ட வரிசைகளில் பெரும்பாலான தனிமங்கள் வேறு 
படும் இணை திறன்களைக் ( Variable Valency ) காட்டுகின்றன . 


மூலக் 


( 5 ) எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் ( Electronrgativity ) 

இஃது ஒரு தனிம அணுவின் எலெக்ட்ரான்களைக் கவரும் 
தன்மையைக்குறிப்பதாகும் . H - Cl என்ற சமவலு 
கூறைக் கவனிப்போம் . குளோரின் , ஹைட்ரஜன் ஆகிய 
இரண்டு தனிமங்களும் தங்களுக்கு இடையிலுள்ள ஒரு 
ஜோடி எலெக்ட்ரான்களைப் பகிர்ந்து கொள்கின்றன . ஆனால் , 
குளோரின் ஹைட்ரஜனை விட அதிகமாக எலெக்ட்ரான் 
கவர் ஆற்றல் பெற்றிருக்கிறது . இதனால் பிணைப்பில் ஈடுபட் 


126 


புகுமுக வேதியியல் 


டுள்ள ஒரு ஜோடி எலெக்ட்ரான்கள் தன்னை நோக்கிக் கவர் 
கிறது . இவ்வாறு எலெக்ட்ரான்களை ஈர்ப்பதால் , குளோரின் 
எலெக்ட்ரான் இணையில் அதிகப் பங்கைப் பெற்றுள்ளது . 
எனவே , குளோரின் 

ஹைட்ரஜனைக் காட்டிலும் அதிக 
எலெக்ட்ரான் கவர் ஆற்றலைப் பெற்றுள்ளது . 


எடை 


ஒரு வரிசையில் இடப்பக்கமிருந்து வலப் பக்கம் செல்லச் 
செல்ல தனிமங்களின் எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் 
படியாக அதிகரிக்கிறது . - ஓரு தொகுதியில் அணு 
அதிகரிக்கும் பொழுது தனிமங்களின் எலெக்ட்ரான் கவர் 
ஆற்றல் குறைகிறது . இதனால் , அதிக எலெக்ட்ரான் கவர் 
ஆற்றல் பெற்றுள்ள தனிமங்கள் தனிம 

வரிசை அட்ட 
வணையில் வலது கைப்பக்கம் மேற்கோடியில் அமைந்துள்ளன 
என்று 

று தெரிகிறது . ஃப்ளூரின் , ஆக்சிஜன் , குளோரின் , 
நைட்ரஜன் ஆகியவை அதிக எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் 
உள்ள தனிமங்களாகும் . இவ்வரிசையில் சீராக எலெக்ட் 
ரான் கவர் ஆற்றல் குறைகிறது . 


1 ( 6 ) அயனியாக்க ஆற்றல் ( Ionisation potential ) 

அணுவில் மிகவும் பிடிப்பில்லாமல் இருக்கும் எலெக்ட்ரானை 
அணுவினின்று 

நீக்குவதற்குத் தேவைப்படும் ஆற்றல் 
அயனியாக்க ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது . அயனியாக்க 
ஆற்றல் என்பது மிகவும் குறைந்த ஆற்றல் நிலையிலுள்ள 
அணுவிலிருந்து எலெக்ட்ரானை நீக்குவதற்குத் தேவைப்படும் 
ஆற்றலைக் குறிக்கிறது . இதை அனப்பதற்குப் பயன்படும் அலகு 
எலெக்ட்ரான் வோல்ட் ( e . v . ) எனப்படும் . இது தனிமங் 
களின் நேர் , எதிர் மின் தன்மைகளுடன் தொடர்புடையது . 
அயனியாக்க ஆற்றல் நேர் மின் தன்மையுடைய தனிமங் 
களுக்குக் குறைவாகவும் எதிர்மின் தன்மையுடைய தனிமங் 
களுக்கு அதிகமாகவும் இருக்கிறது . எடுத்துக்காட்டாக , ஒரு 
வரிசையில் இடமிருந்து வலஞ் செல்ல , தனிமங்களின் அயனி 
யாக்க ஆற்றல் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல் 
கிறது . ஒரு தொகுதியில் அயனியாக்க ஆற்றல் மேலிருந்து 
கீழே செல்லும் போது குறைகிறது . சோடியம் , பொட்டா 
சியம் போன்ற கார உலோகங்கள் மிகக் குறைந்த அயனியாக்க 
ஆற்றலைப் பெற்றுள்ளன . அதாவது இவ்வுலோக 
களின் கடைசி ஷெல்லில் உள்ள ஓர் எலெக்ட்ரான் எளிதில் 
நீக்கப்படுகிறது . உட்கருவிலிருந்து எலெக்ட்ரானின் தூரம் 


அணுக் 


தனிம வரிசை அட்டவணை 


127 


அதிகரிக்கும் பொழுது , அணு எலெக்ட்ரானை இழக்கும் 
தன்மையும் அதிகரிக்கிறது . இதனால் தான் ஒரு தொகுதியில் 
மேலிருந்து கீழாக அயனியாக்க ஆற்றல் குறைகிறது . 


தனிமங்களின் அயனியாக்க 

ஆற்றலை அளப்பதற்கு 
எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் பயன்படுகிறது . 

குறைவான 
எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் பெற்ற தனிமங்களின் அயனி 
யாக்க ஆற்றல் குறைவாகவும் , அதிகமாக எலெக்ட்ரான் 
கவர் ஆற்றலுள்ள தனிமங்களின் 

அயனியாக்க ஆற்றல் 
அதிகமாகவும் உள்ளன . 


( T ) எலெக்ட்ரான் கவர்ச்சி ( Electron affinity ) 

ஓர் எலெக்ட்ரானை ஓர் அணுவுடன் சேர்த்து எதிர்மின் 
அயனி உண்டாகும்போது வெளியிடப்படும் ஆற்றல் எலெக்ட் 
ரான் கவர்ச்சி ஆற்றல் எனப்படுகிறது . இதுவும் எலெக்ட் 
ரான் வோல்ட் அலகால் அளக்கப்படுகிறது . எலெக்ட்ரான்களைப் 
பெறுவதற்குத் தனிமங்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் அல்லது 
தன்மை இதனால் குறிக்கப்படுகிறது . அதிக ஆற்றல் வெளி 
விடப்பட்டால் தனிம அனுக்கள் எலெக்ரான்களிடம் அதிக 
நாட்டம் கொள்கின்றன - ஒரு வரிசையில் எலெக்ரான்களிடம் 
நாட்டம் இடப்பக்கமிருந்து வலப்பக்கம் செல்ல அதிகரிக்கிறது . 
ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாகக் குறைகிறது . 


தொகுதிகளின் சிறப்பியல்புகள் ( Characteristics of the Groups ) 

ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள தனிமங்கள் பல ஒத்த 
வேதியியல் பண்புகளைக் கொண்டவைகளாக இருக்கின்றன . 
எடுத்துக்காட்டாக ஒரே தொகுதியிலுள்ள தனிமங்கள் எல்லாம் 
அநேகமாக ஒரே இணை திறனைக் கொண்டவையாகவே இருக் 
கின் றன . 

ஒரு தொகுதியின் எண் அத் தொகுதியைச் சார்ந்த 
தனிமங்களின் பீப்பெரும் இணை திறனைக் குறிப்பதாக இருக் 

அணு , அயனி பருமன் கள் , நேர்மின அல்லது உலோ 
கத்தன்மை உருகு நிலை , கொதி நிலை , அடர்த்தி ஆகிய 
பண்புகள் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக அதிகரிக் 

றது . ஆனால் எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் , அயனியாக்க 
ஆற்றல் , எதிர்மின் தன்மை ஆகிய பண்புகள் , ஒரு தொகு 
தியில் அணு எடை அதிகரிப்புடன் அதிகரிக்கின்றன . 


கிறது . 


ஒரு கிளைத் தொகுதியைச் சார்ந்த தனிமங்கள் எல்லாம் 
குணங்களில் பெரும்பாலும் ஒத்து காணப்படுகின்றன ; ஆனால் 
ஒரே தொகுதியிலுள்ள இரண்டு கிளை தொகுதிகளைச் சார்ந்த 


மெண்டலீஃப் அட்டவணையை உருவாக்கிய போது , அட்ட 

உலோகங்களுக்கும், 
128 

புகுமுக வேதியியல் 
தனிமங்களின் இடையே குணங்களில் நெருங்கிய ஓற்றுமை 
காணப்படவில்லை , சான்றாக , Li , Na , K , Rb , Cs ( தொகுதி I - A ) 
தனிமங்களிடையே குணங்களில் ஒற்றுமை காணப்படுகிறது ; 
ஆனால் இத்தனிமங்கள் , தொகுதி I - B ஐச் சேர்ந்த தனிமங் 
களான Cu , Ag , Au ஆகியவற்றுடன் குணங்களில் சிறிதளவே 
ஒத்திருக்கின்றன . 

கிளை தொகுதியில் அடங்கிய 
தனிமங்களை ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவை எனக் கொள் 
ளலாம் . எடுத்துக்காட்டாக 1 A தொகுதியைச் சார்ந்த தனிமங் 
கள் 

கார உலோக குடும்பத்தைச் சார்ந்தவையென்றும் , 
VII - B தொகுதியைச் சார்ந்த தனிமங்கள் ஹாலஜன் குடும் 
பத்தைச் சார்ந்தவையென்றும் வழங்கப்படுகின்றன 
மெண்டலீஃப் அட்டவணையின் பயன்கள் 

( 1 ) வகையீடு : எல்லாத் தனிமங்களின் இயற்பியல் , வேதி 
யியல் குணங்களைத் தனித் தனியாகத் தெரிந்து கொள்வற்குப் 
பதிலாக , அட்டவணையைக் கொண்டு சுருக்கமாக 

சீரான 
முறையில் தெரிந்து கொள்ள முடிகிறது . தனிம வரிசை 
அட்டவணையில் ஒரு தனமத்தின் இடம் தெரிந்திருந்தால் ,, 
அதன் பண்புகளை ஊகித்தறிந்து நினைவில் கொள்ள முடிந்தது . 
இதனால் வேதியியல் படிப்பது எளிதாயிற்று . 

( 2 ) புதிய தனிமங்களைக் கண்டு பிடிக்க வழிகாட்டியது . 
வணையில் பல வெற்று இடங்கள் விட்டுவைக்கப்பட்டன . 
மெண்டலீஃப் அந்த இடங்களுக்கேற்பத் தனிமங்கள் பிற் 
காலத்தில் கண்டு பிடிக்கப்படும் என்றும் , அத் தனிமங்களின் 
குணங்கள் என்னவாக இருக்கும் என்றும் முன் கூட்டியே 
அறிவித்திருந்தார் . அவர் அறிவித்திருந்தது 

போலவே , 
ஸ்கேண்டியம் ( eka - boron ) , காலியம் 

( eka -aluminium ) , 
ஜெர்மேனியம் ( eka - silicon ) | 

என்ற மூன்று 

தனிமங்கள் 
பிற்காலத்தில் கண்டு பிடிக்கப்பட்டன . இவற்றின் குணங் 
களுக்கும் இடையே வியக்கத்தக்க வகையில் பொருத்தம் 
இருந்தது . 

மந்தவாயுக்கள் என்று வழங்கப்படும் He , Ne , Ar , Kr , Xe , 
Rn போன்ற வாயுக்கள் மெண்டலீஃப் காலத்தில் கண்டு 
பிடிக்கப்படவில்லை . பிற்காலத்தில் அவை கண்டுபிடிக்கப்பட்ட 
பின்னர் , அவற்றை அவற்றின் குணங்களுக்குத் தக்கவாறு 
மிகுந்த நேர்மின் தன்மையுடைய கார 
மிகுந்த எதிர்மின் தன்மையுடைய ஹாலஜன்களுக்கும் இடையே 


1 


தனிம வரிசை அட்டவணை 


129 


பொருத்த , அட்டவணையில் இடமிருந்தது . அட்டவணை 
யில் கடைசி வரையில் பூர்த்தி செய்யப் படாத மற்ற இடை 
வெளிகளும் கதிரியக்கத் தனிமங்கள் கண்டு பிடிக்கப்பட்டதன் 
விளை வாக நிரம்பின . 


எடை 


( 3 ) அணு எடைகளைத் திருத்த முடிந்தது : மெண்டலீஃப் 
காலத்தில் பெரிலியத்தின் இணை திறன் 3 எனவும் , அதன் 
அணு எடை 13.5 எனவும் தவறாகக் கணக்கிடப்பட்டது . தனிம 
வரிசை 

அட்டவனையில் ஒரு தனிமத்தின் இடம் அதன் 
இணை திறனையும் அணு எடையையும் காட்டுவதாக இருக்கிறது , 
அணு எடை = இணை திறன் X சமான எடை . 13-5 என்று அணு 

கொண்ட தனிமத்தை வரிசையைப் பாதிக்காமல் 
அமைக்க முடியவில்லை . எனவே , மெண்டலீஃப் பெரிலியத்தின் 
இணைதிறன் 2 எனக் கருதினார் . அதன் 

எடை 
4 5 ஆகும் . எனவே , பெரிலியத்தின் அணு எடை = 4 + 5x2 = 9 . 
இந்த மதிப்புள்ள தனிமத்திற்கு அட்டவணையில் இடைவெளி 
இருந்தது . பெரிலியத்திற்கு இந்த அணு எடை சரியானது 

பிற்காலத்தில் அறியப்பட்ட பல முறைகளினாலும் 
நிரூபிக்கப்பட்டுள்ளது . பெரிலியத்தின் தற்கால அணு 
எடை = 9.013 , இண்டியம் , யுரேனிபம் ஆகிய தனிமங்களின் 
அணு எடைகளும் இவ்வாறே திருத்தியமைக்கப்பட்டன . 


சமான 


என்று 


மெண்டலீஃப் வகையீட்டின் குறைபாடுகள் : 

( 1 ) ஹைட்ரஜனின் இடம் 

ஹைட்ரஜன் முதல் தொகுதியிலுள்ள கார உலோகங்களை 
யும் , ஏழாவது தொகுதியிலுள்ள ஹாலஜன்களையும்பண்புகளில் 
ஒத்திருக்கிறது . இதனால் அட்டவணையில் ஹைட்ரஜனின் 
இடம் சரியாக நிச்சயிக்கப்படவில்லை , மெண்டலீஃப் இதனை 
முதல் தொகுதியில் வைத்தார் . ஆனால் தற்கால அட்டவணை 
களில் ஹைட்ரஜன் முதல் தொகுதி , ஏழாம் தொகுதி ஆகிய 
இரண்டிலும் வைக்கப்பட்டுள்ளது . இதற்குக் காரணம் : ஆல்கலி 
அல்லது கார 

உலோகங்களைப்போல ஹைட்ரஜன் 
எலெக்ட்ரானை இழந்து ஓரு புரோட்டானை ( H + ) உண்டாக்கு 
கிறது . 

ஹாலஜன்களைப்போல் ஓர் எலெக்ட்ரானை ஏற்று 
ஹைட்ரைடு அயனியைக் ( H-) கொடுக்கும் தன்மையையும் 
பெற்றிருக்கிறது . ஹைட்ரைடு அயனியைப் பெறுவதால் 
ஹைட்ரஜனின் முதல் ஷெல் முற்றுப்பெறுகிறது . 


ஓர் 


( 2 ) அட்டவணையில் சில தனிமங்கள் அணு எடைகளின் 
ஏறுவரிசையில் வகைப்படுத்தப்படவில்லை . குறைந்த அணு 

5 


130 


புகுமுக வேதியியல் 


எடை உள்ள தனிமம் அதிக அணு எடை உள்ள தனிமத்திற்குப் 
பின்னால் வருகிறது . சான்றுகள் : 
ஆர்கான் ( 39 : 9 ) 

பொட்டாசியத்திற்கு ( 39. 1 ) முன் 
கோபால்ட் ( 58-9 ) நிக்கலுக்கு 

( 58.69 ) முன் 
டெலூரியம் ( 1276 ) அயோடினுக்கு ( 1269 ) முன் 


( 3 ) வேறு பட்ட குணங்களுடைய . தனிமங்கள் சேர்க்கப் 
பட்டுள்ளன ; ஒத்திராத குணங்களுடைய சில 

சில தனிமங்கள் 
ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளன . எடுத்துக்காட்டாக 
முதல் தொகுதியிலுள்ள கார உலோகங்களுக்கும் ( Li , Na , K ) 
காப்பர் , கோல்டு , சில்வர் போன்ற நாணய உலோகங்களுக்கும் 
இடையே உள்ள ஒற்றுமைகளைவிட வேற்றுமைகளே அதிகம் . 
காப்பர் ஈரிணைத் திறனையும் , கோல்டு மூவிணைத் திறனையும் 
பெற்றிருப்பதால் , இவையிரண்டும் மற்ற ஓரிணைத் திறனை 
யுடைய தனிமங்களுடன் ஒரே தொகுதியில் இருத்தல் பொருத்த 
மாகத் தோன்றவில்லை . ஹாலஜன்களுடன் சிறிதே ஒற்றுமை 
யைக் கொண்ட... Mn , Te , மற்றும் Re உபதொகுதித் தனிமங்கள் 
ஹாலஜன்களுடன் VII தொகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 

( 4 ) ஒத்த குணங்களுடைய தளிமங்கள் பிரிக்கப்பட் 
டுள்ளன . அட்டாபாயில் ஒத்த குணங்களுடைய சில தனியங் 
கள் 

தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன . 
எடுத்துக்காட்டுகள் : 


வெவ்வேருக 


தனிமம் Cu 


Ag 


TI 


Ba 


PS 


தொகுதி 1 


II 


I 


- 


III 


II 


Cu , Hg ; Ag , Tl ; Ba , Pb ; ஒத்த குணங்களையுடைய 
இணைகள் . 

( 5 ) லாந்தனைடுகள் , ஆக்டினைடுகள் இடம் : மெண்டலீஃப் 
அட்டவணையில் லாந்தனைடுகளுக்கும் , ஆக்டினைடுகளுக்கும் 
திருப்திகரமான இடங்கள் அளிக்கப்படவில்லை . ஆறாவது 

ரிசையில் மூன்றாவது தொகுதியில் லாந்தனத்துடன் ஒரே 
இடத்தில் 14 தனிமங்கள் வைக்கப்பட்டுள்ளன . 

இதைப் 
போலவே ஏழாவது வரிசையில் மூன்றாவது தொகுதியில் 
ஆக்டினத்துடன் ஒரே இடத்தில் ஒத்த குணங்களுடைய 
ஆக்டினைடுகள் என்ற 14 தனிமங்கள் வைக்கப்பட்டுள் ளன . 


131 


தனிம வரிசை அட்டவணை 


இவற்றை அணு எடைக்கேற்ப அணு எடை ஏறுவரிசையில் 
அடுக்கினால் அட்டவணையின் சீர்மைத் தன்மை கெட்டுவிடக் 
கூடும் . 

( 6 ) தனிமங்களின் ஐசோடோப்புகளுக்கென அட்டவணை 
யில் ஒதுக்கப்படவில்லை . 


மோஸ்லியின் சோதனையும் அணு எண்ணும் 
மோஸ்லி , X- கதிர் நிற 

நிரல்களைக் ( X - ray spectra ) 
கொண்டு நிகழ்த்திய பல ஆய்வுகளின் விளைவாக , ஒரு தனிமத் 
தின் மிகமுக்கியமான அடிப்படைப் பண்பு அதன் அணு 
எண்தான் என்றும் , அணு எடை அல்லவென்றும் கண்டறிந் 
தார் . தனிமங்களின் குணங்கள் அவற்றின் அணு எடையை 
விட அணு எண்ணையே பெரிதும் சார்ந்துள்ளன என அறியப் 

எனவே , மெண்ட்லீஃப்ன் ஆவர்த்தன விதி பின் வரு 
மாறு மாற்றி அமைக்கப்பட்டது : 


பட்டது . 


தனிமங்களின் இயற்பியல் , வேதிக் குணங்கள் அவற்றின் 
அணு எண்களுக்கு ஏற்ப திரும்பத்திரும்ப வருகின்றன . 


* களின் 


ஒரு தனிமத்தின் பண்புகள் அத்தனிம அணுவிலுள்ள 
எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் , அவற்றின் அமைப் 
பையும் சார்ந்துள்ளது . ஒரு தனிமத்திலுள்ள எலெக்ட்ரான் 

எண்ணிக்கை அத் தனிமத்தின் அணு எண்ணைக் 
குறிக்கிறது . இதிலிருந்து , தனிம வரிசை அட்டவணையில் 
தனிமங்கள் அவற்றின் அணு எண்களின் ஏறுவரிசையில் 
வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் , அணு எடைடயின் ஏறு 
--வரிசையில் அல்ல என்றும் தெரிகிறது . எனவே , ஒரு தனிமத் 
தின் அணு எண்ணை , அட்டவணையில் அத் தனிமத்தின் வரிசை 
எண்ணுக்கு சமம் என விளக்கலாம் . 


இவ்வாறு புதிதாக மாற்றியமைத்த ஆவர்த்தன விதி 
தனிம வரிசை அட்டவணையில் உள்ள குறைபாடுகளை நீக்கியது : 
( a ) ஆர்கான் , பொட்டாசியம் ஆகிய தனிமங்கள் முரனை 
டங்களைப் 

பெற்றிருக்கவில்லை . அவற்றின் அணு எண் 
களின் ஏறுவரிசையில் தான் இத் தனிமங்கள் அமைந்துள்ளன . 
{ b ) ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகள் ஒரே அணு ஈசன்னைப் 
பெற்றிருப்பதால் அவற்றுக்கென அட்டவணையில் 
இடங்கள் ஒதுக்க வேண்டியதில்லை அறியப்படுகிறது . 
( c ) அணு எண் கோட்பாடு வேதிப் பண்புகளுக்கும் 
உள்ளமைப்புக்கும் உள்ள உறவை விளக்கியது . 


தனி 


132 


20 


O29 


TALONGPERIODICTABLE 

VIIB0 1 

2 1 H 

HHe 

FIIBIVBVB 1:00797IA 

VIB 1.007974-0026| 

5 3 

6 

8 4 

7 

9 10 LiBe 

BCN 

F 

Ne 6.939.9.0122 

10.81112-0111514.006715.999418.998420.183 12 

13 11. 

1415161718 Na 

AlSiPS 
Mg 

CIAr 22-989824.312IIIAIVAVAVIAVIIA 

VIII 

IBJIB26.981528-08630.973832-06435.4.5339.948 192122232425262728 

30313233343536 KCaScTi 

MnFeCoNi 

CuZnGaGeAsSeBrKr 39-102]40.0044.95647.9050.94251-99654.938055.847158.933258.71 63.54|65.3769.7272-5974.921678-9679.90983.80 373839404142434445464748 

4950 

5253 

54 RbSrZrNbMoТcRu 

RHPaAgCd 

SnSbTe1Xe 
85.4787.6268.90591-2292.906/95.94 

101.07102-905106.4.107.8707112.40114.82118.69121.75127.60126.9044/131-30 555657-7172737475767778 79 

8081 8283848586 CSBaLanthanidesHf.TaWRe OsIrPEAuHg 

TIPbBi РоAtRu 132.905137.34 

178.49180:948183.85186.21902192.2195.09196.967200.59204.37207.19208.980 878809-103 

RaActinides104 


51 


In 


61 


Lanthanides 


Pm 


57585960 LaCePrNd 138.91140:12140.907144.24 

89909192 
АсTh 

Pa 
232.038) 

238.03 


6263 64656667 

68 

697071 SmEu 

GdTb Dy 

Ho ErTmYbLu 150.35|151-96157-25158.924162.50164.930167.26168.934173.04174.97 

949596979899 100101102103 PuAm 

BkCfEsFm 

MdNo 

LW 


93 
Np 


புகுமுக வேதியியல் 


Actinides 


ULL40. நீண்டதனிமவரிசைஅட்டவணை 


தனிம வரிசை அட்டவணை 


133 


நீண்ட தனிம வரிசை அட்டவணை ( Long Form of Periodic Table) 

மெண்டலீஃப் தனிம வரிசை அட்டவணையை மாற்றி 
யமைப்பதற்குப் பல கருத்துகள் வெளியிடப்பட்டன . இவற்றில் 
மிகச்சிறந்தது நீண்ட தனிம வரிசை அட்டவணை ஆகும் . இது 
அதிகமாக வழக்கத்தில் உள்ள தும் ஆகும் . இந்த அட்டவணை 
முன் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது . இதில் குறுகிய வரிசை 
கள் சிறிதாக்கப்பட்டும் , நீள வரிசைகள் விரிவாக்கப்பட்டும் 
இருக்கின்றன . ஒவ்வொரு நீள வரிசையிலும் உள்ள தனிமங் 
கள் , மெண்டலீஃப் அட்டவணையில் இரு வரிசைகளில் உ.ள்ளது 
போலல்லாமல் ஒரே வரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 


நீண்ட தனிம வரிசை அட்டவணையின் சிறப்பியல்புகள் : 
( 1 ) ஹைட்ரஜனுக்குக் கார உலோகங்கள் , ஹாலஜன்கள் ஆகிய 
இரண்டு தனிம வகைகளின் தொகுதிகளில் இடமளிக்கப்பட் 
டுள்ளது . ( 2 ) ஒவ்வொரு தொகுதியும் A , B கிளைத் தொகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு கிளைத் தொகுதி 
யிலும் உள்ள தனிமங்கள் 

வேதிப் பண்புகளில் ஒன்று 
பட்டுள்ளன . ( 3 ) ஒரு தனிமத்தின் இடம் அதன் எலெக்ட்ரான் 
அமைப்பைக் காட்டுகிறது . ( 4 ) ஒவ்வொரு வரிசையும் ஒரு 
மந்தவாயுத் தனிமத்தில் முடிவடைகிறது . இது ஒரு குறியிட்ட 
ஷெல் பூர்த்தியாவதைக் காட்டுகிறது . 


வினுக்கள் 
( 1 ) தனிமங்களை வகைப்படுத்த அளிக்கப்பட்ட பல்வேறு 

முறைகள் யாவை ? மெண்டலீஃப் வகையீட்டை 
விளக்கி வரைக . 


( 2 ) ஒரு தனிமத்தின் அணு எண் தான் அதன் பண்புகளை 

நிர்ணயிக்கிறது . அணு எடைஅல்ல . - விளக்குக . 


( 3 ) தனிம வரிசை அட்டவணையின் வரிசை , மற்றும் 

தொகுதிகளின் சிறப்பியல்புகளை விவரிக்க . 


( 4 ) மெண்டலீஃப் அட்டவணையின் பயன் களும் குறை 

பாடுகளும் யாவை ? தற்கால அணு எண் கொள்கை 
அவ்வட்டவணையின் 

குறைபாடுகளை 

எவ்வாறு 
நீக்குகிறது ? 


( 5 ) குறிப்பு வரைக : ( a ) அயனியாக்க ஆற்றல் ; 

( b ) எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் ; ( c ) அணு எண் . 


9. வாயுக்கள் 


( Gases ) 


பொருள் திண்ம , நீர்ம , வாயு நிலைகளில் அமைந்துள்ளது .. 
திண்மங்களுக்குக் குறிப்பிட்ட உருவம் , 

பரிமாணம் , 
அமைப்பு ஆகியவை உண்டு . திரவங்களுக்கும் குறிப்பிட்ட 

அளவு உண்டு . . ஆனால் அவற்றிற்கென தனிப்பட்ட 
உருவம் கிடையாது . வாயுக்களுக்குத் தனிப்பட்ட உருவம் , கன 
அளவு இரண்டும் கிடையாது . 

வாயுக்களின் 

பொதுவான 
பண்புகள் சிலவற்றைக் கீழே காணலாம் : 


சன் 


( 1 ) வாயுக்கள் தங்களுக்கென தனிப்பட்ட உருவம் , கன 
அளவு ஆகியவற்றைப் பெற்றிருப்பதில்லை . இவை 

எல்லாப் 
பக்கங்களிலும் பரவும் தன்மை பெற்றிருக்கின்றன . ஆனால் ஒரு 
கொள்கலத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் வாயு , கலம் முழுவதும் 
ஒரே சீராக பரவும் பண்பைப் பெற்றிருக்கின்றது . இவ்வாறு 
குறிப்பிட்ட கன அளவில் வாயு மூலக்கூறுகள் பரவும் பண்புக்கு 
விரவுதல் (diflusion ) எனப் பெயர் . 


ஆவிகளும் 


குறைந்த 


( 2 ) பொதுவாக வாயுக்களும் , 
அடர்த்தியைப் பெற்றிருக்கின்றன . 


( 3 ) வாயுக்கள் முழுவதும் சமச்சீராக உள்ளவை . 


( 4 ) வாயுக்கள் , 

அவை 

அடைக்கப்பட்டிருக்கும் 
கொள்கலத்தின் சுவர்களில் 

அழுத்தத்தைத் தோற்றுவிக் 


கின்றன . 


( 5 ) வாயுக்கள் ஒன்றோடொன்று நன்கு கலக்கின்றன . 


135 


வாயுக்கள் 


( 6 ) எல்லா வாயுக்களும் ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையான 
நிலைமாறு வெப்ப நிலைக்குக் கீழே , அதிக அழுத்தத்தில் திரவ 
மாக்கப்படுகின்றன . 


ஒரு பொருளின் கன அளவு அதன் அழுத்தத்தையும் , 
வெப்ப நிலை யையும் பொறுத்துள்ளது . ஆனால் , திரவங்கள் , 
திண்மங்கள் ஆகியவற்றின் கன அளவு , அழுத்தம் , வெப்ப நிலை 
யுடன் அதிகமாக மாறுவதில்லை . எனவே , இவற்றின் அளவை , 
மோல்களின் எண்ணிக்கையாகக் கூறுவதற்கு , கன அளவு 
மட்டும் தெரிந்தால் போதும் . ஆனால் வாயுக்களின் அளவைக் 
குறிப்பிட அழுத்தம் , வெப்ப நிலை போன்ற காரணக் கூறுகளும் 
அவசியமாகின்றன . 


ஒரு பொருளின் வெப்ப நிலை , அப் பொருளில் வெப்பம் 
செல்லும் திசையைக் குறிக்கிறது . பொதுவாக வெப்பம் , 
சூடான அல்லது வெப்ப நிலை அதிகமாக உள்ள இடத்திலிருந்து 
குளிர்ந்த அல்லது வெப்ப நிலை 

குறைவான இடத்திற்குப் 
பாய்ந்து செல்கிறது . 


வெப்ப நிலை வெப்பம் செல்லும் திசையைக் குறிப்பதுபோல் 
அழுத்தம் பொருண்மை பரவும் - திசையைக் குறிக்கிறது . 
அழுத்தம் என்பது ஓர் அலகு பரப்பில் அழுத்தும் விசை (force 
per unit area ) என்று வரையறுக்கப்பட்டுள்ளது . அழுத்தத்தின் 
அலகு டைன்கள் /சதுர செ.மீ. ஆகும் . 


வாயுக்களில் , அழுத்தம் , கன அளவு , வெப்ப நிலை போன்ற 
காரணக் கூறுகளின் மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை 
விளக்கப் பல விதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன . 


பாயில் வீதி ( Boyle s Law ) 

ஒரு வாயுவின் கன அளவிற்கும் , அழுத்தத்திற்கும் உள்ள 
தொடர்பைப் பாயில் விதி விளக்குகிறது . இவ் விதியின்படி 

“ நிலையான ( மாறாத ) வெப்ப நிலையில் , ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயுவின் 
கன அளவு அதன் அழுத்தத்துடன் தலை கீழ் விகிதத் தொடர்பைப் பெற்றுள்ளது . " 

குறிப்பிட்ட எடையுள்ள வாயுவின் கன அளவு = V , அதன் 
அழுத்தம் = P , நிலையான வெப்ப நிலை t ° C ஆக இருந்தால் , 
பாயிலின் விதிப்படி 

K 
அல்லது V = 


136 


புகுமுக வேதியியல் 


இங்கு K என்பது மாறிலி ( constant ) . 

PV K ( மாறிலி ) 


எனவே , நிலையான வெப்ப நிலையில் ஒரு குறிப்பிட்ட எடை 
யுள்ள வாயுவின் அழுத்தம் , கன அளவு ஆகிய இரண்டின் 
பெருக்குத் தொகை ஒரு மாறிலியாகும் . ஒரு குறிப்பிட்ட எடை 
யுள்ள வாயுவிற்கு P , அழுத்தத்தில் கன அளவு V , ஆகவும் , 
P , அழுத்தத்தில் கன அளவு = V , ஆகவும் இருந்தால் 

P.V , = P.V , = K ( மாறிலி ) 


கணக்கு : 

15 வளி மண்டல அழுத்தத்தில் 4 லிட்டர் கன அளவைப் 
பெற்றிருக்கும் ஒரு வாயு 20 

20 வளி மண்டல அழுத்தத்தில் 
அடைத்துக் கொள்ளும் கன அளவைக் கணக்கிடுக. 

PIV / = P ,V , 
15 x 4 = 20 X V , 

15x 4 
V , = = 3 லிட்டர் . 

20 


சார்லசின் விதி ( Charle s Law ) 

இவ்விதி , ஒரு வாயுவின் கன அளவிற்கும் வெப்ப நிலைக்கும் 
உள்ள தொடர்பைக் காட்டுகிறது . இவ் விதியின் படி 


* நிலையான அழுத்தத்தில் , 0 ° C வெப்ப நிலையில் ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள 
வாயுவின் ஒவ்வொரு ° C ( degree centigrade ) வெப்ப நிலை உயர்விற்கும் , 13 
பங்கு அதன் கன அளவில் உயர்வு காணப்படும் . " 


ஒரு குறிப்பிட்ட வாயுவின் கன அளவு 0 ° C- ல் V. எனவும் , 
t ° C- ல் V எனவும் கொள்வோம் , சார்லசின் விதிப்படி நிலையான 
அழுத்தத்தில் , 


1 
273 


1 ° C உயர் வின்போது கன அளவு = V. + V. x 
2 ° C உயர்வின் போது கன அளவு = V. + V. x 33 

273 


t 


° C உயர்வின்போது கன அளவு V == V. + V.x 

273 


வாயுக்கள் 


137 


= V. ( 1 + zhi ) 
v = V. (27273 ) 


வெப்ப நிலை t = 


273 ° C ஆக இருந்தால் 
273-273 

0 
273 


y = V. 


- 


எனவே , நிலையான அழுத்தத்தில் ஒரு வாயுவைக் குளிர 
வைத்தால் - 273 ° C- ல் அதன் கன அளவு பூச்சியமாகிறது . இது 
போலவே , நிலையான கன அளவில் , ஒரு குறிப்பிட்ட எடை 
யுள்ள வாயுவைக் குளிரவைத்தால் -273 ° C- ல் அதன் அழுத் 
தமும் பூச்சியமாகிறது என அறிகிறோம் . எனவே , ஒரு வாயுவின் 
கன அளவைக் குறிக்கும் மிகக் குறைந்த வெப்ப நிலை - 273 ° C 
எனத் தெரிகிறது . இந்த வெப்ப நிலையைச் சார் பிலா சுன்ன 
வெப்ப நிலை ( Absolute Zero ) என்கிறோம் . 


தனி வெப்ப அளவை ( The absolute scale of temperature ) 

இம் முறை வெப்ப அளவையில் - 273 ° C பூச்சிய அளவாக 
உள்ளது . இதற்குத் தனி வெப்ப அளவை எனப் பெயர் . தனி 
வெப்ப அளவையை ° A அல்லது ° K என்ற குறியீட்டால் குறிக் 
கிறோம் . எடுத்துக்காட்டாக -273 ° C = ( ° A . சென்டிகிரேட் 
அளவை ( centigrade scale ) தனி வெப்ப அளவிற்கு மாற்ற , 
சென்டிகிரேட் அளவுடன் 273 ஐக் கூட்ட வேண்டும் . சான்றாக 
1 ° C வெப்ப நிலை தனி வெப்ப அள வில் ( 273 + t ) ° A என ஆகிறது . 


சென்டிகிரேட் வெப்ப நிலையை ( ° என்றும் , தனி வெப்ப 
நிலையை T ° என்றும் கொண்டால் , 

T = 273 + t 
சார்லசின் விதிப்படி 

273 + t 
V V. 

273 
V. X T 

( 273 + t = 1 ) 
273 


Y ,XT 


- 


ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயுவிற்கு நிலையான அழுத் 

V. 
தத்தில் 27 எப்போதும் நிலையான தாக இருக்குமா தலால் , 

V = K T அல்லது Ve T 


- 


138 


புகுமுக வேதியியல் 


ஆகவே , சார்லஸ் விதிக்குக் கீழ்க்கண்ட முறையிலும் 
வேறுவிதமாக வரைவிலக்கணமும் கூறலாம் : 

நிலையான அழுத்தத்தில் , ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயுவின் கன 
அளவு அதன் தனி வெப்ப அளவுடன் நேர் விகிதத் தொடர்பைப் பெற்றிருக்கும் . 


இதைப் போலவே , அழுத்தத்திற்கும் , வெப்ப நிலைக்கு 
முள்ள தொடர்பையும் விளக்கலாம் : கன அளவு 
திருக்கும் போது , ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயு வின் 
அழுத்தம் அதன் தனி வெப்ப அளவுடன் நேர் விகிதத் 
தொடர்பைப் பெற்றிருக்கும் . 

Pce TT ( 7 or P லியாக இருக்கும்போது ) 
அல்லது Pas மாறிலி XT 


அல்லது 


T 


மாறிலி 


ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள கார்பன் டை ஆக்சைடு 
27 ° C வெப்ப நிலையில் 600 c . 1. கன அளவைப் பெற்றுள்ளது . 
87 ° C வெப்ப நிலையில் , அழுத்தம் மாறா திருந்தால் அதன் கன 
அளவு என்ன ? 


T 
மாறாத அழுத்தத்தில் 7 ஒரு மாறிலியாகும் . 
V , V. 

V | 

5 600c : c . 
அதாவது T 

T = ( 273 + 27 ) ° A 

300A 
600 V. 

+ 
300 360 

= 360 ° A 


T 


2 


- 


600 x 360 

300 


720 c: G. 


குறிக்கோள் நிலை வாயுவிற்குரிய விதி 

( The Ideal gas law ) 
QurHIQUET UTLÉ EL GTUIG ( The General Gas Equation ) 

பாயில் விதி , சார்லஸ் விதி இரண்டையும் இணைத்து , 
ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயுவின் கன அளவு , அழுத்தம் 


வாயுக்கள் 


139 


வெப்ப நிலை 
வகையில் 


இம் மூன்றுக்கும் உள்ள தொடர்பை விளக்கும் 
பொ துவான சமன்பாடு நிறுவப்பட்டுள்ளது . 


பாயில் விதிப்படி V ca 


நிலையான வெப்ப நிலையில் ) 


சார்லஸ் விதிப்படி T & T ( நிலையான அழுத்தத்தில் ) 
இரண்டு விதிகளையும் ஒன்றாக இணைத்தால் இடைப்பது 

T 
V 

P 
அல்லது PV < 7 அல்லது F == K7 
இச் சமன்பாட்டில் K என் பது ஒரு மாறிலி . ஒரு குறிப்பிட்ட 
எடையுள்ள ஒரு வாயுவின் கன அளவு , P , அழுத்தம் , T , வெப்ப 
நிலையில் V , ஆகவும் , P , அழுத்தம் , T , வெப்ப நிலையில் 
V , ஆகவும் இருந்தால் , 

P , V1 
T, T. 


F % ; = + , 


கணக்கு : 

ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வாயு 27 ° C வெப்ப நிலையிலும் , 
500 m.m. அழுத்தத்திலும் , 400 c•c . கன அளவைப் பெற்றிருக் 
கிறது . 77 ° C- லும் , 600 மி.மீ. அழுத்தத்திலும் அவ் வாயுவின் 
கன அளவைக் கணக்கிடுக . 

P , V. 

P2 V , 
T 


T , 


400 x 500 

300 


600 , X V , 

350 


V , 


400 X 510 
300 

X 


350 
600 


- 


390 c.c. 


மேற்கண்ட வாயுக்களின் பொ 

துவான 

சமன்பாட்டிலுள்ள 
K- ன் மதிப்பு கீழ்க்கண்டவற்றைச் சார்ந்துள்ளது : 
( i ) வாயு வின் 

அளவு ( ii ) P , V , T ஆகியவற்றின் 
அலகுகள் . 


அவகாட்ரோ கருதுகோளைப் பயன்படுத்தி ஒரு குறிப் 
பிட்ட அளவுள்ள வாயுவுக்குப் பொதுவான சமன் பாட்டை 
நிறுவலாம் . அவகாட்ரோ கருதுகோளின்படி 

மோல் 


புகுமுக வேதியியல் 


140 


( கிராம் மூலக்கூறு ) அளவுள்ள எல்லா வாயுக்களும் , ஒரே 
வெப்ப நிலைகளில் சமகன அளவான 22 • 4 லிட்டரைப் பெற்றி 
ருக்கும் . எனவே , ஒரு மோல் அளவுள்ள எல்லா வாயுக்களுக்கும் , 
K- ன் மதிப்பு மாறாத ஒன்றாகும் , இச் சமன்பாடுகளில் K ஐ R 
என்பதால் பதிலீடு செய்யக் கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக் 
கிறது : 

PV = RT 


இச் சமன்பாட்டில் R என்பது வாயு மாறிலி என வழங்கப் 
படுகிறது . எடுத்துக்கொண்ட வாயுவின் எடை ஒரு கிராமாக 
இருந்தால் , மாறிலி R ஐ உரிமை , வாயு மாறிலி ( Specific gas 
constant ) என்கிறோம் . வாயுவின் எடை ஒரு கிராம் மூலக்கூறாக 
இருப்பின் , மாறிலி R ஐ எல்லா வாயுக்களுக்கும் உரிய வாயு 
மாறிலி ( Universal gas constant ) அல்லது மோலார் வாயு மாறிலி 
என்கிறோம் . R- ன் மதிப்பு எல்லா வாயுக்களுக்கும் ஒரே 
மாதிரியாக மாறாத நிலை எண்ணாக இருக்கும் . ஒரு வாயுவின் 
அழுத்தம் , கன அளவு , தனி வெப்ப நிலை ஆகிய மூன்றிற்கும் 
இடையே உள்ள தொடர்பை விளக்கிக் காட்டும் இச் சமன் 
பாட்டை ( PV RT ) வாயுச் சமன்பாடு என் கிறோம் . 


மேலும் , ஒரு பொது வான வாயுச் சமன்பாட்டைக் கீழ்க் 
கண்டவாறும் எழுதலாம் : 


PV = nRT 


இச் சமன் பாட்டில் n என்பது வாயுவின் மோல்களின் 
எண்ணிக்கையையும் , P அதன் அழுத்தத்தையும் , வாயுவின் 
கன அளவையும் , R அதன் தனி வெப்ப நிலையையும் காட்டு 
கிறது . 


R-ன் மதிப்பைக் கணக்கிடுதல் : 


அழுத்தம் X கன அளவு 
R = 

வெப்ப நிலை 

PV 
R- ன் மதிப்பு R = என்ற சமன்பாட்டிலிருந்து கணக்கிடப் 

T 
படுகிறது . P- ன் மதிப்பை வளி மண்டல அழுத்தமாகவும் , V ஐ 
லிட்டரிலும் , V ஐ ° A- லும் எடுத்துக் கொண்டால் , R- ன் மதிப்பு 
லிட்டர் வளி மண்டல அழுத்தம் என்னும் அலகில் கிடைக்கிறது . 
P = 1 வளி மண்டலம் . V = 22-4 லிட்டர்கள் . T = 273 ° A . 


141 


வாயுக்கள் 


PV 22.4X1 
R 

0.08205 லிட்டர் வளி 
T 273 

மண்டலம் / டிகிரி / மோல் 
P- ன் மதிப்பை டைன்கள் / சதுர செ.மீட்டரிலும் , V ஐ 
c.c. யிலும் குறித்தால் , P = 76 X 136x981 டைன்கள் / சதுர 

செமீ . 


-டி 
- 


V = 22 , 400cc . 

T = 273 ° A 
Py 76 X 13-6 X 981 x 22,400 
. R = 
T 

273 

8.314X 107 எர்குகள் / டிகிரி / மோல் . 
R- ன் மதிப்பைக் காலரிகளிலும் கூறலாம் . இதன் மதிப்பு 1987 
அல்லது 2 காலரிகள் 

ஆகும் ( 1 காலரி 4.184 X 107 
எர்குகள் ) . எனவே , மோலார் 

வாயு மாறிலி R ஐக் கீழ்க் 
கண்டவாறு வரையறுத்துக் கூறலாம் ; 

ஒரு மோல் குறிக்கோள் நிலையிலுள்ள வாயுவின் வெப்ப நிலையை 1 டிகிரி 
சென்டிகிரேட் ( one degree centigrade ) உயர்த்துவதற்குத் தேவையான 
வெப்பத்தினளவு காலரிகளில் மோலார் வாயு மாறிலி R எனப்படுகிறது . 


பகுதி அழுத்தங்கள் பற்றிய டால்டனின் விதி ( Dalton s law of Partial 
Pressures ) 
ஒன்றோடொன்று வினைபுரியாத வாயுக்களைக் 

கொண்டி 
ருக்கும் கலவைகளின் பண்பை டால்டனின் பகுதி அழுத்த 
விதி விளக்குகிறது ஒரு கலவையிலுள்ள வாயுவின் பகுதி 
அழுத்தம் என்பது , அதே வெப்ப நிலையில் அவ் வாயு மட்டும் 
கொள்கலனை அடைத்துக் கொண்டிருந்தால் அது ஏற்படுத்தும் 
அழுத்தமாகும் . அதாவது இவ்வாயு , கலவை அடைத்துக் 
கொள்ளும் அதே கன அளவை , அதே வெப்ப நிலையில் பெற்றி 
ருந்தால் , அது ஏற்படுத்தும் அழுத்தம் பகுதி அழுத்தமாகும் . 
டால்டனின் பகுதி அழுத்த விதியைக் கீழ்க்கண்டவாறு 
கூறலாம் : 

வாயுக்கள் கலந்த ஒரு வாயுக் கலவையின் மொத்த அழுத்தம் கலவையில் 
உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் ( partial pressures ) கூட்டுத் 
தொகைக்குச் சமமாகும் . 

ஒரு வாயுக் கலவையின் மொத்த அழுத்தம் P ஆகவும் 
அதிலுள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தங்கள் P ,, P, என்றும் 
இருந்தால் , இவ் விதியின் படி 

P , + P. + ....... 


P = 


142 


புகுமுக வேதியியல் 


இச் சமன்பாட்டிலிருந்து ஓர் 

உண்மை வெளியாகிறது . 
வாயுக்கலவையிலுள்ள வாயுக்கள் ஒன்றோடொன்று வினைப் 
படா திருந்தால் , ஒவ்வொரு வாயுவின் அழுத்தமும் , மற்ற 
வாயுவினால் பாதிக்கப்படுவதில்லை . 


டால்டனின் பகுதி அழுத்த விதியைப் பின் வரும் எடுத்துக் 
காட்டால் விளக்கலாம் . ஒரே கன அளவுள்ள மூன்று 
குடுவைகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . இவற்றில் முதல் 
இரண்டு குடுவைகளில் முறையே ஹைட்ரஜன் வாயுவும் , 
ஆக்சிஜன் , ஒரே வெப்ப நிலையில் நிரப்பப்படுகின்றன . 
மூன்றாவது குடுவையில் அதே அளவுள்ள ஹைட்ரஜன் ஆக்சி 
ஜன் இரண்டும் கலந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 

சான் 
றாக ஹைட்ரஜனின் அழுத்தம் 5. செமீ ஆகவும் , ஆக்சி 
ஜனின் தனியான அழுத்தம் 10 செமீ ஆகவும் இருந்தால் , 
மூன்றாவது குடுவையிலுள்ள வாயுக்கலவையின் 

மொத்த 
அழுத்தம் 15 செமீ ஆக 

இம் மொத்த அழுத் 
தம் , ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் ஆகிய வாயுக்களின் பகுதி 
அழுத்தங்களின் கூட்டுத் தொகைக்கு சமமாகிறது , 


உள்ளது . 


சோதனைச் சாலையில் நீரின் மேல் ஒரு வாயு சேகரிக்கப் 
பட்டால் , அவ்வாயு நீரின் ஆவியுடன் சேர்ந்து காணப்படு 
கிறது . இதனால் , கணக்கிடப்பட்ட வாயுவின் அழுத்தம் , 
உலர்ந்த வாயுவின் அழுத்தம் , நீரின் ஆவி அழுத்தம் ஆகிய 
இரண்டு அழுத்தங்களின் கூட்டுத்தொகையாகும் . சோதனைச் 
சாலையில் சேகரிக்கப்பட்ட வாயுவின் அழுத்தம் P ஆக . 
இருந்தால் , P = P : +9 . இங்கு P , 

உலர்ந்த 
வாயுவின் அழுத்தத்தையும் , P நீரின் ஆவியழுத்தத்தையும் 
( aqueous tension ) குறிக்கிறது . எனவே , உலர்ந்த வாயுவின் 
அழுத்தம் P = P - p • ஆகும் . 


என்பது 


வாயுக்களின் இயக்கப் பண்புக் கொள்கை ( Kinetic Theory of gases ) 

இது வரையில் பார்த்த வாயு சம்பந்தமான விதிகள் 
எல்லாம் சோதனைகளின் அடிப்படையில் வாயுக்களின் பண்பு 
களை விளக்கு வனவாக அமைந்துள்ளன . ஆனால் , வாயுக் 
களின் இயக்கப் பண்புக் கொள்கை , 

கோட்பாடுகளை 
( postulates ) அடிப்படையாகக் 

கொண்டு 

வாயுக்களின் 
தன்மைகளை விளக்குவதாக இருக்கிறது . பெர்னாவ் , கிளாசியஸ் , 
மேக்ஸ்வெல் , வாண்டர் வால் ஆகிய விஞ்ஞானிகள் வாயுக் 
களின் இயக்கப்பண்புக் கொள்கையை விரிவாக்கி அளித்துள் 
ளார்கள் . 


பல 


வாயுக்கள் 


143 


இயக்கப் பண்புக் கொள்கையின் முக்கியக் கோட்பாடுகள் 

( 1 ) எல்லா வாயுக்களும் மிக நுண்ணிய துகள்களான மூலக் 
* கூறுகளால் ஆனவை . 


( 2 ) ஒரே வாயுவின் எல்லா மூலக்கூறுகளும் ஒத்த நிறை 
ஒத்த பண்புடையன . 


( 3 ) வாயுவில் உள்ள மூலக்கூறுகள் எல்லாம் நிலையாக 
தில்லாமல் எல்லாத்திசைகளிலும் ஒழுங்கற்ற முறையில் இயங் 
குகின்றன (random motion ) . 


( 4 ) இயக்கத்தின் போது , மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று 
மோதிக் கொள்கின்றன ; ஆனால் மூலக்கூறுகள் நேர் கோட்டுப் 
பாதையில்தான் செல்கின்றன . 


( 5 ) மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் 
போலும் , கொள்கலத்தின் சுவர்களின் மீது மோதும் போதும் , 
அவற்றின் திசை மாறுகின்றது . மோதல்கள் மீள் தன்மை 
யுடன் ( elastic ccilisions ) நிகழ்கின்றன . இதனால் வாயுவின் 
சராசரி ஆற்றல் மாறாமல் நிலையாக இருக்கிறது .. 


( 6 ) பாத்திரத்தின் சுவர்களின் மீது வாயுவானது காட்டும் 
அழுத்தம் 
மோதுவதால் உண்டாவதேயாகும் . 


( 7 ) மூலக்க ஜகளுக்கிடையேயுள்ள மூலக்கூறு விசைகள் 
( inter inolecular forces ) மிகமிகக் குறைவா குறிப்பிடத்தக்க 
அளவு மூலக் கூறுகளுக்கிலை..யே கவர்ச்சி இல்ல . இதனால் 
மூலக்கூறுகள் கட்டுப்பாடின்றி இயங்க முடிகிறது . 


( 8 ) பாத்திரத்தின் கன அளவோடு ஒப்பிடும்போது , மூலக் 
கூறுகளின் பருமன் பறக்கணிக்கத்தக்கது எனக் கொள்ளலாம் . 
பாத்திரத்தின் முழுக் கொள்ளளவும் ( entrire space ) மூலக் 
கூறுகளின் இயக்கத்திற்குக் கிடைக்கின்றன எனவும் கருதலாம் . 


இயக்க 


( 9 ) வாயு மூலக்கூறுகள் தங்களின் இயக்கங்களினால் 

ஆற்றலைப் ( kinetic energy ) பெற்றுள்ளன . ஒரு 
குறிப்பிட்ட காலத்தில் எல்லா மூலக் கூறுகளும் சமமான இயக்க 
ஆற்றலைம் பெற்றிருக்கவில்லை . ஒரு மூலக்கூறின் சராசரி 
இயக்க ஆற்றல் ( average kinetic energy ) வாயுவின் தனி வெப்ப 
நிலையுடன் ( absolute temperature ) நேர்விகிதத் தொடர்பைப் 


144 


புகுமுக வேதியியல் 


பெற்றுள்ளது . வெப்ப நிலை உயரும்போது மூலக்கூறுகளின் 
சராசரி இயக்க ஆற்றலும் உயருகிறது . எனவே , 

ஒரு . 
குறிப்பிட்ட வெப்ப நிலையில் ஒரு மோல் அளவுள்ள எல்லா , 
வாயுக்களும் சமமான சராசரி இயக்க ஆற்றலைப் பெற்றிருக்க 
வேண்டும் . 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்கிக் கூறுக : 

( a ) பாயில் விதி ; ( b ) சார்லஸ் விதி ; ( c ) குறிக்கோள் 
நிலை வாயுச் சமன்பாடு ; ( d ) மோலார் வாயு மாறிலி . 


2 . 


கன 


ஒரு வாயுவின் அளவு எங்ஙனம் அழுத்தம் , 
வெப்ப நிலை ஆகியவற்றினால் பாதிக்கப்படுகிறது. 
என்பதை விளக்குக . 


3 . 


பாயில் விதி , சார்லஸ் விதி ஆகிய இரண்டையும் 
இணைத்து வாயுச் சமன்பாட்டை எவ்வாறு பெறுவாய் ? 


4 . 


யாது ? 


டால்டனின் பகுதி அழுத்த விதி என்பது 
எடுத்துக்காட்டுகளுடன் இதை விளக்குக . 


5 . 


வாயுக்களின் இயக்கப் பண்புக் கொள்கையின் கோட் 
பாடுகள் யாவை ? 


10. அவகாட்ரோ கருதுகோள் 


கன 


1 கன அளவு 

( Avogadro s Hypothesis ) 
டால்டனின் அணுக் கொள்கையின்படி அணுக்கள் சிறிய 
முழு எண்கள் விகிதத்தில் கூடுகின்றன . கே லூசாக்கின் கன 
அளவு விதி , 

, வினைபடும் வாயுக்களின் அளவுகளும் , 
விளைந்த வாயுக்களின் கன அளவுகளும் சிறிய முழு எண்கள் 
விகிதத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது . இவ் விரண்டு 
விதிகளிலிருந்தும் , வாயுக்களின் கன அளவுகளும் , அவை 
பெற்றிருக்கும் அணுக்களும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் 
என அறியப்பட்டது . இக் கருத்தைப் பயன் படுத்திப் பெர்சீ 
லியஸ் ( Berzelius ) என்பவர் ஒரு கருதுகோளை வெளியிட்டார் . 
இதற்குப் ‘ பெர்சீலியஸ் கருதுகோள் ( Berzelius hypothesis ) 
எனப் பெயர் . இதன் படி 

ஒரே வெப்ப அழுத்த நிலைகளில் சமகன அளவுள்ள எல்லா வாயுக்களும் 
சம எண்ணிக்கையுள்ள அணுக்களைப் பெற்றிருக்கின்றன . 
க் கருதுகோளை 

கோளை ஹைட்ரஜன் , குளோரின் இரண்டும் 
வினை பட்டு ஹைட்ரஜன் குளோரைடு உண்டாகும் வினைக்குப் 
பயன்படுத்துவோம் . சோதனையின் மூலம் கண்டறிந்த அளவு 
களின் படி ஒரு கன அளவு ஹைட்ரஜனும் , ஒரு கன அளவு 
குளோரினும் இணைந்து இரண்டு கன அளவுகள் ஹைட்ரஜன் 
ளோரைடு 

உண்டாகிறது என்று அறியப்பட்டது . இவ் 
வெல்லாக் கனஅளவுகளும் ஒரே வெப்ப , அழுத்த நிலைகளில் 
அளவிடப்படுகின்றன . 
ஹைட்ரஜன் + குளோரின் 

} { 

ஹைட்ரஜன் குளோரைடு 
1 கன அளவு 

2 கன அளவுகள் 


146 


புகுமுக வேதியியல் 


இங்கு வினைபடும் வாயுக்களின் கன அளவுகளுக்கும் , 
விளைந்த வாயுவான ஹைட்ரஜன் குளோரைடின் கன அளவுக்கு 
முள்ள விகிதம் 1 : 1 : 2 ஆகும் . இம் முடிவு கே லூசாக்கின் 
விதியை ஒத்திருக்கிறது . ஒவ்வொரு வாயுவின் 

ஒரு கன 
அளவும் அணுக்களைப் 

பெற்றிருக்கின்றன 

எனக் 
கொள்வோம் . 


n 


n ) 


எனவே , பெர்சீலியஸின் கருதுகோள்படி 1 

கன அளவு 
ஹைட்ரஜன் n அணுக்கள் ஹைட்ரஜனையும் , ஒரு கன அளவு 

அணுக்களையும் , இரண்டு கன் 
அளவுகள் ஹைட்ரஜன் ஆளே மாடு 211 கூட்டணுக்கள் ஹைட் 
குளோரை.ை..பாம் பெற்றிருக்க 

வேண்டும் எனத் 
தெரிகிறது . 


ஃ 12 அணுக்கள் ஹைட்ரஜன் - 12 அணுக்கள் குளோரின் ----- 

2n ட் ணுக்கார் ஹைட்ரஜன் குளோரைடு 
1 அணு ஹைட்ரஜன் -- 1 அணு குளோரின் ---- 

சட்டணுக்கள் கஹட்ரஜன் குளோரைடு 


இரண்டு கூட்டணுக்கள் ஹைட்ரஜா குளோரைடு ஓர் 
அணு ஹைட்ரஜன் - ஓர் அணு குளோர் * யேவற்றிலிருந்து 
பெறப்படுகின்றன . எனவே , 

ஹைட்ரஜன் 
குளோன ராடு , அணு வைாட்டரதன் , 1 று குளோரின் ஆகிய 
வற்றிலிருந்து கிடைக்கின்ற இய 6 - சடனின் அணுக் 
கொக்கு பானக உள்ளது . அணும் பொன்நோயின் படி 
அணுக்களை அதனினும் கட் பிளக்கமுடியாது . இதனால் 
பெர் சீலியஸ் கருதுகோள் பயனற்றதாயிற்று . 


கே லூசாக் விதியைத் திருப்திகரமாக விளக்கக் கூடிய 
தாகவும் . அதே சமயத்தில் டால்டன் கொள்கைக்கு முரண்படா 
மலும் அவகாட்ரோ என்ற இத்தாலிய விஞ்ஞானி 1811 ஆம் 
ஆண்டு ஒரு கருத்தை வெளியிட்டார் .. வர் கூட்டணு என்ற 
சொல்லுக்கு மூலக்கூறு ( molecule ) 

எனப் 

பெயரிட்டார் , 
இக் கருதுகோளுக்கு அவகாட்ரோ கருதுகோள் ( Avogadro 
hypothesis ) என்று பெயர் . இதைக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 

- “ ஒரே வெப்ப அழுத்த நிலையில் சம கன அளவுள்ள வாயுக்களில் உள்ள 
மூலக்கூறுகள் சம எண்ணிக்கையில் இருக்கும் . 

எடுத்துக்காட்டாக சம கன அளவுள்ள நான்கு குடுவை 
களில் முறையே ஒரே வெப்ப , அழுத்த நிலைகளில் இருக்கும் 
ஆக்சிஜன் , ஹைட்ரஜன் , கார்பன் டை ஆக்சைடு , அம்மோனியா 


அவகாட்ரோ கருதுகோள் 


147 


ஆகிய வாயுக்களை முழுவதும் நிரப்புவதாகக் கொள்வோம் . இந் 
நிலையில் இந்த நான்கு வாயுக்களும் சம எண்ணிக்கையுள்ள 
மூலக்கூறுகளைப் பெற்றிருப்பது தெரிகிறது . இதே போல , 
1 c.c. கார்பன் டை ஆக்சைடு , 1 c . c , ஹைட்ரஜன் ஆகிய 

வாயுக்களும் ஒரே வெப்ப அழுத்த நிலையில் 
எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கின்றன . 


அவகாட்ரோ கருதுகோளின் பயன்கள் 

இக் கருதுகோளின் உதவியால் L விதிகளை நிரூபிக்கவும் , 
பல சூத்திரங்களைப் பெறவும் முடிகிறது . 


( 1 ) கே லூசாக்கின் கன Start விநியை விளக்கியது : கே லூசாக்கின் 
விதி வினை படும் வாயுக்களின் கன அளவுகளும் , 

விளைந்த 
வாயுக்களின் கன அளவுகளும் ஓர் எளிய விகிதத்தில் உள்ளன 
என்று கூறுகிறது . அவகாட்ரோ கருதுகோள் 

வினைபடும் 
வாயுக்களின் 

அளவு டன் 

எண்ணிக்கையும் , 
அவற்றிலுள்ள மூலக்கூறுகளின் பண்ணிக்கையும் தொடர்பு 
கொண்டிருப்பதைக் காட்டுகிறது . 

சான்றாக 

ஹைட்ரஜன் 
மற்றும் குளோரின் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு 
உண்டாகும் வினையைக் கவனிப்போம் . 


கன 


கே லூசாக்கின் விதிப்படி : 
ஒரு கன அளவு ஹைட்ரஜன் + ஒரு கன அளவு குளோரின் - + 

2. கன அளவுகள் ஹைட்ரஜன் 

குளோரைடு 
ஒவ்வொரு கன அளவிலும் 10 மூலக்கூறுகள் இருப்பதாகக் 
கொள்வோம் . 


10 மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் +10 மூலக்கூறுகள் குளோரின்- 

20 மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் 

குளோரைடு . 
( 10 பொதுவாயிருப்பதால் அதை நீக்கிவிடலாம் ) 
1 ஹைட்ரஜன் 1 குளோரின் 2 ஹைட்ரஜன்குளோரைடு 
மூலக்கூறு 

+ 

மூலக்கூறு மூலக்கூறுகள் 


வாயுக்கள் பங்குபெறும் வினைகளில் ஒரு மூலக்கூறு ஒரு கன 
அளவைக் குறிக்கிறது . எனவே , கே லூசாக்கின் விதிப்படி . 
கிடைக்கும் 1 : 1 : 2 என்ற கன அளவு விகிதம் அவகாட்ரோ 
கருதுகோளைப் பயன் படுத்தியும் பெறப்படுகிறது . இதனால் 
கே லூசாக்கின் கன அளவு விதி நன்கு விளக்கப்படுகிறது . 


143 

புகுமுக வேதியியல் 
( 2 ) தனிம வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை 

நிர்ணயித்தல் : 
மேற்கூறிய சமன்பாட்டிலிருந்து அறியப்படுவது 
ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் + ஒரு மூலக்கூறு குளோரின்- + 

2 ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறுகள் 


ஹைட்ரஜன் குளோரைடு , ஹைட்ரஜன் , குளோரின்- ஆகிய 
இரு தனிமங்களால் மட்டும் ஆனது . ஒவ்வொரு ஹைட்ரஜன் 
ளோரைடு மூலக்கூறும் குறைந்த அளவு 

அணு 
ஹைட்ரஜன் , ஒரு குளோரின் இவற்றைப் பெற்றிருக்க 
வேண்டும் . அதாவது , இரண்டு ஹைட்ரஜன் குளோரைடு 
மூலக்கூறுகள் இரண்டு அணுக்கள் ஹைட்ரஜனையும் , இரண்டு 
அணுக்கள் குளோரினையும் கொண்டிருக்க வேண்டும் . இவ்விரு 
ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனிலிருந்து 
வந்ததாகும் . இதே முறையில் இரண்டு அணுக்கள் குளோரி 
ஒரு குளோரின் 

மூலக்கூறிலிருந்து கிடைத்ததாகும் . 
இதனால் ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்களும் , ஒரு மூலக்கூறு குளோரினில் இரண்டு குளோரின் 
அணுக்களும் உள்ளன என்று தெரிகிறது . எனவே , ஹைட்ரஜன் , 
குளோரின் ஆகிய தனிம வாயுக்களின் அணுக்கட்டு எண் 
இரண்டு என்று . நிரூபிக்கப்படுகிறது . த முறையில் 
ஆக்சிஜன் , நைட்ரஜன் போன்ற வாயுக்களின் அணுக்கட்டு 
எண்ணும் இரண்டு எனக் காட்டப்படுகிறது . 


னும் 


( 3 ) ஆவி அடர்த்திக்கும் , மூலக்கூறு எடைக்கும் இடையே 
-யுள்ள தொடர்பை விளக்குகிறது . 


ஒரு பொருளின் மூலக்கூறு எடை கீழ்க்கண்டவாறு வரை 
யறுக்கப்படுகிறது : 
மூலக்கூறு எடை 
ஒரு பொருளின் ஒரு மூலக்கூறினுடைய எடை 

ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 


ஆவி அடர்த்தி ( Vapour density ) 

ஒரே வெப்ப நிலை அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு வாயுப் 
பொருளின் எடைக்கும் , அதே கன அளவு ஹைட்ரஜன் வாயுவின் எடைக்கும் 

டையேயுள்ள விகிதத்தைக் குறிக்கும் எண் ஆவி அடர்த்தி என்பதாகும் . ஆவி 
அடர்த்தியும் , ஓப்பு அடர்த்தியும் ஒன்றுதான் . 


அவகாட்ரோ கருதுகோள் 


149 


ஆவி அடர்த்தி 

குறிப்பிட்ட கன அளவு வாயுவின் எடை 
அதே கன அளவு ஹைட்ரஜன் வாயுவின் எடை 
( ஒரே வெப்ப நிலை அழுத்தத்தில் ) 

அல்லது 
ஆவி அடர்த்தி 

1 லிட்டர் வாயுவின் எடை 
1 லிட்டர் ஹைட்ரஜனின் எடை 
( ஒரே வெப்ப நிலை அழுத்தத்தில் ) 


ஒரு லிட்டர் வாயு n மூலக்கூறுகளைப் பெற்றிருப்பதாகக் 
கொள்வோம் . அவாகாட்ரோ கொள்கைப்படி , 
ஆவி அடர்த்தி 

n வாயு மூலக்கூறுகளின் எடை 
n ஹைட்ரஜன் மூலக்கூறுகளின் எடை 
( n பொதுவாக இருப்பதால் அதை நீக்கிவிடலாம் ) 
வாயுவின் ஒரு மூலக்கூறின் எடை 
ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறின் எடை 


( ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்கள் உள்ளன . ) 

வாயுவின் ஒரு மூலக்கூறின் எடை 
2 ஹைட்ரஜன் அணுக்களின் எடை 


ஆவி அடர்த்தி 

வாயுவின் ஒரு மூலக்கூறின் எடை 
2X ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 


2 X ஆவி அடர்த்தி 

வாயுவின் ஒரு மூலக்கூறின் எடை 
ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 


2 X ஆவி அடர்த்தி = வாயுவின் மூலக்கூறு எடை . 
வாயுவின் மூலக்கூறு எடையில் பாதி ஆவி அடர்த்தியாகும் . 


கன 


( 4 ) திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22.4 லிட்டர் 
அளவைப் பெற்றிருக்கும் ஒரு வாயுவின் எடை அதன் கிராம் 
மூலக்கூறு எடையாகும் என்பதைக் காட்டுகிறது . அதாவது 


150 


புகுமுக வேதியியல் 


அவகாட்ரோ கருதுகோளைப் 

பயன்படுத்தி ஒரு 

வாயுவின் 
கிராம் மூலக்கூறு எடைக்கும் , கிராம் மூலக்கூறு கன அளவிற்கும் 
இடையேயுள்ள தொடர்பை அறியலாம் . 


மூலக்கூறு எடை என்பது வெறும் எண் . இந்த எண்ணை 
கிராமில் கூறினால் அது கிராம் மூலக்கூறு எடையாகும் . 

லிட்டர் வாயுவின் எடை 
ஆவி அடர்த்தி 
1 லிட்டர் ஹைட்ரஜனின் எடை 

( திட்ட 
வெப்ப நிலை அழுத்தத்தில் ) 


- 
- 


திட்ட வெப்ப நிலை அழுத்தம் ( normal temperature and pres 
sure ) என்பது. 0 ° C அல்லது 273 ° A வெப்ப நிலையையும் 
760 மி . மீ . அழுத்தத்தையும் குறிப்பதாகும் . இந்தத் திட்ட 
வெப்ப நிலை அழுத்தத்தில் ஒரு லிட்டர் ஹைட்ரஜன் வாயுவின் 
எடை 0.089 

கிராம் என அறியப்பட்டுள்ளது . இதை ஆவி 
அடர்த்தி காணும் சூத்திரத்தில் புகுத்தலாம் . 

1 லிட்டர் வாயுவின் எடை 
ஆவி அடர்த்தி 

( தி.வெ.அ.) 
0-089 
1 

லிட்டர் வாயுவின் எடை 
0.089 

( தி.வெ.அ.) 
11-2 லிட்டர் வாயுவின் எடை 

( தி.வெ.அ.) 
ஆவி அடர்த்தி 11-2 லிட்டர் வாயுவின் எடை 

( தி.வெ.அ.) 


ந e 


- 


ஆக்சிஜன் , நைட்ரஜன் , கார்பன் டை ஆக்சைடு போன்ற 
வாயு நிலையிலுள்ள பொருள் களின் ஆவி அடர்த்தியைக் 
கண்டறிய , தி.வெ.அ.- ல் 11-2 லிட்டர் உள்ள அவ்வாயுவின் 
எடை எவ்வளவு எனக் கணக்கிட வேண்டும் . வாயுவின் மூலக் 

எடை அதன் ஆவி அடர்த்தியைப்போல் இரு 
காகும் . 


கூறு 


மடங் 


மூலக்கூறு எடை 


- 
- 


2X ஆவி அடர்த்தி 
2011.2 லிட்டர் வாயுவின் எடை 

( தி.வெ.அ. ) 
22.4 லிட்டர் 

வாயுவின் எடை 

( தி.வெ.அ) 
22400 செ மீ வாயுவின் எடை 

( தி.வெ.அ. ) 


-- 


அவகாட்ரோ கருதுகோள் 


151 


எடையைக் 


எடையைக் கிராமில் குறிப்பதால் மூலக்கூறு 
கிராம் மூலக்கூறு எடை என் கிறோம் . 


கிராம் மூலக்கூறு எடை 


22400 


செமீ 3 வாயுவின் 
எடை தி . வெ . அ . 


ஒரு வாயு அல்லது ஆவியின் கிராம் மூலக்கூறு எடையைக் 
கணக்கிடுவதற்கு , தி.வெ அ . - ல் 22400 செமீ உள்ள 
அவ் வாயுவின் எடை எவ்வளவு என்று கணக்கிட வேண்டும் . 
அந்த எடையே அப்பொருளின் கிராம் மூலக்கூறு எடையாகும் . 
இந்த எடையை வெறும் எண்ணாகக் கூறினால் அதற்கு மூலக் 
கூறு எடை என்று பெயர் . 


திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் ஒரு கிராம் மூலக்கூறு 
வாயுவினுடைய கன அளவு 

21400 ெ ஆகும் . இஃது 
எல்லா வாயுப் பொருள்களுக்கும் பொருந்தும் விதியாகும் . 
இந்த நிலையான மாறாத கன அளவிற்கு கிராம் மூலக் கடறு கன 
அளவு என்று பெயர் . 


( 5 ) ஒரு வாயுவின் மூலக் கூறு 

வாய்பாட்டைக் கண்டறிதல் : 
கார்பன் டைஆக்சைடின் மூலக்கூறு வாய்பாட்டைக் கண் 

வேண்டும் எனக் கொள்வோம் , பரிசோதனையின் 
மூலம் , ஒரு சன அளவு கார் பயன் 

டை ஆக்சைடு ஒரு 
அளவு ஆக்சிஜனைப் பெற்றிருப்பது அறியப்படுகிறது . ஒரு 
கன அளவு கார்பன் டை -ஆக்சைடு மூலக்கூறுகளைப் 
பெற்றிருப்பதாகக் கொள்வோம் , அவகாட்ரோ 
கோளின் படி ஒரு கன அளவு ஆக்சிஜனும் * n மூலக்கூறுகளைப் 
பெற்றிருக்க வேண்டும் . அல்லது ஒரு மூலக்கூறு கார்பன் 
டை ஆக்சைடு ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனைக் கொண்டிருக்க 
வேண்டும் . ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனில் இரண்டு ஆக்சிஜன் 
அணுக்கள் உள்ளன . 

எனவே , கார்பன் டை ஆக்சைடின் 
வாய்பாடு C % O , என எழுதலாம் .. 


கார்பன் டை ஆக்சைடின் ஆவி அடர்த்தி = 22. அதன் 
மூலக்கூறு எடை = 44 (i.e. ) 12Xx - 2X 16 = 44 அல்லது x = 1 . 
கார்பன் டை ஆக்சைடின் ஒரு மூலக்கூறில் ஒரு கார்பன் அணு 
இருக்கிறது என அறியப்படுகிறது . 


எனவே , கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு வாய் 
பாடு = CO .. 


152 


புகுமுக வேதியியல் 


3 


3 


3 


கணக்கு 1 : 
திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 400 செமீ 

வாயுவின் 
எடை 20 கிராம் . அவ் வாயுவின் மூலக்கூறு எடையையும் , 
ஆவி அடர்த்தியையும் கணக்கிடுக . 
தி.வெ.அ ,-ல் 400 செமீ 

வாயுவின் எடை = 2.0 கிராம் . 
தி.வெ. அ . - ல் 22400 செமீ 
வாயுவின் எடை = கிராம் மூலக்கூறு எடை . 

2 X 22400 

112 கி 

400 
இவ் வாயுவின் மூலக்கூறு எடை = 112 
ஆவி அடர்த்தி 

மூலக்கூறு எடை 

2 
112 

56 

2 
இவ் வாயுவின் ஆவி அடர்த்தி = 56 


= 


L } 


ட } 


- 


3 


கணக்கு 2 : 

750 மிமீ அழுத்தத்தில் , 0 ° C வெப்ப நிலையில் 0-22 கிராம் 
கார்பன் டை ஆக்சைடின் கன அளவைக் கணக்கிடுக . 
தி.வெ.அ -ல் 44 கி கார்பன் டை 
ஆக்சைடின் கன அளவு 

22400 செமீ 
தி.வெ.அ. - ல் 0 22 கி கார்பன்டை 22400 

X 0.22 
ஆக்சைடின் கன அளவு 

44 
112 செமீ 

தி . வெ . அ .. 
வாயுவின் அழுத்தம் P , = 750 மிமீ 

760 மிமீ 
வாயுவின் கன அளவு V2 = ? 

V == 112 செமீ 
வாயுவின் வெப்ப நிலை T , 0 ° C = ( 273 + 0 ) T , 273 ° AL 

273 ° AL 
P , V , _PzV , 

P , V. 

1 , 760 X 112 273 
V2 X 

X 
TT 

T. P , 273 750 

= 11314 செமீ 3 
750 மிமீ அழுத்தத்தில் 0 ° C வெப்ப நிலையில் CO , - ன் 

கன அளவு = 113.4 செமீ 


P ) 


= 


அவகாட்ரோ எண் ( Avogadro s Number ) 
ஒரு பொருளின் கிராம் மூலக்கூறு 

எடையில் 

இருக்கும் 
மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது ஒரு கிராம் 


அவகாட்ரோ கருதுகோள் 


153 


அணு எடையில் இருக்கும் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை 
அல்லது ஒரு கிராம் அயனி எடையிலுள்ள 

மொத்த 

அயனி 
களின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண் ஆகும் . அதன் மதிப்பு 
6.023X10 :3 ஆகும் . இஃது ஒரு 

நிலையான , 

மாறாத மதிப் 
புடைய எண்ணாகும் . இவ்விதி திண்ம , திரவ , வாயு ஆகிய 
மூன்று நிலைகளுக்கும் பொருந்தக் கூடியதாகும் . 

சேர்ம 
மாயினும் , தனிமமாயினும் அதற்கு இக் கருத்து ஏற்புடைய 


தாகும் . 


கிராம் மூலக்கூறு மூலக்கூறுகள்எடையில் உள்ள 


பொருளின் தன்மை 


1 , பொட்டா 
சியம் 
குளோரைடு 


74.45 


74.45 கி 


6.023X1023 
மூலக்கூறுகள் திண்மம் 


2. நீர் 


18 


18 கி 


6.023X1023 
மூலக்கூறுகள் நீர்மம் 


3. நைட்ரஜன் 


28 


28 கி 


6023X1023 
மூலக்கூறுகள் வாயு 


அவகாட்ரோ எண் ஒரு மாறிலி என்பதைக் கீழ்க்கண்ட 
வாறு விளக்கலாம் : 


ஒரு தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் மூலக்கூறு எடை 
ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறின் எடை 

ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 
ஹைட்ரஜனின் மூலக்கூறு எடை 

ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் எடை 

ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 
ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனில் இரண்டு அணுக்கள் உள்ளன . 
ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை = 


1 . 


ஃ ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் எடை = 


- = 2 


154 


புகுமுக வேதியியல் 


ஆக்சிஜனின் மூலக்கூறு எடை 

ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனின் எடை 

ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடை 
ஒரு ஹைட்ரஜன் அணுவின் எடையை எனக் 

கொள் 
வோம் . கிராம் அணு 

* கிராம் . ஒரு மூலக்கூறு 
ஹைட்ரஜனின் எடை = 20 கி ஓர் ஆக்சிஜன் மூலக்கூறு 
ஒரு ஹைட்ரஜன் அணுவைக்காட்டிலும் 32 மடங்கு , 
கனமானது . 

அதனால் அதன் எடை == 32 x கி . 


எடை = 


ஹைட்ரஜனின் கிராம் மூலக்கூறு எடை = 2 கி . ஆக்சி 
ஜனின் கிராம் மூலக்கூறு எடை = 32 கி . 


1 


2 கி 
2 : கி 


== 


* 


ஃ ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனில் உள்ள ) 

மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 
ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனில் உள்ள ) 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 


32 கி 
320 கி 


-* 


ஒரு கிராம் மூலக்கூறு ஹைட்ரஜன் அல்லது ஒரு கிராம் 
மூலக்கூறு ஆக்சிஜன் அல்லது ஒரு கிராம் மூலக்கூறு மற்ற எந்த 

1 
வாயுவிலும் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 


இம் மாறாத மதிப்புக்கு அவகாட்ரோ எண் எனப் பெயர் . 

இதை , 
N என்றும் குறிப்பிடலாம் . 


அவகாட்ரோ எண்ணின் பயன்கள் 


அவகாட்ரோ எண்ணின் மதிப்பிலிருந்து ஒரு கிராம் மூலக் 
கூறு அல்லது ஓர் அணுவின் தனி ( absolute ) எடையைக் 
கணக்கிடலாம் . 
ஓர் ஆக்சிஜன் மூலக்கூறின் ) ஆக்சிஜனின் மூலக்கூறு எடை 
தனி எடை 

ஒரு கிராம் மூலக்கூறு ஆக்சி 
ஜனில் உள்ள மூலக்கூறுகளின் 

எண்ணிக்கை 
32 

5 • 3 X 10 -28 கி . 
6-023X108 
ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறின் 

ஹைட்ரஜனின் மூலக்கூறு எடை 
தனி எடை 

ஒரு கிராம் மூலக்கூறு ஹைட் 
ரஜனில் உள்ள மூலக்கூறு 

களின் எண்ணிக்கை 
2 

= 0-33X10-23 கி 
6 023X1028 


றின் } 


- 


அவகாட்ரோ கருதுகோள் 


155 


* 


- 


ஒருஹைட்ரஜன் 
அணுவின் தனி எடை 


25 ஹட்ரஜனின் 
அணு எடை 
ஒரு கிராம் அணு ஹைட்ரஜ 
ன்ல் உள 

அணுக்களின் 
எண்ணிக்கை 


1 
6.023x1028 


0 * 166x10-28 


1-66X10-24 கி . 


மோல் ( The Mole ) 

அவகாட்ரோ கருதுகோள் திண்ம , நீர்ம , வாயு நிலையிலுள்ள 
பொருள்களுக்குப் பெரிதும் பொருந்துகிறது . எனவே , 
எந்தச் சேர்மத்தின் ஒரு கிராம் மூலக்கூறு எடையிலும் ஒரே 
எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளும் , 

அணு எடை 
யுள்ள எல்லாத் தனிமத்திலும் சம எண்ணிக்கையுள்ள மூலக் 
கூறுகளும் , ஒரு கிராம் அயனி எடையுள்ள பொருளில் அதே 
எண்ணிக்கையுள்ள அயனிகளும் உள்ளன . இதையே அவ 
காட்ரோ எண் என்கிறோம் . 


ஒரு கிராம் 


. 


ஒரு கிராம் மூலக்கூறு எடையுள்ள பொருளை மோல் எனக் 
குறிப்பிடுகிறோம் . தற்காலக் கருத்துப்படி ஒரு கிராம் வாய்பாட்டு 
எ.ை.. ( one gram formula weiglit) யுள்ள பொருள் 

மோல் 
என வரையறுக்கப்பட்டுள்ளது . இவ்வாய்பாடு ஓர் 
அணு 
அல்லது ஒரு மூலக்கூறு அல்லது ஓர் அயனியைக் காட்டு 
வதாக அமையலாம் . எனவே , ஒரு மோல் ஆக்சிஜன் அணுவின் 
எடை 15 கிராம் எனவும் , ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக்கூறின் 
எடை 32 கிராம் எனவும் , ஒரு மோல் நைட்ரேட் ( NO ;-) 
அயனிகளின் எடை 

62 

கிராம் எனவும் அறியப்படுகிறது . 
ஒரு மோல் என்பது ஓர் அவகாட்ரோ எண்ணைக் ( 6-023X 1023 ) 
குறிக்கிறது . பொருள் மூலக்கூறு அல்லது அணு அல்லது 
அயனியாக இருந்தாலும் மோல் என்பது இவற்றின் ஒரு 
கிராம் எடையைக் காட்டப் பொதுவாக உள்ளது . எனவே , 
ஒரு மோல் ஆக்சிஜன் அணுக்கள் 

1 கிராம் அணு எடை 

6.02X10 * அணுக்கள் 
ஒரு மோல் ஆக்சிஜன் மூலக் கூறுகள் 1 கிராம் மூலக்கூறு 


ப 
- 


- 


எடை 


6.02X1023 

மூலக்கூறுகள் 


22. 


ஒரு மோல் சோடியம் குளோரைடு = 23 + 35 • 5 = 58-5 . இம் 
மதிப்பு சோடியம் குளோரைடின் கிராம் மூலக்கூறு எடையைக் 


156 


புகுமுக வேதியியல் 


குறிக்கிறது . திண்ம சோடியம் குளோரைடில் மூலக்கூறுகள் " 
அப்படியே இருப்பதில்லையாதலால் , மூலக்கூறு எடை என்ப 
தற்குப் பதிலாகக் கிராம் வா ய்பாட்டு 

எடுத்துக் 
கொள்ளலாம் . 

மோல்களின் எண்ணிக்கை - எடை வாய்பாட்டு எடை . 


எடையை 


கணக்கு 1 : 

ஒரு கிராம் ஆக்சிஜனில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. 
யைக் கணக்கிடுக . ( 0 = 16 ) 
16 கிராம் ஆக்சிஜனில் உள்ள அணுக்கள் 6.02X1028 

1 கிராம் ஆக்சிஜனில் உள்ள 6.02X108 
அணுக்களின் எண்ணிக்கை 

16 
* 3.762X1001 


} 


- 
- 


கணக்கு 2 : 

கீழ்க்கண்டவற்றில் அதிக எண்ணிக்கையுள்ள அணுக்களை 
யுடைய மாதிரி ( sample ) யாது ? 

( a ) 21-00 கிராம் சல்ஃபர் , 
( b ) 0.5 கிராம் அணு சல்ஃபர் , 
( c) 3.45X10 அணுக்கள் சல்ஃபர் ( S 32 ) 


( a ) 21-00 கிராம் சல்ஃபரில் உள்ள 


அணுக்கள் 


21X 6.023X 1098 

32 
= 3-951X1023 


- 


( b ) 0.5 கிராம் அணு சல்ஃபரில் 

உள்ள அணுக்கள் 


0.5X6-02X 1028 

32 
= 9-408 x 1021 
= 0.09408X 1001 


( c ) 3.45 X 103 அணுக்கள் சல்ஃபர் 
இம் மூன்று மாதிரிகளிலும் அதிக 

அதிக எண்ணிக்கையுள்ள 
அணுக்களைப் பெற்றிருப்பது 21-00 கிராம் சல்ஃபராகும் . 


கணக்கு 3 : 

( i ) 0.5 மோல் P.O , -ல் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக் 
கையைக் கணக்கிடுக . 

1 மோல் P.O , .- ல் உள்ள மூலக்கூறுகள் = 6.02X1028 
0.5 மோல் P , O , - ல் உள்ள மூலக்கூறுகள் = 6.02X10 * / 2 

= 3 : 01X10 * 


அவகாட்ரோ கருதுகோள் 


157 


( ii ) 0-5 கிராம் P , 010- ல் எத்தனை மூலக்கூறுகள் உள்ளன ? 
( P = 31 ; 0 = 16 ) 
284 கிராம் P.O , - ல் உள்ள மூலக்கூறுகள் 6.02X1623 
0.5 கிராம் P , 0 , ல் உள்ள 

6-02X 103 

X0.5 
மூலக்கூறுகள் 

284 
= 1060x1021 


( iii ) 05 மோல் P , 010- ல் உள்ள பாஸ்பரஸ் அணுக்களின் 
எண்ணிக்கையைக் கணக்கிடுக . 


மேலே ( 11 ) -ல் கண்டபடி , 
05 மோல் P , O , உள்ள மூலக்கூறுகள் 3. 01X108 

ஆனால் , 1 மூலக்கூறு P , 0,0- ல் உள்ள பாஸ்பரஸ் அணுக் 
கள் = 4 . 


பாஸ்பரஸ் 


அணுக்கள் 


ஃ . 0.5 மோல் P , 010- ல் உள்ள 
= 301X103X4 = 1 • 204X10: 4 


(iv ) 0.5 மோல் P , 04- ல் உள்ள ஆக்சிஜனின் எடையைக் 
கணக்கிடுக . 

1 மோல் P.O ,.- ல் உள்ள ஆக்சிஜனின் எடை = 160 கி . 
05 மோல் P , 010- ல் உள்ள ஆக்சிஜனின் எடை = 80 கி . 


- 


சமன்பாடுகளில் கன அளவைக் கணக்கிடுதல் : 


கணக்கு 4 : 

18 ° C வெப்ப நிலையிலும் , 750 மிமீ அழுத்தத்திலும் , 10 கிராம் 
பொட்டாசியம் குளோரேட்டைச் சூடுபடுத்திப் பெறப்படும் 
ஆக்சிஜனின் கன அளவைக் கணக்கிடுசு . ( K = 39 , Cl = 35.5 , 
0 = 16 ) 


( i ) ஆக்சிஜனின் எடையைக் காணுதல் 

KCIO .--- 2KCl + 30 , 
2 ( 59 + 35 5 + 48 ) 96 


= 96 கி 


245 கி பொட்டாசியம் குளோரேட்டுச் சிதைந்து ) 

து } 


10 கி பொட்டாசியம் குளோரேட்டிலிருந்து 
கிடைக்கும் ஆக்சிஜனின் எடை 


= 


96 

X 10 
245 
3.92 கி 


158 


புகுமுக வேதியியல் 


( ii ) தி.வெ. அ .- ல் கன அளவைக் கணக்கிடுதல் 
ஆக்சிஜனின் மூலக்கூறு எடை 

32 
தி.வெ. அ . - ல் 32 கி ஆக்சிஜனின் கலா அளவு = 22400 செமீ 

2 ! 400 
3-92 கி ஆக்சிஜனின் கன அளவு = X 3-92 

32 
- 2745 செமீ 


P.V. 


ON 


- 
- 


P. 
V. 


-கா 


( iii ) கொடுக்கப்பட்டிருக்கும் வெப்ப அழுத்த நிலைகளில் 
கன அளவைக் கணக்கிடுதல் : 

P , V1 
T. 

T 
P .. 750 

750 
V. 2745 

? 
T. = 213 

T. ( 273 + 18 ) ° AT = 291 ° A 
760x2745 750 X V. 
273 

291 
760 X 2745 211 
V , 

X 
273 

750 
= 296.3 செமீ 


- 
- 


0 


துடன் 


கன 


கணக்கு 5 : 

27 ° C வெப்ப நிலையிலும் , 760 மிமீ அழுத்தத்திலும் , 0 6 கி . 
மக்னீசியத்தை அதிக அளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
சூடுபடுத்தினால் கிடைக்கும் 

ஹைட்ரஜனின் 
அளவைக் கணக்கிடுக ( Mg == 24 ) . 

Mg + 2HCl --- Mg al + H , 
24 கி 

2 கி , அல்லது 22-4 லிட்டர் 

தி.வெ.அ -ல் 
தி.வெ.அ. - ல் 24 கிராம் மக்னீ 

22,400 செமீ 3 
சியத்திலிருந்து கிடைக்கும் 
ஹைட்ரஜனின் கன அளவு 

அல்லது 22-4 லிட்டர் 
தி வெ.அ.- ல் 0.6 கிராம் மக்னீசி 
யத்திலிருந்து கிடைக்கும் H , 

== 22 4 X 06/24 

= 0.56 லிட்டர் 
27 ° C வெப்ப நிலையிலும் 760 மிமீ அழுத்தத்திலும் கிடைக்கும் 

P , V 
H.- ன் கன அளவு = 

T 
P. * 760 

P , = 760 
V. 0.56 

V. ? 


} 


P.V. 


* 


-- 


T. 


3 


- 


அவகாட்ரோ கருதுகோள் 


159 


T. 273 ° 
760 x 0.56 

273 
760X0.56 

273 


T1 = ( 273 + 27 ) ° A = 300 ° A 
760 X V , 

300 
300 

0.6154 லிட்டர் . 


X 760 


- 


- 


கணக்கு 6 : 

தி.வெ.அ. - ல் 11-2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடில் உள் 
கார்பனின் எடையைக் கண்டுபிடி . 
கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு எடை ( CO , ) 

= ( 12 + 2X16 ) 
தி.வெ.அ.- ல் 22-4 லிட்டர் கார்பன் டை 

ஆக்சைடின் எடை == 44 
தி.வெ.அ. - ல் 11-2 லிட்டர் கார்பன் டை 

44X11-2 
ஆக்சைடின் எடை = 

22.4 

= 22 கி . 
- 44 கி . கார்பன் டை ஆக்சைடில் உள்ள 

கார்பனின் எடை = 12 கி . 
22 கி . கார்பன் டை ஆக்சைடில் உள்ள 

12X22 
கார்பனின் எடை 

44 


- 


- 


ஃ . 11-2 லிட்டர் கார்பன் டை 
ஆக்சைடில் உள்ள கார் பனின் எடை 


} 


- 6 கி . 


கணக்கு : 7 : 

கீழ்க்கண்டவற்றில் அதிக கனமானது யாது ? 

( i ) 1 கிராம் அணு சில்வர் ; ( ii } 50 மோல்கள் ரைட்ரஜன் ; 
( iii ) 3 மோல்கள் ஆக்சிஜன் ; ( iv) 5 மோல்கள் அம்மோனியா ; 
( v ) 8 கிராம் அணு கார்பன் . 
1 கிராம் அணு சில்வர் 

108 கி . 
50 மோல்கள் ஹைட்ரஜன் = ( 50x2 ) 

100 கி . 
3 மோல்கள் ஆக்சிஜன் = { 3X3 :) 96 கி . 
5. மோல்கள் அம்மோனியா = ( 5X17 ) = 85 கி . 

8 கிராம் அணு கார்பன் = { 8X12 ) 96 கி . 
ஃ 1 கிராம் அணு சில்வர் தான் அதிக எடையுள்ளது , 


- 


160 


புகுமுக வேதியியல் 


கணக்கு 8 ; 

27 ° C வெப்ப நிலையிலும் , 740 மிமீ 
220 செமீ - ல் உள்ள நைட்ரஜனின் 
கணக்கிடுக . 


அழுத்தத்திலும் 
மூலக்கூறுகளைக் 


P.V. 


1 


V. 


3 


T 


PV , 
T. T 
P. = 760 மிமீ 

P , | 740 மிமீ 
? 

= 220 செமீ 
T 273 ° A 

( 273 +27 ) ° A = 300 ° A - 
760XV . 740X 220 
273 

300 
740X220 273 
V. 

X 

194-9 செமீ 
300 

760 
தி.வெ.அ.- ல் வாயுவின் கன அளவு 194-9 செமீ 
தி.வெ.அ. - ல் 22400 செமீ நைட் 
ரஜனில் உள்ள மூலக்கூறுகள் 

6.02X103 


S 


- 


3 


தி.வெ.அ. - ல் 194-9செமீ நைட் 
ரஜனில் உள்ள மூலக்கூறுகளின் 

எண்ணிக்கை 


6-02X1013 

x 1949 
22,400 
5.240X 1021 


மூலக்கூறு எடையைக் கணக்கிடுதல் 

எளிதில் ஆவியாகும் நீர்மங்களான பென்சீன் , ஈத்தர் 
ஆகியவற்றின் மூலக்கூறெடையைக் கண்டு பிடிக்க விக்டர் 
மேயர் முறை பெரிதும் பயன் படுகிறது . 


விக்டர் மேயர் முறை ( Victor Meyer s Method ) 

தத்துவம் : திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22400 செமீ வாயு 
வின் எடையே அவ் வாயுவின் கிராம் மூலக்கூறு எடையாகும் . 
இக் கருத்தை அடிப்படையாகக் கொண்டு தான் விக்டர் மேயர் 
முறையில் மூலக்கூறு எடை நிர்ணயிக்கப்படுகிறது . - எளிதில் 
ஆவியாகக் 

கூடிய 

பொருள்களான குளோரோஃபாம் , 
பென்சீன் ஈத்தர் போன்றவற்றிற்குத் தான் இம் - முறை 
யால் மூலக்கூறு எடையைக் கண்டு பிடிக்க இயலும் . 

இம் முறையில் எளிதில் ஆவியாகும் திரவத்தின் ஒரு குறிப் 
பிட்ட எடை ஆவியாக்கப்படுகிறது . வெளிவரும் ஆவி அதன் 


அவகாட்ரோ கருதுகோள் 


161 


சம கன அளவுள்ள காற்றை இடப்பெயர்ச்சி 

செய்கிறது . 
இவ்வாறு வெளியேற்றப்படும் காற்று நீரின் மீது சேகரிக்கப் 
பட்டு , அதன் கன அளவு கணக்கிடப்படுகிறது . அறையின் 
அழுத்தம் , வெப்ப நிலைகளில் கணக்கிடப்பட்ட கன அளவு 
திட்டவெப்ப அழுத்த நிலைக்கு மாற்றப்படுகிறது . இதிலிருந்து 
தி.வெ.அ - ல் 22400 செமீ 

ஆவியின் 

கண்ட 
றியப்படுகிறது . இந்த எடையே திரவத்தின் மூலக்கூறு எடை 
யாகும் . 


8 


எடை 


C 


படம் 41 . 


விக்டர் மேயர் உபகரணம் 


சோதனை ( செய்முறை ) 

இம் முறையில் பயன்படும் கருவிக்கு விக்டர் மேயர் 
உபகரணம் எனப் பெயர் . இதில் நீண்ட குடுவை 

போன்ற 
அடிப்பாகத்தை ( A ) 

( A ) உடைய குழாய் ஒன்று 
கண்ணாடிக்குப்பி விழுந்தால் அடிப்பாகம் உடையாமல் இருக்க 
அடிப்பாகத்தில் 

கல்நார் சிறிதளவு வைக்கப்பட்டுள்ளது . 
6 


உள்ளது . 


நன்கு 


கிழே 


குழாய் 


| 


குமிழிகள் வருவது நின்றவுடன் அளவு கோடிட்ட குழாயின் 
162 

புகுமுக வேதியியல் 
இக்குழாய் மேல் பாகத்தில் காற்றுப் புகாமல் 
மூடியால் மூடப்பட்டுள்ளது . மேல்பாகத்திற்குச் சிறிது 
ஒரு போக்குக் 

( C ) உள்ளது . இதன் முனை ஒரு 
தாட்டியிலுள்ள நீரில் அமிழ்த்தப்பட்டுள்ளது . ( A ) குழாய் 
வெளிக்கலம் ( B ) ஒன் றில் வைக்கப்பட்டுள்ளது எந்தப் 
பொருளின் மூலக்கூறு எடையைக் கண்டுபிடிக்க வேண்டுமோ 
அதன் கொதி நிலையை விட - 25 - 30 ° C அதிகமாகக் 
கொதி நிலையைக் கொண்ட 

ஒரு திரவம் 

வெளிக்கலத்தில் 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 

இப்போது வெளிக்கலத்திலுள்ள திரவத்தைக் கொதிக்க 
வைக்க வேண்டும் . குழாய் ( ( A ) - ல் உள்ள 

காற்று விரி 
வடைந்து நீரின் வழியாகக் குமிழிகளாக வெளியேறுகிறது . 
காற்றுக் குமிழிகள் வருவது நின்றவுடன் குழாயின் வெப்ப நிலை 
நிலையாக உள்ளது என்று கொள்ளலாம் . ஆகையால் , காற்று 
மேலும் விரிவடைவதில்லை . இதனால் குழாயில் வெற்றிடம் : 
ஏற்பட்டுள்ளது என்று தவறாக எண்ணுதல் ஆகாது . 

ஓர் அளவு கோடிட்ட ஒரு முனையில் மூடிய குழாய் ( D ). 
முழுவதும் நீரை நிரப்பிப் போக்குக் குழாயின் முனைமேல் 
உள்ள துளை மேடை மீது அதைத் தலைகீழாக வைக்க. 
வேண்டும் . மூலக்கூறு எடை காணவேண்டிய பொருளை ஒரு 
குப்பியில் (capsule ) எடுத்துக் கொண்டு அதன் எடையைத் 
துல்லியமாகக் கணக்கிட வேண்டும் . பிறகு பொருள் உள்ள 
தப்பியைக் குழாயி ( A ) னுள் போட்டு மூடியை உடனே மூடி 
விட வேண்டும் . குப்பியிலிருக்கும் திரவம் இப்போது அதன் 
கொதி நிலையைக் காட்டிலும் 25 ° -- 30 ° G அதிக வெப்ப 
நிலையில் உள்ளது . அதனால் குப்பி உடனே திறந்து கொண்டு 
அதிலுள்ள திரவம் ஆவியாகிறது . இவ்வாறு வெளிவரும் ஆவி 
அதன் சம கன அளவுள்ள காற்றை இடப்பெயர்ச்சி செய் 
கிறது . வெளியேற்றப்பட்ட காற்று அளவு கோடிட்ட 
குழாயில் ( D ) நீரின் மேல் 

சேகரிக்கப்படுகிறது . காற்றுக் 


திறந்த முனை யை மூடிக்கொண்டு வெளியே எடுத்து , அதை 
மற்றோர் உயரமான நீர்த் தொட்டியினுள் வைக்க வேண்டும் . 
குழாயை மேலும் கீழும் அசைத்துக் குழாயிலுள்ள நீர் மட்டத் 

. 
தைத் தொட்டி நீர்மட்டத்தோடு சமமாக்க வேண்டும் . 
இப்போது குழாயினுள் உள்ள காற்று , நீராவி ஆகிய இரண் 
டினுடைய மொத்த அழுத்தம் வெளிக்காற்று அழுத்தத்திற்குக் 
சமம் என்று பொருள் . 


163 


அவகாட்ரோ கருதுகோள் 


கன 


வெளிக்காற்று அழுத்தத்தில் நீராவியின் அழுத்தத்தைக் 
கழித்துக் குழாயிலுள்ள காற்றின் அழுத்தத்தைப் பெறலாம் . 
அறை வெப்ப நிலையையும் , குழாயில் உள்ள காற்றின் 
அளவையும் குறித்து கொள்ள வேண்டும் . இந்தக் கன அளவைக் 
கொண்டு , திட்ட வெப்ப அழுத்த நிலையில் கன அளவைக் 
கணக்கிட வேண்டும் . இதிலிருந்து திட்ட வெப்ப அழுத்த 
நிலையில் 22400 செமீ கன அளவு உள்ள பொருளின் எடை 
யைக் கணக்கிட 

வேண்டும் . இந்த எடையே பொருளின் 
மூலக்கூறு எடையாகும் . 


1 


2 


3 


. 


1 


- 


கணக்கீடு : 

வெற்றுக் குப்பியின் எடை 
குப்பி + பொருளின் எடை 
எடுத்துக் கொண்ட பொருளின் எடை ( Wz - W , ) கி 
வெளியேற்றப்பட்ட காற்றின் கன அளவு = V1 செமீ 
அறையின் வெப்ப நிலை 

T ° C 
வெளிக்காற்றின் அழுத்தம் 

( 273 + I ) A 
T , C- ல் நீராவியின் அழுத்தம் 

P , மிமீ 
உலர்ந்த காற்றின் அழுத்தம் 

P மிமீ 

( P. - P ) மிமீ . 
தி.வெ.அ. - ல் ( 0 ° C- ல் , 760 மிமீ ) கன அளவு 

= V . ( Pi - p ) X VI 273 

x - 1 செமீ 

( 273 + T ) 760 
V. செமீ தி . வெ.அ .- ல் காற்றின் கன தி . வெ.அ.- ல் 
அளவு 

ஆவியின் கன 

அளவு . 
தி . வெ.அ. - ல் V . செமீ ஆவியின் எடை = ( W , - V , ) கி 
தி.வெ.அ.- ல் 22,400 செமீ 
ஆவியின் எடை 

) 

22400X ( W , - W. ) 
மூலக்கூறு எடை = 


- 


B 


- 


} 


க 


V. 


கணக்கு : 

விக்டர் மேயர் கருவியில் 0.056 கிராம் எளிதில் ஆவியா 
கத்தக்க ஒரு சேர்மத்தை ஆவியாக்கினால் , 27 ° C வெப்ப 
நிலையில் 746-7 மிமீ அழுத்தத்தில் 19.0 செமீ காற்று 
நீரின் மேல் சேகரிக்கப்பட்டது . இச் சேர்மத்தின் மூலக்கூறு 
எடையைக் கணக்கிடுக . ( 27 ° C வெப்ப நிலையில் நீராவியின் 
அழுத்தம் = 26 7 மிமீ ) . 


164 


புகுமுக வேதியியல் 


எடுத்துக் கொண்ட சேர்மத்தின் எடை = 0.056 கிராம் 
வெளியேற்றப்பட்ட காற்றின் கன அளவு V / 19 • 0 செமீ 

வெப்ப நிலை TIG = ( 273 + 27 ) 300 ° A 
ஈரக் காற்றின் அழுத்தம் 

= 746-7 மிமீ 
27 ° C வெப்ப நிலையில் நீராவியின் அழுத்தம் 26.7 மிமீ 

உலர்ந்த காற்றின் அழுத்தம் P. 720-0 மிமீ 
தி.வெ.அ.- ல் காற்றின் கன அளவு 
PV P.V. 720x19 760 XV. 
T T. 

300 

273 
P , P. 

T. 

720 x 19 273 
X 

X = 16.39 செமீ .. 
T 

300 760 
தி.வெ.அ. - ல் காற்றின் கன அளவு = 16.9 செமீ : 
[ 16-39 செமீ என்பது 0.056 கி உண்டாக்கிய 

ஆவியின் 
கன அளவிற்கு ( தி.வெ.அ.) சமமாகும் . ] 
தி.வெ.அ .- ல் 16.39 செமீ ஆவியின் எடை 0.056 கி 

0.056 X 22,4006 
தி.வெ.அ. - ல் 22400 செமீ ஆவியின் எடை - 

16.39 


- 


= 76-52 
சேர்மத்தின் மூலக்கூறு எடை = 76.52 


வினுக்கள் 


1. அவகாட்ரோ கருதுகோள் என்றால் என்ன ? அதைப் 

பயன்படுத்திக் கீழ்க்கண்டவற்றைக் கணக்கிடும் 
விதத்தை விளக்குக : ( i ) ஒரு வாயுவின் மூலக்கூறு , 
எடை ; ( ii ) ஒரு வாயுத் தனிமத்தின் அணுக்கட்டு 
எண் . 


2. கீழ்க்கண்டவற்றிற்கு வரைவிலக்கணம் கூறி விளக்குக : 

( i ) மூலக்கூறு எடை ; ( li ) ஆவி அடர்த்தி ; ( iii ) கிராம் 
மூலக்கூறு கன அளவு ; ( iv ) அவகாட்ரோ எண் . 


3. எளிதில் ஆவியாகும் ஒரு திரவத்தின் மூலக்கூறு 
எடையை விக்டர் மேயர் முறையால் எவ்வாறு நிர்ண 
ப்பது என்று விளக்குக . 


4. 34 கிராம் அம்மோனியா வாயுவில் உள்ள மூலக்கூறு 
களின் எண்ணிக்கையைக் கணக்கிடுக . 

( விடை : 

1.2046X 1041 


அவகாட்ரோ கருதுகோள் 


165 


5. 50 கிராம் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள பகுதித் 

தனிமங்களின் அணுக்களின் எண்ணிக்கையைக் கூறுக . 
( Ca = 40 ; C = 12 ; 0 = 16 ) . 
( விடை : Ca = 3 • 01X108; C = 3.01x108; 

0 = 9 • 03X10 ] 


3 


6. 27 ° C வெப்ப நிலையில் 750 மிமீ அழுத்தத்தில் 350 

செமீ கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் எத்தனை 
மூலக்கூறுகள் உள்ளன என்று கணக்கிடுக . 


(விடை : 8-479X 10 1 } 


7. கார்பன் மானாக்சைடின் மூலக்கூறு எடை 

28 . 
தி.வெ. அ . - ல் 320 செமீ வாயுவின் எடையைக் கண்டு 
பிடிக்கவும் . 

[ விடை : 0 • 4 கிராம் ) 


8. தி.வெ. அ - ல் 672 செ t தூய ஆக்சிஜனைக் கொடுப் 

பதற்கு எவ்வளவு கிராம் பொட்டாசியம் குளோரேட் 

டைச் சூடுபடுத்தவேண்டும் ? ( விடை : 2 • 451 ] 
9. 27 ° C வெப்ப நிலையிலும் , 750 மி.மீ. அழுத்தத்திலும் ஒரு 

கிராம் தூய கால்சியம் கார்பனேட்டைச் 
தினால் கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடின் 
அளவைக் கணக்கிடுக . [ Ca = 40 ; C = 12 ; 0 = 16 ] 


கன 


10. 20 ° C வெப்ப நிலையிலும் 740 மி.மீ. அழுத்தத்திலும் 0-1680 

கிராம் எடையுள்ள ஒரு பொருள் 49.4 செமீ காற்றை 
வெளியேற்றியது . பொருளின் ஆவி அடர்த்தியையும் , 
மூலக்கூறு எடையையும் கணக்கிடுக . ( 20 ° C- ல் நீராவி 
அழுத்தம் = 18 மிமீ ) ( ஆவி அடர்த்தி = 43-03 ; 
மூ.எ = 86.06 ) 


15 ° C வெப்ப நிலையில் 740 மிமீ . அழுத்தத்தில் 0 • 175 
கிராம் எடையுள்ள சேர்மம் 19 செமீ காற்றை விலக் 
கிற்று . காற்று நீரின் மீது சேகரிக்கப்பட்டது . சேர்மத் 
தின் மூலக்கூறு எடை என்ன ? ( 15 ° C- ல் நீராவி அழுத் 
தம் = 12 • / மிமீ . ) 

( விடை : 227-4 ) 


எடை 


12. கீழ்க்கண்டவற்றுள் அதிக 

உள்ளது யாது ? 
( i ) 50 கிராம் அயர்ன் ; ( ii ) 5 கிராம் அணு நைட்ரஜன் ; 


166 


புகுமுக வேதியியல் 


( iii ) 0.10 கிராம் அணு சில்வர் ; (iv ) 1X1023 அணுக் 
கள் கார்பன் ( N - 14 , C = 12 ) 

[விடை : 5 கிராம் அணு நைட்ரஜன் ] 


13. 10 கிராம் கால்சியத்திலுள்ள ( i) அணுக்கள் , ( ii ) கிராம் 

அணுக்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைகளைக் கணக் 
கிடுக . ( Ga = 40 ) 
[ விடை : ( i ) 1.505X105 அணுக்கள் ; ( ii ) 25 கிராம் 

அணுக்கள் 


11. சமான எடையும் , அணு எடையும் 


( Equivalent and Atomic Weights ) 


வேதிக் கூடுகையின் விதிகளில் ஒன்றான தலை கீழ் விகித 
04 ( The law of reciprocal proportions ) FLOTT 60T 

எடையின் 
கருத்துகளை விளக்கியது . 


தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட , நிலையான எடை விகிதத்தில் 
இணையும்போது சேர்மங்கள் உண்டாகின்றன . இவ்விகிதம் 
மாறாத இயல்புடையது . நீர் , அம்மோனியா , மற்றும் ஹைட் 
ரஜன் குளோரைடு உண்டாகும் விதத்தைக் கவனிப்போம் . 
1.008 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனுடன் 8 பங்கு எடையுள்ள 
ஆக்சிஜன் சேர்ந்து நீர் உண்டாகிறது . அம்மோனியாவில் 
4-66 கி நைட்ரஜன் , 1 008 கி ஹைட்ரஜனுடன் இணைந்துள்ளது . 
ஹைட்ரஜன் குளோரைடில் 1.008 கி . ஹைட்ரஜனுடன் கூடும் 
குளோரினின் எடை 35-46 கிராம் ஆகும் . இம் மூன்று சேர்மங் 
களிலும் , முறையே , 8 கிராம் ஆக்சிஜன் , 4-66 கி . நைட்ரஜன் , 
35-46 கி குளோரின் ஆகியவை மாறாத ஒரே எடையான 1 008 கி 
ஹைட்ரஜனுடன் இணைகின்றன . இதனால் இவை சமானமாகக் 
கருதப்படுகின்றன , 


நைட்ரஜன் } 

{ 


1.008 

8 

4.66 
ஹைட்ரஜன் 

35,46 

குளோரின் 
ஹைட்ரஜனின் 1.008 பங்கு எடையும் , கூடும் ஆக்சிஜனின் 
8 பங்கு எடை , நைட்ரஜனின் 4 66 பங்கு எடை , குளோரினின் 
35 46 பங்கு எடை ஆகியவை இவை ஒவ்வொன்றின் சமான 
எடைகளாகும் . 1-008 

1 • 008 பங்கு ஹைட்ரஜனின் எடை நியம 
அலகாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 


168 


புகுமுக வேதியியல் 


சில உலோகங்கள் ஹைட்ரஜனுடன் சேர்ந்து வினை பட்டு 
நிலையான சேர்மங்களைக் கொடுப்பதில்லை . ஆனால் நீர்த்த 
அமிலங்களிலிருந்து 

ஹைட்ரஜனை 

வெளியேற்றுகின்றன . 
எனவே , 1.008 பங்கு 

1 • 008 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனை விலக்கத் 
தேவையான உலோகத்தின் எடையே அதன் சமான எடை 
யாகும் . 12 கி . மக்னீசியம் அதிக அளவு நீர்த்த அமிலத்துடன் 
வினைபட்டு 1-008 பங்கு ஹைட்ரஜனை வெளிப்படுத்துகிறது . 
ஆதலால் , மக்னீசியத்தின் சமான எடை 12. இதே முறையில் 
சிங்க்கின் சமான எடை = 32-7 எனவும் அறியப்படுகிறது . 


பல 


சமான எடை 


உலோகங்கள் ஹைட்ரஜனுடன் சேருவதுமில்லை . 
அமிலங்களிலிருந்து அதனை வெளியேற்றுவதுமில்லை . ஆனால் 
அநேகமாக எல்லா உலோகங்களும் ஆக்சிஜனுடனும் , குளோ 
ரினுடனும் 

இணைகின்றன . ஆக்சிஜனின் 
8 எனவும் , குளோரினின் சமான எடை 35-46 எனவும் நமக்குத் 
தெரியும் . எனவே , ஹைட்ரஜனுடன் இணையாத அல்லது ஹைட் 
ரஜனை வெளியேற்றும் தன்மையற்ற உலோகங்களின் சமான 
எடை , 8 பங்கு ஆக்சிஜன் அல்லது 35 46 பங்கு குளோரின் 
ஆகியவற்றுடன் சேருவதற்கு அல்லது அவற்றை விலக்குவதற் 
குத் தேவையான எடையே ஆகும் . இவ்வகைகளில் 8 பங்கு 
ஆக்சிஜனும் , 33-46 பங்கு குளோரினும் நியம 

நியம் அலகுகளாக 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . 

இவற்றைத் தவிர , ஒரு தனிமத்தின் சமான எடை தெரிந்திருந்தால் , மற்ற 
தனிமங்களின் சமான எடைகளைக் கண்டுபிடிக்க , அத் தனிமத்தின் சமான 
எடையை அலகாகப் பயன்படுத்தலாம் . 


எனவே , ஒரு தனிமத்தின் சமான எடைக்குக் கீழ்க்கண்ட 
வாறு வரைவிலக்கணம் கூறலாம் : 

1.008 பங்கு எடை ஹைட்ரஜன் , 8 பங்கு எடை ஆக்சிஜன் , 
35.46 பங்கு எடை குளோரின் அல்லது ஒரு சமான எடை அள 
வுள்ள ஒரு தனிமம் ஆகியவற்றுடன் சேருவதற்கு அல்லது 
அவற்றை ஒரு சேர்மத்திலிருந்து வெளியேற்றுவதற்குத் தேவை 
யான ஒரு தனிமத்தின் எடையே அத் தனிமத்தின் சமான 
எடையாகும் . 


சமான எடை 


என்பது 


வெறும் எண்ணாகும் . அந்த 
எண்ணைக் கிராம் எடையில் குறிப்பிட்டால் அதற்குக் கிராம் 
சமான எடை என்று பெயர் . சான்றாக ஆக்சிஜனின் சமான 
கடை . ஆகையால் , அதன் கிராம் சமான எடை 8 கிராம் 
ஆகும் . 


சமான எடையும் , அணு எடையும் 


169 


சமான 


அணுக் 


ஒரு தனிமத்தின் அணு எடை , 

எடை , அதன் 
இணை திறன் ஆகிய மூன்றும் நெருங்கிய தொடர்பு கொண் 
* டிருக்கின்றன . X என்ற தனிமத்தின் இணைதிறன் n என்று 
கொள்வோமானால் , அதன் ஓர் அணு n ஹைட்ரஜன் 
களுடன் சேர்ந்து ஹைட்ரைடு சேர்மத்தைக் கொடுக்கும் . அச் 
சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு XHn என இருக்கும் . 

X + nH 

X Hn 
இத தனிமத்தின் அணு எடை A எனக் கொள்வோம் . ஆகவே , 
A எடை தனிமத்துடன் n x 1-008 எடை ஹைட்ரஜன் சேரும் . 
1008 எடை ஹைட்ரஜனுடன் A / n எடை தனிமம் சேரும் . 

. 
அதாவது இத்தனிமத்தின் சமான எடை = A / n . 


ஃ ஒரு தனிமத்தின் சமான எடை 
A தனிமத்தின் அணு எடை 

தனிமத்தின் இணை திறன 


n 


உறுப்புகளுக்கும் சமான எடை கண்டறியலாம் . உறுப்பு 
களின் ( radicals) சமான எடைகள் , அவற்றின் வாய்பாட்டு 
எடையுடனும் , இணை திறனுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறது . 

உறுப்பின் வாய்பாட்டு எடை 
ஓர் உறுப்பின் சமான எடை 

இணைதிறன் 
சல்ஃபேட் , கார்பனேட் உறுப்புகளின் இணை திறன் இரண்டு 
ஆகும் . எனவே , சல்ஃபேட்டின் சமான எடை = 96 / 2 = 48 . கார்ப 
னேட் உறுப்பின் சமான எடை = 60 / 2 = 30 . (இவற்றில் சல்ஃபேட் 
டின் வாய்பாட்டு எடை = 96 , கார்பனேட்டின் வாய்பாட்டு 
எடை = 60 ) . தனிமங்களைப் போலவே ஒரு சமான எடை அள 
வுள்ள ஓர் உறுப்பு ஒரு சமான எடை 

எடை அளவுள்ள மற்றோர் 
உறுப்பு அல்லது தனிமத்தை வெளியேற்றுகிறது . 


சில தனிமங்கள் ஒன்றுக்கு அதிகமான சமான எடைகளைப் 
பெற்றிருக்கின்றன . சான்றாக , குப்ரஸ் ஆக்சைடில் காப்பரின் 
எடை = . 

63.5 . குப்ரிக் ஆக்சைடில் காப்பரின் சமான 
எடை = 31-75 . 


சமான 


தனிமங்களின் சமான எடைகளைக் 

கண்டுபிடிப்பதற்கான முறைகள் 
( 1 ) ஆக்சைடு முறை 

இம் முறையில் ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள தனிமத்தை 
ஆக்ஸிஜனில் எரித்து அத் தனிமம் முழுவதும் ஆக்சைடாக 


சமான எடையா ! 


170 


புகுமுக வேதியியல் 


மாற்றப்படுகிறது . உண்டான ஆக்சைடின் எடையைக் கண்டு 
பிடிக்க வேண்டும் . இவற்றிலிருந்து 8 கிராம் ஆக்சிஜனுடன் 
சேர்ந்து ஆக்சைடைக் கொடுக்கத் தேவையான உலோகத் " 
தின் எடை கணக்கிடப்படுகிறது . இந்த எடையைக் காட்டும் 
எண் அத் தனிமத்தின் சமான எடையாகும் 


சில உலோகங்களை நேரடியாக ஆக்சைடாக மாற்ற முடி 
யாது . உலோகத்தை முதலில் கார்பனேட்டு , அல்லது ஹைட் 
ராக்சைடு அல்லது நைட்ரேட்டாக மாற்றி , கிடைத்த உப்பைச் 
சூடுபடுத்தினால் உலோக ஆக்சைடு உண்டாகிறது . இம் 
முறைக்கு மறைமுக ஆக்சிஜனேற்ற முறை (indirect oxidation 
method ) எனப் பெயர் . இம் முறையில் சிங்க் , மக்னீசியம் , டின் 
மற்றும் காப்பர் ஆகிய உலோகங்களின் சமான எடைகள் கண்டு 
பிடிக்கப்படுகின்றன . 


மற்றும் , சில உலோகங்களின் ஆக்சைடுகள் ஹைட்ரஜனில் 
எரித்து , உண்டாகும் உலோகங்களின் எடையைக் கண்டறிந்து , 
அதிலிருந்து அவ்வுலோகங்களின் சமான எடைகள் கணக்கிடப் 
படுகின்றன . 


கணக்கு : 

0 • 24 கிராம் உலோகத்தை ஆக்சிஜனில் எரித்தால் 0.389 
கிராம் உலோக ஆக்சைடு கிடைக்கிறது . உலோகத்தின் 


உலோக ஆக்சைடின் எடை 

= 0 • 389 கி 
உலோகத்தின் எடை 

= 0-24 கி 
உலோகத்துடன் இணைந்த ஆக்சிஜனின் எடை = 0.149 கி 
0.149 கிராம் ஆக்சிஜனுடன் சேரும் 
உலோகத்தின் எடை 

= 0.24 கி 
8 கிராம் ஆக்சிஜனுடன் சேரும் 

0-24 
உலோகத்தின் எடை 

x8 = 12-88 கி 

0.149 
உலோகத்தின் சமான எடை 

= 12-88 


= 


சேரும் ) 

} 


கணக்கு : 

ஒரு தனிமத்தின் ஆக்சைடு 53.3 % ஆக்சிஜனைப் பெற்றிருக் 
கிறது . உலோகத்தின் சமான எடையைக் கணக்கிடுக . 

ஆக்சைடின் எடையை 100 கிராம் எனக் கொள்க . 
100 கி ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனின் எடை = 53 • 3 கி . 


- 


சமான எடையும் , அணு எடையும் 


17 


- 


= 46-7 கி . 


- 


= 46.7 கி . 


உலோகத்தின் எடை = 100 53.3 
53.3 கிராம் ஆக்சிஜனுடன் இணையும் 

உலோகத்தின் எடை 
8 கிராம் ஆக்சிஜனுடன் சேரும் 
உலோகத்தின் எடை 


- 


46.7X8 

53.3 
= 7-01 கி . 

7-01 


உலோகத்தின் சமான எடை 


( 2 ) குளோரைடு முறை 

கோல்டு , சில்வர் முதலிய உலோகங்களின் சமான எடைகள் 
இம் முறையில் கண்டு பிடிக்கப்படுகின்றன . ஒரு குறிப்பிட்ட 
எடையுள்ள உலோகம் ( X , கி . ) அதன் குளோரைடாக மாற்றப் 
படுகிறது . கிடைத்த குளோரைடின் எடை கண்டுபிடிக்கப்படு 
கிறது - ( X , கி . ) . X , கிராம் உலோகத்துடன் இணையும் குளோரி 
னின் எடை ( X , - X ) கி கணக்கிடப்படுகிறது . இதிலிருந்து 
35 45 கிராம் குளோரினுடன் சேரும் உலோகத்தின் எடை 
கண்டுபிடிக்கப்படுகிறது . இதைக் கிராமில் கூறினால் அது கிராம் 
சமான எடையாகும் . 


சில உலோகங்களை நேரடியாகக் குளோரினில் சூடுபடுத்தி 
அவற்றின் குளோரைடுகளைப் பெறலாம் . ஆனால் , வேறு சில 
உலோகங்களை இம் மாதிரி நேரடியாகக் குளோரைடுகளாக 
மாற்ற முடியாது . இதனால் அவ்வுலோகங்கள் ஓர் அமிலத்தில் 
கரைத்து , அவற்றின் குளோரைடுகள் வீழ்படிவாக்கப்படு 
கின்றன . பின்னர் இதனை வடிகட்டி , உலர்த்தி , எடை கண்டறி 
யலாம் . 


கணக்கு : 


-- 


i 


-- 


ஓர் உலோகத்தின் குளோரைடு 52-85 % உலோகத்தைப் 
பெற்றிருக்கிறது . உலோகத்தின் சமான எடை யாது ? 

உலோக குளோரைடின் எடை 100 கி 
உலோகத்தின் எடை 

51.85 கி 
ளோரினின் எடை 

47-15 கி 
47-15 கிராம் குளோரினுடன் 

= 52-85 கி 
இணையும் உலோகத்தின் எடை 
35-46 கிராம் குளோரினுடன் 

52.85 
ணையும் உலோகத்தின் எடை 

X 35-46 = 39-74 

47.15 
உலோகத்தின் சமான எடை 39-74 


} 


- 


172 


புகுமுக வேதியியல் 


-- 


கணக்கு : 

0.456 கிராம் எடையுள்ள சில்வர் 0.606 கிராம் சில்வர் , 
குளோரைடாக மாற்றப்படுகிறது . சில்வரின் சமான எடையைக் 
கணக்கிடுக . 
சில்வர் குளோரைடின் எடை 

0.606 கி 
சில்வரின் எடை 

0 456 - கி 
குளோரினின் எடை 

= 0 • 150 கி 
0 • 150 கிராம் குளோரினுடன் 

= 0.456 கி 
சேரும் சில்வரின் எடை 
35 46 கிராம் குளோரினுடன் 0456 
சேரும் சில்வரின் எடை 

x 35-46 = 107.9 

0.150 
சில்வரின் சமான எடை 

107-9 


-- 


= 


( 3 ) ஹைட்ரஜன் இடப் பெயர்ச்சி முறை ( Hydrogen displacement method ) 

1 : 048 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனை வெளியேற்றும் ஒரு 
தனிமத்தின் எடையே அதன் சமான எடையாகும் . சிங்க் , 
மக்னீசியம் ஆகிய உலோகங்கள் நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தில் கரைந்து , ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . 
அமிலத்திலிருந்து 1008 பங்கு ஹைட்ரஜனை வெளியேற்ற 
எத்தனை கிராம் உலோகம் தேவைப்படுகிறதோ அதுவே அவ் 
வுலோகத்தின் சமான எடையாகும் . 


திட்ட வெப்ப நிலை அழுத்தத்தில் 11200 செமீ ஹைட்ரஜ 
னுடைய எடை 1 008 கிராம் ஆகும் . ஆகையால் , 1.008 கிராம் 
என் பதற்குப் பதிலாகத் திட்ட வெப்ப நிலை அழுத்தத்தில் 11200 
செமீ ஹைட்ரஜனை வெளியேற்ற எத்தனை கிராம் உலோகம் 
தேவைப்படுகிறது என்று கண்டுபிடித்தோமானால் , அது அவ் 
வுலோகத்தின் கிராம் சமான எடையாகும் . இம் முறையால் 
உலோகங்களின் 

எடையைத்தான் கண்டுபிடிக்க 
இயலும் . 


சமான 


உலோகங்களின் சமான எடையைக் கண்டுபிடிக்க , குறிப் 
பிட்ட எடையுள்ள உலோகம் அமிலத்துடன் வினைபடுத்தப் 
படுகிறது . வெளியேற்றப்பட்ட ஹைட்ரஜன் நீரின் மேல் சேக 
ரிக்கப்படுகிறது . இதன் கன அளவு அறையின் வெப்ப , அழுத்த 
நிலைகளில் கணக்கிடப்படுகிறது . அறையின் அழுத்தம் , ஹைட் 
ரஜன் , நீராவி , இரண்டின் மொத்த அழுத்தத்தைக் குறிக்கிறது . 
இதிலிருந்து நீராவியின் அழுத்தத்தைக் கழித்தால் உலர்ந்த 


சமான எடையும் , அணு எடையும் 


173 


3 


P.V. 


T 


என் 


ஹைட்ரஜனின் அழுத்தம் கிடைக்கிறது . பிறகு ஹைட்ரஜனின் 
கன அளவு திட்ட வெப்ப , அழுத்த நிலையில் கன அளவாக 
மாற்றப்படுகிறது . இதிலிருந்து தி . வெ . அ - ல் 11,200 செமீ 
ஹைட்ரஜனை வெளியேற்றத் தேவையான உலோகத்தின் 
எடை கணக்கிடப்படுகிறது . 
தி . வெ . அ - ல் கன அளவைப் பெறுவதற்கு 

P.VA 

1 . 
சமன்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் . இதில் 
P. = திட்ட அழுத்தம் ( 760 மிமீ ) , V. = தி.வெ.அ.- ல் கன அளவு , 
1. திட்ட வெப்ப நிலை ( 273 ° A ) , P. , V. , 1 , ஆகியவைகள் 
முறையே அறையின் அழுத்தம் , கணக்கிடப்பட்ட கன அளவு , 
அறையின் வெப்ப நிலை ஆகும் . 
கணக்கீடு 

உலோகத்தின் எடை 
வெளியேறிய ஹைட் 

செமீ 
ரஜனின் கன அளவு 
அறை வெப்ப நிலை = T ° C ( 273 + T ) ° A 
அறையின் அழுத்தம் 
T ° C- ல் நீராவி அழுத்தம் 
உலர்ந்த ஹைட்ரஜனின் 

= ( P , -- p ) மிமீ . 
அழுத்தம் 


- 


- 


மிமீ 


( 1 ) தி.வெ.அ - ல் கன அளவைக் கணக்கிடுதல் : 

P.V. ( P - p1 ) XV . 
T. ( 273 + T ) 


ஃதி.வெ.அல் கன அளவு ( V. ) 

( P - P ) X VI 
( 273 + T , ) 


1 . 


- 


P. 


( ii ) 


சமமான எடையை கணக்கிடுதல் : 
தி.வெ.அ. - ல் V. செமீ ஹைட்ரஜனை 
வெளியேற்றும் உலோகத்தின் 


X கி . 


எடை 


X 


தி.வெ.அ. - ல் 11,200 செமீ ஹைட் 
ரஜனை வெளியேற்றும் உலோ 
கத்தின் எடை 
உலோகத்தின் சமான எடை 


V. X11,200 கி 


= 


- 


X 
V 


X 11,200 ) 


174 . 


புகுமுக வேதியியல் 


எடை 


தி . வெ . 1000 செமீ ஹைட்ரஜனின் 

0.09 கிராம் 
ஆகும் . இதிலிருந்தும் ஹைட்ரஜனின் எடை கணக்கிடப்படு 
கிறது . இந்த எடையுள்ள ஹைட்ரஜனைக் கொடுக்கும் உலோ " 
கத்தின் எடை தெரியும் . இதிலிருந்து 1008 கிராம் ஹைட் 
ரஜனை வெளியேற்றும் உலோகத்தின் எடையைக் 

கணக் 
கிடலாம் , 


- 


கணக்கு 

0-205 கிராம் எடையுள்ள ஓர் உலோகத்தை முழுவதை 
யும் அமிலத்தில் கரைத்தால் 17 ° C வெப்ப நிலையில் 775 மிமீ 
அழுத்தத்தில் 106 60 செமீ ஹைட்ரஜன் வெளியேற்றப்பட்டு 
நீரின் மேல் 

சேகரிக்கப்படுகிறது . உலோகத்தின் 
சமான 
எடையைக் கணக்கிடுக . ( 17 ° C- ல் நீராவி அழுத்தம் = 14.4 மிமீ ) 
உலோகத்தின் எடை 

= 0 • 205 கி . 
ஹைட்ரஜனின் கன அளவு (V ,) = 106 60 செமீ 
வெப்ப நிலை ( T ) = 17 ° C = ( 273 + 17 ) ° = 290 ° AL 
மொத்த அழுத்தம் 

775 மிமீ 
17 ° C- ல் நீராவி அழுத்தம் 

14-4 மிமீ 
ஹைட்ரஜனின் அழுத்தம் ( 775-14 * 4 ) = Ps = 7606 மிமீ 
தி.வெ.அ. - ல் ஹைட்ரஜனின் கன அளவு = V . 
V. P. V 

P , V. 
P 

X 
T , 
V. = 7606X106.6 273 

X 
290 

760 
= 100.4 செமீ 3 
104 செமீ ஹைட்ரஜனை தி.வெ.அ -ல் 

= 0 • 205 கி 
வெளியேற்றத் தேவையான உலோகத்தின் எடை 
11,200 செமீ ஹைட்ரஜனை தி.வெ.அ.- ல் 
வெளியேற்றத் தேவையான 

11,200x0.205 
உலோகத்தின் எடை 

100-4 

22-88 
உலோகத்தின் சமான எடை = 22-88 


T. 


O 


P. 


- 


ஓர் உலோகத்தை மற்றோர் உலகத்தால் இடப்பெயர்ச்சி செய்யும் முறை 
(Displacement of one metal with another ) 

ஒரு சமான எடையுள்ள ஒரு தனிமத்தை இடப்பெயர்ச்சி 
செய்யும் மற்றொரு தனிமத்தின் எடையே அதன் சமான எடை 


சமான எடையும் அணு எடையும் 


175 


கரைசலில் 


யாகும் என அறிவிக்கப்பட்டது . சிங்க் , காப்பர் சல்ஃபேட் 

சேர்க்கப்பட்டால் காப்பர் வீழ்படிவாகிறது . 
Zn + Guso , --- Znso . + Cu . 


எடை 


காப்பர் 


ஒரு கிராம் சமான எடை சிங்க் ஒரு கிராம் சமான 
அளவுள்ள காப்பரைக் 

சல்ஃபேட் கரைசலிலிருந்து 
வெளியேற்றுகிறது . ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள சிங்க் தூள் 
காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் சேர்த்து , அது கரையும் வரை 
நன்கு கலக்க வேண்டும் . காப்பர் வீழ்படிவாகிறது . அது வடி 
கட்டி , உலர்த்தி அதன் எடை கணக்கிடப்படுகிறது . காப்பர் 
அல்லது சிங்க்கின் சமான எடை தெரிந்தால் மற்றதின் சமான 
எடையைக் கணக்கிடலாம் . 

சிங்க் , மெர்க்குரி , சில்வர் , லெட் ஆகிய உலோகங்களை 
அவற்றின் கரைசல்களிலிருந்து விலக்குகின்றது . இவ்வுலோ 
கங்களின் சமான எடைகளை இம் முறையில் கணக் கிடலாம் . 


சமான 


எடை 


சமான எடை = 


80 . 


எடை = 


குளோரினின் 

35:45 . புரோமினின் 
அயோடினின் சமான 

127 . 
35:45 கிராம் குளோரின் புரோமைடுகளிலிருந்து 80 கிராம் 
புரோமினையும் , அயோடைடுகளிலிருந்து 127 கிராம் அயோடினை 
யும் இடப்பெயர்ச்சி செய்கிறது . 


சமான 


கணக்கு: 

1.031 கிராம் காப்பர் , 3-670 கிராம் சில்வரை சில்வர் நைட் 
ரேட் கரைசலிலிருந்து வீழ்படிவாக்கியது . 

வீழ்படிவாக்கியது . சில்வரின் 
எடை = 107.83 . காப்பரின் சமான எடை யாது ? 
சமான எடை விதிப்படி 

காப்பரின் சமான எடை 
சில்வரின் சமான 

எடுத்துக் கொள்ளப்பட்ட காப்பரின் எடை 

வெளியேற்றப்பட்ட சில்வரின் எடை 
காப்பரின் சமான எடை 1.051 
107-88 

3-670 

1.081X107-88 
காப்பரின் சமான எடை 

31-71 
3.670 


எடை 


--- 


- 


கணக்கு : 

1.986 கிராம் காப்பரை நைட்ரிக் அமிலத்துடன் வினைப் 
படுத்தி பெறப்பட்ட க்யுப்ரிக் ஆக்சைடின் எடை 2-47 கிராம் 


176 


புகுமுக வேதியியல் 


ஆகும் , 0335 கி காப்பர் 0346 கிராம் சிங்கினால் காப்பர் 
சல்ஃபேட் கரைசலிலிருந்து வீழ்படிவாக்கப்பட்டது . காப்பர் , 
சிங்க் ஆகியவற்றின் சமான எடைகளைக் கணக்கிடுக . 
க்யுப்ரிக் ஆக்சைடின் எடை 

2-47 கி 
காப்பரின் எடை 

1986 கி 
ஆக்சிஜனின் எடை 

2 • 47-1986 

0.484 கி 
0.484 கிராம் ஆக்சிஜனுடன் 

1.986 கி 
இணைந்த காப்பரின் எடை 
8 கிராம் ஆக்சிஜனுடன் 

1-986x8 

32.83 
இணைந்த காப்பரின் எடை 

0-484 
காப்பரின் சமான எடை 

32-83 


} 


- 


சிங்க்கின் சமான எடையைக் கணக்கிடுதல் : 


காப்பரின் சமான 

எடை வீழ்படிவான காப்பரின் எடை 
சிங்க்கின் சமான எடை 

சேர்க்கப்பட்ட சிங்க்கின் எடை 

32.83X0.347 
சிங்க்கின் சமான எடை = 

= 33-91 
0.335 


அணு எடை ( Atomic Weight ) 

ஓர் அணுவின் உண்மையான எடை மிக மிகக்குறைவாக 
இருக்கும் . எனவே ஓர் அணுவின் எடையை மிகத் துல்லியமாகச் 
சாதாரண முறைகளினால் கணக்கிட முடியாது . ஒப்பீடு முறை 
களில் தான் ( relative methods ) கணக்கிட வேண்டும் . இதற்குப் 
பயன் படும் பல அலகுகளைப் பற்றி முன்பே கூறியுள்ளோம் , 
தனிமங்களின் அணு எடைகளைக் கண்டுபிடிக்கும் முறைகளை 
இங்குக் கவனிப்போம் . 


அணு எடைகளைக் கண்டுபிடிக்கும் முறை 

நீரின் மூலக்கூறுவாய்பாடு H , O ஆகும் . நீரில் 8 பங்கு 
எடையுள்ள ஆக்சிஜனும் , 1-008 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜ 
னும் இணைந்துள்ளன . நீரின் மூலக்கூறு வாய்பாட்டிலிருந்து 
2 • 016 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜன் ஓர் அணு ஆக்சிஜனுடன் 
கூடுகிறது என்பது தெரிகிறது . எனவே , ஆக்சிஜனின் அணு 
எடை அதன் சமான எடையைப்போல் இருமடங்கு என்பது 
அறியப்படுகிறது . அல்லது தனிமத்தின் அணு எடை , அதன் 
சமான எடையை , அத் தனிமத்தின் ஓர் அணுவுடன் சேரும் 
ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையால் பெருக்கி வரும் 


சமான எடையும் அணு எடையும் 


177 


எண்ணேயாகும் . தனிமத்தின் ஓர் அணுவுடன் இணையும் 
ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை அத் தனிமத்தின் 
இணைதிறனைக் குறிக்கும் . 


கார்பனின் சமான எடை 3. மீத்தேனின் மூலக்கூறு 
வாய்பாடு = CH .. 1-008 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜன் கார் 
பனின் சமான எடையான 3 பங்கு எடையுடன் கூடுகிறது . 
மீத்தேனின் மூலக்கூறுவாய்பாட்டின்படி (4X1.008 ) பங்கு 
ஹைட்ரஜன் ( 4X3 ) 12 பங்கு எடையுள்ள கார்பனுடன் இணை 
கிறது . எனவே , கார்பனின் அணு எடை = 

பனின் அணு எடை = 12. இது கார்பனின் 
சமான எடையைப் போல் நான்கு மடங்காகும் . இதைக் கீழ்க் 
கண்டவாறு விளக்கலாம் : 

தனிமத்தின் ஓர் அணுவுடன் 
அணுஎடை = சமான எடை சேரும் ஹைட்ரஜன் அணுக் 

களின் எண்ணிக்கை . 


. அணு எடை = சமான எடை X இணைதிறன் 


ஒரு தனிமத்தின் இணை திறனும் , அதன் சமான எடையும் 
தெரிந்திருந்தால் தனிமத்தின் அணு எடையைக் கணக்கிடலாம் . 
இணை திறன் முழு எண்ணாதலால் , சமான எடையின் முழு எண் 
பெருக்குத்தொகையாக அணு எடை இருக்கிறது . எனவே , 
அணு எடைகள் கண்டுபிடிக்க உதவும் எல்லா 

முறைகளும் 
இணை திறன்களைக் கணக்கிடப் 

பயனாகின்றன . தனிமத்தின் 
சமான எடையை முன்பு விளக்கப்பட்ட முறைகளில் ஒன்றின் 
மூலம் கண்டுபிடிக்கலாம் . இணை திறனைக் கண்டுபிடிக்க டூலாங் 
பெட்டிட் விதி பெரிதும் பயன் படுகிறது . இதிலிருந்து 
தனிமத்தின் அணு எடையைக் கண்டுபிடிக்க அதன் சமான 
எடை இன்றியமையாதது என்பது தெளிவாகிறது . 


டூலாங் - பெட்டிட் விதி ( Dulong and Petit s Rule) 

இதனைப் பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் இணைதிறனை 
எளிதில் கணக்கிட இயலும் . இதன்படி 

‘திண்ம நிலையில் இருக்கும் ஒரு தனிமத்தின் சுயவெப்பத்தையும் ( Specific 
heat ) அதன் அனு எடையையும் பெருக்கிக் கிடைக்கும் பெருக்குத் தொகை 
ஏறத்தாழ 6.4 - க்குச் சமமாயிருக்கும் . 


இவ்விதி சாதாரண வெப்ப நிலைகளில் திண்ம நிலையிலுள்ள 
பல தனிமங்களின் அணு எடைகளைக் கண்டுபிடிக்கப் பயன்படு 
கிறது . 6-4 என்ற மதிப்பு ஒரு கிராம் அணுவுக்கு உள்ள மதிப் 
பாகும் . குறைந்த வெப்ப நிலைகளில் இப்பெருக்குத் ெ 

தாகை. 


178 


புகுமுக வேதியியல் 


யின் மதிப்பு 64 - க்குக் குறைவாக இருக்கிறது . இவ் விதியைப் 
பயன் படுத்தி ஒரு தனிமத்தின் இணை திறனை எவ்வாறு கணக் 
கிடுவது என்று கீழே காண்போம் : 

அணு எடை X சுய வெப்பம் = 6.4 ( தோராயமாக ) 


( 1 ) தோராய அணு எடையைக் கணக்கிடுதல் : முதலில் 
அணு எடை கண்டுபிடிக்க வேண்டிய தனிமத்தின் சுய வெப் 
பத்தைச் சோதனையின் மூலம் நிர்ணயிக்க வேண்டும் . 

தோராய அணு எடை = 6 4 / சுய வெப்பம் 


( 2 ) இணை திறனைக் கண்டு பிடித்தல் : தனிமத்தின் சமான 
எடையைச் சோதனை மூலம் கண்டுபிடிக்க வேண்டும் . பிறகு 
அதன் தோராய அணு எடையைத் தனிமத்தின் சமான எடை 
யால் வகுத்தால் , தோராயமான இணை திறன் கிடைக்கும் . 


தோராயமான அணு எடை / சமான எடை = தோராயமான 
இணைதிறன் 


தாராயமான இணைதிறனை அதன் மிக நெருங்கிய முழு 
எண்ணாக ( nearest integer ) மாற்றினால் சரியான இணை திறன் 
கிடைக்கும் . 


( 3 ) சரியான அணு எடையைக் கணக்கிடுதல் : சரியான 
ணை திறனும் , சரியான சமான எடையும் தெரியுமாதலால் 
இவ்விரண்டையும் பெருக்கிச் சரியான , 

நக்கிச் சரியான , துல்லியமான அணு 
எடையைப் பெறலாம் . 

சமான எடை X ( சரியான ) இணை திறன் சரியான அணு 


- 


எடை 


- 


கணக்கு : 

0.45 கிராம் எடையுள்ள ஓர் உலோகம் 23 வெப்ப நிலையில் 
743 மிமீ அழுத்தத்திலும் , 1766 செமீ * ஹைட்ரஜனை வெளி 
யேற்றியது . 23 ° C- ல் நீராவியின் அழுத்தம் 21 மிமீ உலோ 
கத்தின் சுய வெப்பம் = 0 091 . உலோகத்தின் சமான எடையை 
யும் , சரியான அணு எடையையும் கணக்கிடுக . 
( 1 ) உலோகத்தின் சமான எடையைக் கணக்கிடுதல் : 
உலோகத்தின் எடை 

0-45 கிராம் 
அறையின் வெப்ப நிலை = 23 ° C ( 273 + 23 ) = 296 ° A 
ஹைட்ரஜன் + நீராவியின் அழுத்தம் 


743 மிமீ 


179. 


சமான எடையும் அணு எடையும் 


21 மிமீ 


23 C- ல் நீராவியின் அழுத்தம் 
உலர்ந்த வாயுவின் அழுத்தம் 
ஹைட்ரஜனின் கன அளவு 


722 மிமீ 


176 6 செமீ 


தி . வெ . அல் ஹைட்ரஜனின் கன அளவு : 

P.V, 

P.V, 1. 
; V. = 

X 
T. T. 

T. P. 
P. 760 ; V. = ? T = 273 ; P = 722 ; V1 = 176.6 ; 
T = 296 . 


-- 


8 


-- 


176.6 x 273 722 
V. 

X 

154.7 செ.மீ. 
295 

760 
தி.வெ. அல் 154-7 செமீ ஹைட்ரஜனை ) 

= 0.45 கிராம் 
வெளியேற்றும் உலோகத்தின் எடை 
தி.வெ.அ. - ல் 11,200 செமீ ஹைட்ரஜனை 0.45 X 

11,200 
வெளியேற்றும் உலோகத்தின் எடை 

154-7 

= 32.57 
உலோகத்தின் சமான எடை = 32.57 


( 2 ) தோராய அணு எடை கணக்கிடுதல் ; 

அணு எடை x சுய வெப்பம் 6 • 4 ( தோராயமாக ) 
தோராய அணு எடை = 6 4 / உரிமை வெப்பம் 

6 4 / 0 • 091 ) 
தோராய அணு எடை = 70-34 


( 3 ) தோராய இணை திறன் கண்டு பிடித்தல் : 
தோராய இணை திறன் . 

தோராய அணு எடை 


சமான எடை 


7.34 / 32.57 = 2.160 
2 


சரியான இணை திறன் 


தாக 


( 4 ) சரியான அணு எடையைக் கணக்கிடுதல் : 
சரியான அணு எடை = சமான எடை X சரியான 

இணைதிறன் 

32-57 x 2 = 65.14 
உலோகத்தின் அணு 

= 65.14 


- 


எடை 


180 


புகுமுக வேதியியல் 


கணக்கு : 

ஓர் உலோகக் குளோரைடில் உள்ள குளோரினுடைய 
எடை 49.5 % இவ் வுலோகத்தின் சுய வெப்பம் 0 • 056 ஆக 
இருந்தால் , உலோகத்தின் அணு எடை என்ன ? உலோகத்தின் 
குறியீட்டை M எனக் கொண்டு அதன் குளோரைடு , ஹைட் 
ராக் சைடு ஆகியவற்றின் மூலக்கூறு வாய்பாடுகளை எழுதுக . 


எனக் 


} 


( 1 ) உலோகத்தின் சம எடையைக் கணக்கிடுதல் : 

உலோகக் குளோரைடின் 
எடையை 100 

கொள்வோம் 
உலோகக் குளோரைடில் உள்ள 

= 49-5 கி 
குளோரினுடைய எடை 
உலோகத்தின் எடை 

50.5 கி 
49.5 குளோரினுடன் இணை 

= 50.5 கி 
யும் உலோகத்தின் எடை 
35-46 கிராம் குளோரினுடன் 

50-5X 35-46 
இணையும் உலோகத்தின் 

49.5 


3 


} 


எடை 


= 36-22 
உலோகத்தின் சமான எடை 

= 36-22 


( 2 ) தோராய அணு எடை கணக்கிடுதல் : 

அணுஎடை x சுய வெப்பம் 6.4 ( தோராயமாக ) 
தோராய அணு 

114.3 
எடை = 6 • 4 / 0 056 


- 


( 3 ) தோராய இணைதிறன் கண்டுபிடித்தல் : 

தோராய அணுஎடை 
தோராய இணை திறன் 


சமான எடை 


-- 


3-156 


114-3 
36-22 
3 


சரியான இணை திறன் 


( 4 ) சரியான அணுஎடை கணக்கிடுதல் : 
சரியான அணு எடை = சரியான இணை திறன் 

X சமமான எடை 


3X 36-22 = 108 : 66 


சமான எடையும் அணு எடையும் 


181 


} 


உலோகத்தின் சரி 

= 108.66 
யான அணுஎடை 
உலோக குளோரைடின் 

வாய்பாடு 
உலோக ஹைட்ராக் 
சைடின் வாய்பாடு ! 

= M ( OH ) 3 


ரைடின் } 


MCl , 


31 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றிற்கு வரைவிலக்கணம் 

கூறுக : 
( i ) அணு எடை ( ii) சமான எடை 


2. டூலாங்- பெடிட் விதியைக் கூறி , அது தனிமங்களின் 

சரியான அணு எடைகளைக் கண்டுபிடிக்க எவ்வாறு 
பயன்படுகிறது என்று விளக்குக . 


3 . 


ஒரு தனிமத்தின் சமான 

சமான எடையை வரையறுத்துக் 
கூறுக . 

அதனைக் கண்டுபிடிக்க உதவும் பல முறை 
களின் தத்துவங்களை விவரித்துக் கூறுக . 


4. 0.2943 கிராம் உலோகத்தை மிகையான அமிலத்துடன் 

சேர்த்தால் 108-3 செமீ ஹைட்ரஜன் வாயு வெளியேற் 
றப்பட்டு 15 ° C வெப்ப நிலையில் 752-5 மிமீ அழுத்தத்தில் 
நீரின் மேல் சேகரிக்கப்படுகிறது . இவ் வுலோகத்தின் 
சமான எடை என்ன ? ( 15 ° C- ல் நீராவியின் அழுத்தம் 
12-5 மிமீ ) 

( விடை : 32 96 ] 


5. 0.33 கிராம் எடையுள்ள உலோகம் நீர்த்த சல்ஃபூரிக் 

அமிலத்தில் கரைந்து தி.வெ.அ. - ல் 113 செமீ உலர்ந்த 
ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . உலோகத்தின் 
சமான எடையைக் கணக்கிடுக . (விடை : 32:67 ] 


6 , 105 கிராம் ஓர் உலோகம் 115 கிராம் எடையுள்ள 

ஆக்சைடைக் கொடுத்தது . உலோகத்தின் சமான 
எடை யாது ? 

[விடை : 1867 ] 


7. 2 கிராம் உலோகத்தைக் குளோரினில் சூடுபடுத்தினால் 

2 • 652 கிராம் அவ்வுலோகக் குளோரைடு கிடைக்கிறது . 
அவ் வுலோகத்தின் சமான எடை என்ன ? 

[விடை : 108-9 ] 


182 


புகுமுக வேதியியல் 


அதன் 


8. 1.68 கிராம் A என்ற உலோகம் 1.59 கிராம் B என் 
உலோகத்தை 

சேர்மத்திலிருந்து 
பெயர்ச்சி செய்தது . A- ன் சமான எடை 32-68 ஆனால் , 
B- ன் சமான எடையைக் கணக்கிடுக . 

(விடை 31-87 ] 


9. 2 கிராம் எடையுள்ள ஓர் உலோகம் 2 • 148 கிராம் எடை 

யுள்ள அதன் ஆக்சைடாக மாற்றப்பட்டது . உலோ 
கத்தின் சுய வெப்பம் 0 06 உலோகத்தின் சரியான 
அணு எடையைக் கண்டு பிடிக்கவும் . உலோகத்தின் 
குறியீட்டை M எனக் கொண்டு அதன் ஆக்சைடு , 
சல்ஃபேட் ஆகியவற்றின் வாய்பாடுகளை எழுதுக . 


ஓர் 


10 : 0 15 கிராம் 

உலோகம் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் வினைபட்டு தி.வெ. அ - ல் 186-3 செமீ 
உலர்ந்த ஹைட்ரஜனைக் கொடுத்தது . உலோகத்தின் 
சுய வெப்பம் 0 • 22 . உலோகத்தின் அணு எடையைக் 
கணக்கிடுக 

(விடை 27 ] , 


11. ஓர் உலோகத்தின் குளோரைடு 45 * 6 % உலோகத்தைப் 

பெற்றிருக்கிறது . உலோகத்தின் சுயவெப்பம் 0052 
ஆனால் , அதன் அணு எடை யாது ? ( விடை : 119-04 ) 


12. ஓர் உலோகக் குளோரைடு 34-45 % குளோரினைப் 

பெற்றிருக்கிறது . உலோகத்தின் இணை திறன் 3 என்றால் , 
அதன் அணு எடையையும் , உலோக பாஸ்பேட்டின் 
வாய்பாட்டையும் எழுதுக . (விடை : 56 ; X PO , I 


12. திண்மங்களும் , நீர்மங்களும் 


( Solids and Liquids ) 


பொருள் திட , நீர்ம , வாயு ஆகிய மூன்று நிலைகளில் 
உள்ளது . இம் மூன்று நிலைகளும் , ஒவ்வொரு நிலையிலும் 
பொருளின் இம்மிகளின் இயக்கத்திற்கு உள்ள கட்டுப்பாட்டிற்கு 
ஏற்ப வேறுபடுகின்றன . வெப்ப நிலை , அழுத்தம் போன்ற 
சூழ் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பொருளை 
ஒரு நிலையிலிருந்து மற்றொன் றிற்கு எளிதாக மாற்றலாம் . 


வாயு நிலையில் மூலக்கூறுகள் கட்டுப்பாடின்றி தன்னிச்சை 
” -யாக நகரும் தன்மை பெற்றுள்ளன . இம் மூலக்கூறுகள் அதிக 
வேகத்துடன் நகருகின்றன . சான்றாக , குளோரின் வாயு 
அறையின் ஒரு மூலையில் தயாரிக்கப்பட்டாலும் , அதன் கார 
நெடி அறையின் எப் பகுதியிலும் உணரப்படுகிறது . 


கன 


நீர்ம நிலையில் பொருள்களுக்குத் தனிப்பட்ட கன அளவு 
இல்லை . அவைகள் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தின் 
அளவைப் பெறுகின்றன , நீர்ம மூலக்கூறுகள் அடைத்துக் 
கொள்ளும் கன அளவு குறைவு . இம் மூலக்கூறுகள் குறைந்த 
வேகத்துடன் நகரும் தன்மைப் பெற்றுள்ளன . நீர்மங்களில் 
* மூலக்கூறுகள் ஓர் ஒழுங்கான முறையில் அமைக்கப்படவில்லை . 
இவை ஒன்றன் மீது ஒன்று படியும் தன்மையுள்ள தால் , 
திரவங்கள் பாய்ந்து செல்லும் பண்பைப் பெற்றுள்ளன . எனவே , 
ஒரு . வாயுவை அழுத்தத்தை அதிகரித்தும் அல்லது 
அளவைக் குறைத்தும் நீர்மமாக மாற்றலாம் . வாயு மூலக்கூறு 
-களின் வேகம் குறைக்கப்பட்டாலும் நீர் மங்கள் உண்டாகின்றன . 
--வாயுக்கள் அழுத்த அதிகரிப்பினாலும் , நீர்மங்கள் வெப்ப நிலை 
குறைவாலும் பாதிக்கப்படுகின்றன . 


கன 


184 


புகுமுக வேதியியல் 


யான 


திண்ம நிலையில் மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் நிலை 

இடங்களைப் பெற்றுள்ளன . இதனால் இவற்றிற்கு. 
நகரும் தன்மை கிடையாது . திட நிலையில் மூலக்கூறுகள் ஓர் " . 
ஒழுங்கான , சீரான அமைப்பைப் பெற்றுள்ளன . இம் மூலக் 
கூறுகள் தங்களின் சமநிலைத்தானங்களில் அதிர்வடைகின்றன . 
வாயுக்களைப் போல் , நீர்மங்களையும் , திடப் பொருள்களையும் 
அழுத்திச் சுருக்க முடியாது . 


திண்மங்கள் 

திண்மங்களைக் கீழ்க்கண்ட இரு வகைகளாகப் பிரிக்கலாம் : 
( a ) படிக வடிவ முடைய பொருள்கள் , ( b ) படிகவடிவமற்ற 
பொருள்கள் . படிகப் பொருளில் ( Crystalline ) மூலக்கூறுகள் ஒரு 
சீரான முறையில் நெருங்கி அடர்ந்துள்ளன . எனவே, குறிப் 
பிட்ட உருவமைப்புடன் விளங்குகிறது . படிகப் பொருள் குறிப் 
பிட்ட உருகு நிலையையும் பெற்றுள்ளது . சோடியம் குளோ 
ரைடு , அயோடின் , சர்க்கரை போன்ற சேர்மங்கள் படிகவடி , 
வுள்ள திண்மங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் . படிக உருவ 
மற்ற திண்மங்கள் குறிப்பிட்ட உருவமைப்புடன் இருப்பதில்லை . 
அவற்றை மிகையாகக் குளிர்விக்கப்பட்ட நீர்மங்கள் 

எனக் 
கருதலாம் . கண்ணாடி , களிக்கந்தகம் ஆகியவை இவ்வகைத் 
திண்மத்திற்குச் சான்றாகும் . இவை ஒரு குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில் உருகுவதில்லை . இவற்றின் . மூலக்கூறுகள் சீரான 
முறையில் அமைக்கப்படவில்லை , சில சமயங்களில் படிக உருவ 
மற்ற பொருள்கள் படிகப் பொருள்களாக மாறுகின்றன . 


குறிப்பிட்ட வடிவத்தைப் பெற்றிருப்பதுடன் , ஒளி விலகல் 
எண், வெப்பம் மின் சாரம் ஆகியவற்றைக் கடத்தும் திறன் 
இவற்றிலும் படிகங்கள் , நீர்மங்கள் , வாயுக்கள் இவற்றிலிருந்து 
மாறுபட்டு விளங்குகின்றன . 

படிகமாகும் சூழ் நிலைகளைப் 
பொறுத்து ஒரு பொருள் பல படிவங்களில் படிகமாகும் தன்மைப் 
பெற்றுள்ளது . 


உருகு நிலை 

திண்ம நிலையில் , அயனிகள் , அணுக்கள் அல்லது மூலக் 
கூறுகள் நிலையான இடங்களில் அமையப் பெற்றுள்ளன . ஒரு 
திடப்பொருளைச் சூடுபடுத்தினால் , இவற்றிலுள்ள மூலக்கூறுகள் 
அதிகமாக அதிர்வடைகின்றன . ஆனால் இவற்றின் சம நிலை 
இடங்களிலிருந்து மூலக்கூறுகள் அதிகமாக நகருவதில்லை . 
ஆனால் , ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் மூலக்கூறுகள் அதிக 
மாகக் கிளர்வுற்று அவற்றின் சமநிலை இடங்களிலிருந்து நகர்ந்து 


, 
திண்மங்களும் , நீர் மங்களும் 

185 
ஒன்றன் மேல் ஒன்று அமைகின்றன . இம் முறையில் திண்மங் 
களின் கன அளவு மாறுவதில்லை . இந்த வெப்ப நிலையில் திடப் 
பொருளின் உருகு நிலை எனப்படும் . உருகு நிலையில் திடப் 
பொருளும் , திரவமும் சம நிலையில் உள்ளன . திண்மம் முழு 
வதும் உருகுவதில்லை . திரவம் முழுவதும் உறைவதில்லை . இந்த 
வெப்பநிலைக்குமேல் திண்மம் முழுவதும் உருகிய நிலையிலும் , 
இதற்குக் குறைந்த வெப்ப நிலையில் திரவம் உறைந்த நிலையிலும் 
இருக்கிறது . 
உறை நிலை ( Freezing Point ) 

எந்த வெப்ப நிலையில் ஒரு பொருளின் திண்மமும் நீர்மமும் 
சமநிலையில் இருக்கிறதோ அந்த வெப்ப நிலையை உறை நிலை 
என்கிறோம் . அழுத்தம் நிலையாக இருக்கும்போது ஒவ்வொரு 
பொருளும் ஒரு குறிப்பிட்ட உறை நிலையைப் பெற்றிருக்கும் . 
தூய நீர்மங்கள் குளிர்ச்சியினால் திண்மமாக மாறுதலைப் படிக 
மாதல் என்கிறோம் . படிகமாதல் நிகழத் தொடங்கும்போது 
வெப்பம் வெளிவிடப்படுகிறது . இந்த வெப்பத்தைப் படிக 
மாதல் வெப்பம் ( Heat of Crystallisation ) என்பர் . இஃது ஒரு 
மோல் நீர்மம் , திண்மமாக மாறும்போது வெளியாகும் வெப்ப 
மாகும் . இதை / Hc எனக் குறிக்கிறோம் . இது திண்ம நீர்ம 
நிலைகளில் 

பொருள் பெற்றிருக்கும் வெப்ப நிலைகளுக்கு 
இடையே உள்ள வித்தியாசத்திற்குச் சமமாகும் . 
திரவத்தின் ஆவியழுத்தமும் , கொதிநிலையும் 

ஒரு திறந்த பாத்திரத்தில் நீர்மம் ஒன்றை வைத்தால் அது 
ஓரளவிற்கு ஆவியாகி நீர்மட்டத்திற்கு மேலே அழுத்தத்தை 
உண்டாக்கும் . இந்த அழுத்தம் நீர்மத்தின் வெப்ப நிலையைப் 
பொறுத்து மாறும் . நீர்மத்தின் மேற்பரப்பில் இருக்கும் மூலக் 
கூறுகளை 

நீர்மத்தின் உட்பக்கத்தை நோக்கி இழுக்கும் 
விசைகள் மேல்பரப்பில் அமைந்துள்ளன . 

நீர்ம 

நிலையில் 
எல்லா மூலக்கூறுகளும் , ஒரே வேகத்துடன் நகருவிதில்லை . 
இவை வெவ்வேறு வேகங்களைப் பெற்றிருக்கின்றன . இவற்றின் 
சராசரி வேகத்தைக் காட்டிலும் அதிக வேகத்தைப் பெற்றுள்ள 
மூலக்கூறுகள் , நீர்மத்தின் மேற்பரப்பில் ஏற்படும் விசைகளை 
முறியடித்து , நீர்மத்துக்கு வெளியே தப்பிச்செல்கின்றன இம் 
முறைக்கு ஆவியாதல் எனப்பெயர் . ஆவி நிலைமையிலுள்ள 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் , சில மூலக் 
கூறுகள் நீர்மத்தை வந்தடைந்து சுருங்குகின்றன . மூடிய 
பிட்ட வெப்ப நிலையில் நீர்மத்தின் பரப்பிலிருந்து வெளியேறும் 


186 


புகுமுக வேதியியல் 


மூலக்கூறுகளுக்கும் , வந்தடைந்து சுருங்கும் மூலக்கூறுகளுக்கு , 
மிடையே ஒரு சம நிலை உண்டாகிறது . அதாவது நீர்மத்தின் 
மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் மூலக்கூறுகளும் வந்தடையும் 
மூலக்கூறுகளும் சமமாக உள்ளன . மேற்பரப்பில் உள்ள ஆவி 
வாயுவைப்போல் அழுத்தத்தை உண்டாக்குகிறது . இவ்வழுத் . 
தத்திற்குக் குறிப்பிட்ட வெப்ப நிலையில் நீர்மத்தின் ஆவியழுத்தம் , 
எனப்பெயர் . 


ஒரு நீர்மத்தின் ஆவியழுத்தம் வெப்ப நிலை அதிகரிப்புடன் 
கூடுகிறது . வெப்ப நிலை அதிகரிக்கும் பொழுது அதிகமான 
மூலக்கூறுகள் ஆவி நிலைமையை (vapour phase ) அடைகின்றன . 
இதனால் ஆவியழுத்தம் அதிகரிக்கிறது . ஒரு குறிப்பிட்ட .. 
வெப்ப நிலையில் நீர்மத்தின் ஆவியழுத்தமும் , வெளிக்காற்றின் 
அழுத்தமும் 

சமமாகிறது . இந்த வெப்ப நிலையில் நீர்மம் 
கொதித்து , கொப்புளங்கள் நீர்மத்தின் பரப்பை நோக்கி 
எழுகின்றன . இவ் வெப்ப நிலை நீர்மத்தின் கொதி நிலை எனப் 
படுகிறது . 


760 மி.மீ. அல்லது ஒரு வளி மண்டல அழுத்தத்திற்கு ஒரு 
நீர்மத்தின் ஆவியழுத்தம் எந்த வெப்ப நிலையில் சமமாகிறதோ , 
அவ் வெப்ப நிலை நீர்மத்தின் திட்டக் கொதிநிலை எனப்படும் . 
100 ° C வெப்ப நிலையில் நீரின் ஆவியழுத்தம் 760 மிமீ . ஆல்க . 
ஹாலின் கொதிநிலையான 78 ° C- ல் அதன் ஆவியழுத்தம் 
760 மிமீ . ஒரு நீர்மத்தின் அழுத்தத்தைக் குறைத்தால் 
நீர்மங்கள் , தங்களுடைய கொதி நிலையைக் காட்டிலும் குறைந்த 
வெப்ப நிலையில் கொதிக்கின்றன . சான்றாக 

நீரின் 
யழுத்தம் , 355 மிமீ . ஆக இருக்கும்போது அது குறைந்த 
வெப்ப நிலையான 80 ° 0 - ல் கொதிக்கிறது . அழுத்தத்தை 
அதிகரித்தால் நீர் 100 C- க்கு உயர்ந்த வெப்ப நிலையில் கொதிக் 
கிறது . 


" 


ஆவி 


ஒரு நீர்மம் ஆவியாகும் பொழுது , அதிக இயக்க ஆற்றலைப் 
பெற்ற மூலக்கூறுகள் வெளியேறுகின்றன . இதனால் நீர்மத்தில் 
உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் குறைந்து , 
நீர்மத்தின் வெப்ப நிலையும் குறைகிறது . 


நீர்மத்தை உறை நிலைக்கும் , 

நிலைமாறு 

வெப்ப 
நிலைக்கும் ( Critical temperature ) இடையே எந்த வெப்ப நிலையில் 
வேண்டுமானாலும் கொதிக்க வைக்கலாம் . அதற்காக நீர்மத் . 


திண்மங்களும் , நீர் மங்களும் 


187 


தின் மீது உள்ள வெளி அழுத்தத்தைக் குறைக்க வேண்டும் ; 
அல்லது அழுத்தத்தை அதிகரிக்கலாம் . அழுத்தத்தில் நிகழும் 
வேறுபாட்டால் , கொதி நிலையில் உண்டாகும் வேறுபாட்டைக் 
காட்டக் கிளாஸியஸ் - கிளேப்பரான் சமன்பாட்டைப் பயன் 
படுத்தலாம் . 

AT RT ) 

AP AHyP 
AT 
இங்கு 

அழுத்த வேறுபாட்டுடன் கொதிநிலை 
AP 

வேறுபாடு 
R = வாயு மாறிலி. T = தனி அளவையில் கொதி 

நிலை 
ΔΗγ மோலார் ஆவியாதல் வெப்பம் 

P அழுத்தம் 


சட்ரௌடன் விதி (Trouton s Rule ) 

மோலார் ஆவியாதல் வெப்பத்திற்கும் நீர்மத்தின் கொதி 
நிலைக்கும் உள்ள விகிதம் ஒரு மாறிலியாகும் . இம் மாறிலி 
எல்லா இயல்பான நீர்மங்களுக்கும் ஒன்றாகவே உள்ளது . 

ΔΗ , 

= மா PL - 21 
T 


மீத்தேன் , ஹெக்சேன் போன்ற இயல்பான நீர்மங்களுக்கு 
இவ்விதி சரியாக உள்ளது . ஆனால் மூலக்கூறு இணை நீர்மங் 
களான நீர் , ஆல்கஹால் ஆகியவற்றிற்கு இம் மாறிலியின் மதிப்பு 
அதிகமாக உள்ளது ( நீர் = 26 ; ஆல்கஹால் = 26 • 7 ) . ஃபார்மிக் 
அமிலம் , அசிடிக் அமிலம் ஆகியவை குறைந்த மதிப்பைப் 
( 14 • 8 ) பெற்றுள்ளன . 


நீரின் கொதி நிலையான 100 ° C , வெப்பப்படுத்துதல் 
தொடர்ந்து நடைபெற்றாலும் , ஒரு மாறிலியாகவே உள்ளது . 
இதற்குக் காரணம் , அளிக்கப்பட்ட வெப்பம் மூலக்கூறுகளின் 
இயக்க ஆற்றலை அதிகரிக்கப் பயன்படுகிறது . இதனால் அதிக 
மூலக்கூறுகள் ஆவி நிலையையடைகின்றன . நீர்மம் முழுவதும் 
ஆவியாகும் வரை இந் நிகழ்ச்சி நடைபெறுகிறது . 


ஒரு கிராம் நீர்மத்தை அதன் கொதி நிலையில் ஆவியாக்கு 
வதற்குத் ே 

தவையான வெப்பத்தினளவு நீர்மத்தின் ஆவி 
யாதலின் உள்ளுறை வெப்பம் (latent heat of vaporisation ) 
எனப்படுகிறது . 


188 


புகுமுக வேதியியல் 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

( 1 ) உருகு நிலை ; ( 2 ) கொ நிலை ; ( 3 ) ஆவியழுத்தம் , 
( 4 ) ஆவியழுத்தத்திற்கும் வெப்ப நிலைக்குமுள்ள 
தொடர்பு . 


2. நீர் 50 ° C- ல் கொதிக்க முடியுமா ? விளக்குக . 


3. அயனிப் பிணைப்புக் கொண்ட சேர்மங்கள் அதிக உருகு 

நிலையைக் கொண்டுள்ளன ; சமவலுப் பிணைப்புக் 
கொண்ட சேர்மங்கள் குறைந்த உருகு நிலையைக் 
கொண்டுள்ளன- காரணம் கூறுக . 


உள்ள 


வேறு 


4. நீர்மங்களுக்கும் , திண்மங்களுக்கும் 

பாட்டை வரையறுக்கவும் . 


13. கரைசல்கள் 


( Solutions ) 


சாதாரண உப்பு போன்ற திண்மப் பொருளை ( solid ) , நீரில் 
சேர்த்துக் கலக்கினால் உப்பு நீரில் மறைந்து விடுகிறது . 
அதாவது , உப்பு நீரில் கரைந்து விட்டது என அறிகிறோம் . 
இந் நிகழ்ச்சிக்குக் கரைதல் என்றும் , ஏற்படக்கூடிய கலவைக் 
குக் கரைசல் என்றும் பெயர் . 


கரைசல் இரண்டு பகுதிகளாலானது . இதில் கரையும் 
பொருளைக் கரைபொருள் ( solute ) என்றும் , கரைக்கும் நீர் 
மத்திற்குக் கரைப்பான் (solvent ) என்றும் பெயர் . கரைப்பானின் 
அளவு அதிகமாகவும் , கரை பொருளின் அளவு குறைவாகவும் 
இருக்கும் .. கரைசல் என்பது கரைப்பானும் கரை பொருளும் 
சேர்ந்த ஒரு படித்தான ( homogeneous ) கலவையாகும் . 
பொருள் மற்றொரு பொருளில் கரைவது 

கரைப்பானின் 
தன்மை , கரை பொருளின் தன்மை , வெப்ப நிலை இவற்றைப் 
பொறுத்துள்ளது . கரைபொருள் , கரைப்பான் இரண்டும் 
* திண்ம , நீர்ம அல்லது வாயு 

நிலைகளில் இருக்கலாம் . 
பொதுவாகக் காணப்படும் திண்ம - நீர்மக் கரைசல்களைப்பற்றி 
இங்குக் கவனிப்போம் . இவ்வகைக் கரைசல்களில் ஒரு திண்மப் 
பொருள் கரை பொருளாகவும் , ஒரு நீர்மம் கரைப்பானாகவும் 
உள்ளது . கரைசல்களைப் பலவகையாகப் பிரிக்கலாம் . 


பூரிதக் கரைசல் ( Saturated solution ) 

ஒரு முகவையில் ( beaker ) சிறிதளவு நீர் எடுத்துக் கொண்டு 
அத்துடன் பொடி செய்த சாதாரண உப்பைச் சிறிதளவு 
போட்டுக் கலக்கினால் உப்பு கரைகிறது . மேலும் மேலும் 
உப்பை போட்டுக் கலக்கிக்கொண்டே வந்தால் , அது கரைந்து 
கொண்டே வருகிறது . ஆனால் , ஒரு குறிப்பிட்ட அளவு உப்பு 


190 


புகுமுக வேதியியல் 


கரைந்தவுடன் மேலும் சேர்க்கப்படும் உப்பு கரையாமல் 
அடியில் தங்குகிறது . இவ்வாறு கிடைக்கும் கரைசலைப் பூரிதக் 
கரைசல் என்கிறோம் . ஆகவே , ஒரு குறிப்பிட்ட 

குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில் எவ்வளவு எடை கரை பொருள் ஒரு கரைப்பானில் 
கரைய முடியுமோ அத்தனை அளவு கரை பொருளை முழுவதும் 
கரைத்துப் பெறப்படும் கரைசல் பூரிதக் கரைசல் எனப்படு 
கிறது . பூரிதக் கரைசலின் அடியில் சிறிதளவு கரைபொருள் 
கரையாமல் படிந்திருக்கும் . 


அபூரிதக் கரைசல் ( Urisaturated solution ) 

கரை சலுடன் அதன் கரைபொருள் சிறிதைச் 
சேர்க்கும்போது சேர்த்த கரைபொருள் கரைந்து விடுமானால் 
அக் கரைசலை அபூரிதக் கரைசல் ( unsaturated solution ) 
என்கிறோம் . எனவே , ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் குறிப் 
பிட்ட அளவு கரைப்பானைப் பூரிதமாக்குவதற்குத் தேவையான 
அளவு கரைபொருளைவிடக் குறைந்த அளவு கரைபொருளைக் 
கரைத்துப் பெறப்படும் கரைசல் அபூரிதக் கரைசல் ஆகும் . 


அதிபூரிதக் கரைசல் ( Super saturated solution ) 

அறையின் வெப்ப நிலையில் பொருளின் பூரிதக் 
கரைசலைத் தயாரித்துக் கொண்டு , அக் கரைசலை உயர்ந்த 
வெப்ப நிலைக்குச் சூடுபடுத்தினால் , கரையாமல் அடியில் தங்கி 
யிருக்கும் பொருள் கரைந்து விடுகிறது . இப்போது மேலும் 
கரை பொருளைச் சேர்த்தால் அது கரைகிறது . இக் கரைசல் 
குறைந்த வெப்ப நிலையான அறையின் வெப்ப நிலையில் 
அதிபூரிதக் கரைசல் எனக் கருதப்படுகிறது . எனவே , ஒரு 
குறிப்பிட்ட வெப்ப நிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானைப் 
பூரிதமாக்குவதற்குத் தேவையான கரைபொருளின் அளவைக் 
காட்டிலும் அதிகமாக கரைபொருளைப் பெற்றிருக்கும் கரைசல் 
அதிபூரிதக் கரைசல் எனப்படுகிறது . உயர்ந்த வெப்ப நிலை 
யிலுள்ள இக் கரைசலை அறையின் வெப்ப நிலைக்குக் குளிரச் 
செய்தால் , அதில் கரைந்திருக்கும் அதிகப்படியான 
பொருள் பிரிந்து படிகங்களாக வெளியாகிறது . 


கரை 


கரை 


ஒரு குறிப்பிட்ட கரைசல் எவ்வகையைச் சார்ந்தது என்று 
அறிந்து கொள்வதற்கு அக்கரைசலுடன் சிறிதளவு 
பொருளைச் சேர்க்க வேண்டும் . கரைபொருள் 
கரைந்தால் , கரைசலை அபூரிதக் கரைசல் என்றும் , 
பொருள் கரையாமல் அடியில் தங்கினால் பூரிதக் கரைசல் 


கரைசலில் 


கரை 


கரைசல்கள் 


191 


என்றும் , கரைபொருளை சேர்த்தவுடன் கரைசலில் கரைந் 
துள்ள 

கரைபொருள் அதிலிருந்து பிரிந்தால் அக் கரைசலை 
அதிபூரித கரைசல் என்றும் வழங்குகிறோம் . 
கரைதிறன் ( Solubility ) 

ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் 100 கிராம் எடையுள்ள 
கரைப்பானைப் பூரிதக் கரைசலாக்க எத்தனை கிராம் 
பொருளைக் கரைக்க வேண்டுமோ , அந்த எடை அந்த வெப்ப 
நிலையில் அப் பொருளின் கரைதிறன் ஆகும் . 


கரை 


கரைதிறன் வெறும் எண்ணால் குறிப்பிடப்படுகிறது . ஒரு 
பொருளின் கரைதிறன் கீழ்க்கண்டவற்றைப் பொறுத்துள்ளது : 
( 1 ) கரைபொருளின் தன்மை ; ( 2 ) கரைப்பானின் தன்மை ; 
( 3 ) வெப்ப நிலை ; ( 4 ) அழுத்தம் . வெப்ப நிலை ஒரு பொருளின் 
கரை திறனைப் பெரிதும் பாதிக்கிறது . சான்றாக , 20 ° C வெப்ப 
நிலையில் பொட்டாஷியம் நைட்ரேட்டின் கரை திறன் 31.6 . 
10 ° C- ல் இதன் கரைதிறன் 20-70 ° C- ல் 140 ஆகும் . ஒரு குறிப் 
பிட்ட வெப்ப நிலையில் ஒரு கரைசல் பூரித நிலையிலும் , மற்றொரு 
வெப்ப நிலையில் அதே கரைசல் அபூரிதக் கரைசலாக இருக் 
கிறது . பொதுவாகப் பல உப்புகளின் கரை திறன்கள் வெப்ப நிலை 
உயர்வுடன் அதிகரிக்கின்றன . எடுத்துக்காட்டு : பொட்டாஷியம் 
நைட்ரேட் , கால்சியம் குரோமேட் போன்ற உப்புகளின் 
கரை திறன் வெப்ப நிலைக் குறைவுடன் குறைகிறது . 


அறை வெப்பநிலையில் ஓர் உப்பின் கரைதிறனை நிர்ணயித்தல் 
ஒரு முகவையில் 

சுமார் 

50 செமீ 3 நீரை எடுத்துக் 
கொண்டு எப் பொருளின் கரை திறனைக் 

கண்டுபிடிக்க 
வேண்டுமோ அப்பொருளைப்பொடியாக்கி முகவையிலுள்ள நீரில் 
சிறிது சிறிதாகப் போட்டுக் கலக்க வேண்டும் . உப்பு நீரில் 
கரைகிறது . இவ்வாறு உப்பைப் போட்டுக் கலக்கும்போது 
சிறிதளவு கரைபொருள் கரையாமல் கரைசலின் அடியில் தங்கு 
கிறது . அறையின் வெப்ப நிலையில் உப்பின் பூரிதக் கரைசல் 
தயாரிக்கப்படுகிறது . இக்கரைசலை ஒரு நீர்த் தொட்டியினுள் 
வைத்து , வெப்ப நிலை சீராக இருக்கும்படிச் செய்ய வேண்டும் . 


உலர்ந்த சுத்தமான பீங்கான் கிண்ணத்தை ஒரு கண்ணாடிச் 
சிற்றகலுடன் நிறுத்து எடையைக் கண்டுபிடித்துக் கொள்ள 
வேண்டும் . பீங்கான் கிண்ணத்தில் சுமாராக 10 செமீ 3 பூரிதக் 
கரைசலை ஒரு பிப்பெட்டினால் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 
மீண்டும் பீங்கான் கிண்ணத்தையும் கண்ணாடி அகலையும் பூரிதக் 


192 

புகுமுக வேதியியல் 
கரைசலுடன் எடை போட வேண்டும் . 

பிறகு கிண்ணத்தை 
மணல் தட்டின் மீது வைத்து , 

வைத்து , கரைசலை சீராகச் சூடு 
செய்தல் வேண்டும் . சூடேற்றும்போது கரைசல் சிதறாமல் 
பார்த்துக் கொள்ளப்படுகிறது . கரைப்பான் ஆவியாகி வெளிச் 
செல்லுகிறது . நீர் முழுவதும் ஆவியானவுடன் சூடு படுத்து 
வதை நிறுத்திப் பீங்கான் கிண்ணத்தைக் குளிரச்செய்து , பிறகு 
கிண்ணம் , உப்பு ஆகியவற்றின் மொத்த எடையைக் கண்டு 
பிடிக்க வேண்டும் . ஒரே மா திரியான எடைகள் கிடைக்கும் 
வரையில் கிண்ணத்தைச் சூடுபடுத்தி , குளிர்ச்சியடையச் 
செய்து 

கண்டறியும் முறையைத் திரும்பச் செய்ய 
வேண்டும் . இதிலிருந்து கீழ்க்கண்ட கணக்கிடல் முறையில் 
கரைதிறனைக் கண்டுபிடிக்கலாம் : 


எடை 


- 


21 


- 


கணக்கிடல் : 

வெற்றுப் பீங்கான் கிண்ணத்தின் எடை W , கி . 
கிண்ணம் + கரைசல் எடை 
கிண்ணம் + கரை பொருளின் எடை 
கரை பொருளின் எடை 

( W - W1 ) கி 
நீரின் எடை 

( V, - W ) கி 
( W.- W ; ) கிராம் நீரில் ( W. - W , ) கிராம் உப்பு கரைகிறது . 
.. 100 கிராம் நீரில் கரையும் 

W , ) 
உப்பின் எடை 

X 100 

( W, Wg ) 
ஆகவே , அறை வெப்ப நிலையில் ( W : - W , ) 
நீரில் உப்பின் கரை திறன் ( W , - V.) 


- 


( Ws 


ல் } 


X 100 


கரைதிறன் வரைபடம் ( Solubility curve ) 

ஓர் உப்பின் கரைதிறனைப் பல வெப்ப நிலைகளில் கண்டு 
பிடிக்க முடியும் . உப்புகளின் கரைதிறன் வெப்ப நிலை 
அதிகரிப்பினால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது . இதனை ஒரு வரை 
படத்தின் மூலம் விளக்கலாம் . அதற்குக் கரைதிறன் வரைபடம் 
எனப் பெயர் . ஒரு பொருளின் கரைதிறன் பல வெப்ப நிலை 
களில் சோதனை மூலம் கண்டறிய வேண்டும் . இவ்வாறு 
கிடைத்த கரைதிறன் மதிப்புகளை Y அச்சிலும் , வெப்ப நிலை 
X அச்சிலும் எடுத்துக்கொண்டு வரைபடம் அமைக்கவேண்டும் . 
பல கரைபொருள்களுக்குக் கிடைத்த வளைகோடுகள் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளன . 


கரைதிறன் வரைபடத்தின் பயன்கள் 

( 1 ) வெப்ப நிலை கரை திறனை எவ்வாறு பாதிக்கிறது என் 
பதை வரைபடம் காட்டுகிறது . ( 2 ) ஒரு குறிப்பிட்ட வெப்ப 


--- 


T 


+ 


+ 


-- 


-- 


-- 


பொட்டாசியம் புரோமைடு 


| 


கா கா 


+ 


பட 


T 


| 


கரைதிறன் 


நீரற்ற 
• 
ចូ រ៉ា 
அல்பேட் 


-- 


பொட்டாசியம் 


பொட்டாசியம் 


தனோரைடு 


இந்த முறையில் 
கரைசல்கள் 

191 
நிலையில் ஓர் உப்பின் கரைதிறனை எளிதில் கண்டுபிடிக்கலாம் . 
( 3 ) ஒரே வெப்ப நிலையில் பல பொருள்களின் கரைதிறன்களை 
ஒப்பிட்டுப் பார்க்கலாம் . பின்னப்படிகமாதல் முறையின் 

100 
90 
80 
70 
60 
50 

சேரமாக 

குளோரைடு 
30 
20 
10 

கால்சியம் குரோமேட் 
o 10 20 30 40 50 60 70 80 90 100 

வெப்பநிலை 

படம் 42 , 

கரை திறன் வளை சோடுகள் 
தத்துவம் இதிலிருந்து அறியப்படுகிறது . ( 4 ) கரை திறன் வரை 
படத்தைப் பயன்படுத்தி ஹைட்ரேட்டு உப்புக்களின் ( Salt 
hydrates ) இடை நிலை வெப்ப நிலையைக் ( transition temperature ) 
கணக்கிட முடியும் . 
படிகமாதல் ( Crystallisation ) 

ஒரு பூரிதக்கரைசலைக் குளிரவைக்கும்போது அக் கரைசலில் 
உள்ள கரை பொருளின் ஒரு பகுதி 

தானாகவே திண்மப் 
உண்டாகும் துகள்களுக்குப் படிகங்கள் என்று பெயர் . 
படிகங்கள் பின் வரும் முறையில் தயாரிக்கப்படுகின்றன : 

பொருளின் பூரிதக்கரைசலை அதிக வெப்ப நிலையில் 
7 


-- 


பொட்டாசியம் குளோரேட் 


நீரோழிய 
சோடியம் சல்பே 


194 


புகுமுக வேதியியல் 


தயாரித்துக் குளிரச் செய்தால் படிகங்கள் கிடைக்கும் . எடுத்துக் 
காட்டாகப் பொட்டாசியம் நைட்ரேட் பூரிதக் கரைசலை 50 ° C- ல் 
தயாரிக்க வேண்டும் . இந்த வெப்ப நிலையில் இதன் க 
திறன் 85 .. இப் பூரிதக் கரைசலை 25 ° C- க்கு குளிர வைக்க 
வேண்டும் , இந்த வெப்ப நிலையில் இதன் கரைதிறன் 37 . 
ஆகையால் , இந்தக் கரைசலில் மிகையாக உள்ள 48 கிராம் 
கரைபொருளைக் கரைசல் கொள்ளாது . ஆகவே ,இந்த 48 கிராம் 
பொட்டாசியம் நைட்ரேட் தானாகவே படிகவடிவில் பிரிந்து 
படிந்துவிடும் . பல உப்புகள் கரைந்துள்ள கரைசலைக் குளிரச் 
செய்தால் , உப்புகள் அவற்றின் கரைதிறன்களுக்கேற்பப் 
படிப்படியாகப் படிகங்களாகப் பிரியும் . இவ்வாறு பல உப்புகளை 
ஒரு கரைசலிலிருந்து படிகமாகப் பெறும் முறைக்குப் பின்னப் 
படிகமாக்கல் ( Fractional Crystallisation ) எனப் பெயர் . 


கரைசல்களின் அடர்வை வரையறுக்கும் முறைகள் 

ஒரு கரைசலில் கரைந்துள்ள கரைபொருள் , கரைப்பான் 
ஆகியவற்றின் அளவுகளைக் கூறுவது 

கரைசலின் 

அடர்வு 
எனப்படுகிறது . நீர்த்த அல்லது அடர்கரைசல் என்பதிலிருந்து 
இந்த அளவுகளைக் காணலாம் . நீர்த்த கரைசலில் , கரைப்பா 
னின் அளவோடு ஒப்பிடும்போது மிகக்குறைந்த அளவு கரை 
பொருள் கரைந்திருக்கிறது . நீர்த்த கரைசல் தான் பல விதிகளுக் 
குட்படுகிறது . கரைப்பானின் அளவோடு ஒப்பிடும்போது அதிக 
அளவு கரை பொருளைக் கொண்டுள்ள கரைசல் அடர் கரைசல் 
எனப்படுகிறது . இவ்வாறு வரையறுக்கப்பட்ட எல்லா விளக் 
கங்களும் கரைசல்களின் பண்பை ஒட்டியே கொடுக்கப் 
பட்டுள்ளன . கரை பொருளின் எடையைச் சரியாகக் கண்டறி 
வதற்கு வேறு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் . வேதியலில் 
கரைசல்களின் அடர்வுகளைக் குறிப்பதற்குப் பல அலகுகள் வரை 
யறுக்கப்பட்டுள்ளன . அவற்றைக் கீழ்க்கண்டவாறு விளக் 
கலாம் . 


( 1 ) சதவீத அடர்வு ( Percentage concentration ) 

100 கிராம் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் எடை 
யைக் கிராமில் காட்டும் அலகு சதவீத அடர்வு 

சதவீத அடர்வு எனப்படும் .. 
எனவே , 20 % சர்க்கரைக் கரைசலில் 20 கிராம் சர்க்கரையும் , 
80 கிராம் நீரும் கலந்து 100 கிராம் கரைசலைக் கொடுக்கிறது . 
0.8 % சோடியம் குளோரைடுக் கரைசல் , 0.8 கிராம் உப்பை 
99-2 கிராம் நீரில் கரைத்துப் பெறப்படுகிறது . 


யா 


- 


* கரைசலில் 100 ரோமில் உள்ள சோடியம் ) 


அளவுள்ள கரை 
கரைசல்கள் 

195 
எடுத்துக்காட்டு 

40 கிராம் நீரில் 10 கிராம் சோடியம் குளோரைடை 
ரைத்துப் பெறப்படும் கரைசலின் சதவீத 

அடர்வைக் 
கணக்கிடுக . 
கரைசலின் மொத்த எடை = கரை பொருளின் எடை 

+ கரைப்பானின் எடை 

10 + 40 50 கிராம் 
கிராம் கரைசலில் உள்ள 
சோடியம் குளோரைடின் எடை = 

10 கி 
10 

x100 
ளோரைடின் எடை 

50 

= 20 கி 
. கரைசலின் சதவீத அடர்வு 20 
சதவீத அடர்வு வெப்ப நிலையுடன் மாறுவதில்லை . 
நார்மாலிட்டி அலகு ( Normality unit ) ( N ) 

ஒரு லிட்டர் கரைசலிலுள்ள கரை பொருளின் கிராம் சமான 
எடைகளின் எண்கள் அக் கரைசலின் நார்மாலிட்டி எனப் 
படுகிறது . 
நார்மாலிட்டி ( N ) ஒரு லிட்டர் கரைசலிலுள்ள கரை 

பொருளின் எடை ( கிராம்ஸ் ) / கரை 
பொருளின் , கிராம் சமான 

எண் . 
நார்மாலிட்டியை N என்ற எழுத்தால் குறிக்கிறோம் . ஒரு 
லிட்டர் கரைசலில் 1 கிராம் சமான எடை 
பொருள் கரைந்திருந்தால் அக் கரைசலின் திறன் IN ஆகும் . 
அக் கரைசலில் 2 கிராம் சமான எடை அளவுள்ள கரைபொருள் 
கரைந்திருந்தால் அதன் திறன் 2 N எனப்படும் . 


க 


எடை 


கணக்கு 1 : 

0.12 N திறனுள்ள கரைசலின் 250 c.C- யிலுள்ள சல்ஃபூரிக் 
அமிலத்தின் எடையைக் கணக்கிடுக . 
சல்ஃபூரிக் அமிலத்தின் 

அதன் மூலக்கூறு எடை / 2 


} 


- 


சமான 

எடை எண் 


98 / 2 = 49 . 


196 


புகுமுக வேதியியல் 


49 


IN கரைசலின் 1 லிட்டரில் 
கரைந்துள்ள H , SO- ன் எடை 

0.12 N கரைசலின் 1 லிட் 
டரில் கரைந்துள்ள H , SO , - ன் 


* 


( 49X012 ) கி 


எடை 


250 c.c- ல் கரைந்துள்ள 
H , SO ; - ன் எடை 


49X0.12X 250 

1000 


- 


1-47 கிராம் 


கணக்கு 2 : 

250 cc கரைசலில் 11• 2 கிராம் கரைந்துள்ள பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடைப் பெற்றிருக்கும் 

கரைசலின் 

திறனைக் 
கண்டுபிடி , 


} 


பொட்டாசியம் ஹைட்ராக் 

39 + 16 + 1 
சைடின் சமான எடை எண் 

56 
56 கிராம் பொட்டாசியம் ஹைட 
ராக்சைடு 1 ( 100 c.c- யில் கரைந் 

IN 
திருக்கும் போது கரைசலின் திறன் 

112 கிராம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 

1000 C.C. ல் கரைந்திருக்கும் கரைசலின் திறன் 
11.2 கிராம் பொட்டாசியம் 

11.2 250 
ஹைட்ராக்சைடு 250cc - ல் 
கரைந்திருக்கும் கரைசலின் திறன் 

56 1000 


N 


56 . 


- 


X 


0.8 N 


( 3 ) மொலாரிட்டி அலகு ( Molarity Unit ) 

அடர்வுகளைக் காட்டுவதற்கு இது தான் சாதாரணமாகப் 
பயன் படும் அலகு . ஒரு லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கிராம் 
மோல்களின் எண்ணுக்கு மொலா ரிடி அலகு எனப் பெயர் . 


இதை M என்ற குறியால் குறிப்பது வழக்கம் . ஒரு கரை 
பொருளின் மொத்த மோல் எண்களைக் கீழ்க்கண்ட விகிதத்தின் 
மூலம் கணக்கிடலாம் : 
கரை பொருளின் மோல் எண் 

கரை பொருளின் எடை 
அதன் மூலக்கூறு எடை எண் 


ஒரு லிட்டர் கரைசலில் ஒரு மோல் ( கிராம் மூலக்கூறு 
எடை ) கரைபொருளைப்பெற்றிருக்கும் கரைசலின் திறன் 1M 


கரைசல்கள் 


197 


ஆகும் . கரைசல் இரண்டு கிராம் மூலக்கூறு எடை அளவுள்ள 
கரைபொருளைப் பெற்றிருந்தால் , அதன் திறன் 2 M ஆகும் . ஒரு 
பொருளின் மூலக்கூறு எடையும் , சமான எடையும் சமமாக 
இருந்தால் மொலாரிடியும் , நார்மாலிடியும் சமமாக இருக் 


கின்றன . 


கணக்கு : 


46.07 மூலக்கூறு எடை பெற்றுள்ள எத்தில் ஆல்கஹாலின் 
( CH , CH , OH ) 50 கிராம் எடை 500 c.c.- ல் கரைந்துள்ள 
கரைசலின் மொலாரிட்டியைக் கணக்கிடுக . 


சரைபொருளின் 
மோல் எண்கள் 


கரைபொருளின் எடை 
அதன் மூலக்கூறு எடை 
50 

1.09 மோல்கள் 
4607 


- 


- 


5Co c.c. கரைசல் 1 * 19 மோல்கள் எத்தில் ஆல்கஹாலைப் 
பெற்றுள்ளது . 
1000c.c . கரைசலில் உள்ள மோல்கள் 

1.09 

X 1000 = 2 • 18 M 

500 
மோலாரிட்டி 

2.18 M 


( 4 ) மொலாலிட்டி அலகு ( Molality Unit ) ( m ) 


இம் முறையில் அடர் வைக் குறிப்பது எளிதாக உள்ளது . 
1000 கிராம் கரைப்பானில் கரையும் கரைபொருளின் மோல் 
எண்களுக்கு மொலாலிட்டி என்று பெயர் . இதை m என்ற 
குறியால் குறிப்பது வழக்கம் . 


மொலாலிட்டி ( m ) 
கரை பொருளின் மோல் எண்கள் 

X 1000 
கரைசலின் எடை 


கரைசலின் மொலாலிட்டி வெப்ப நிலையினால் எவ்விதத்தி 
லும் பாதிக்கப்படுவதில்லை . கரைபொருளின் மூலக்கூறு எடை 
யைக் கண்டுபிடிக்க இவ்வலகு உதவுகிறது . கரைசல்களின் 
கொதிநிலைகளையும் , உறை நிலைகளையும் கணக்கிடுவதற்கு 
மொலாலிட்டி அலகு நன்கு பயன் படுகிறது . 


198 


புகுமுக வேதியியல் 


கணக்கு : 

3.7 கிராம் பொட்டாசியம் குளோரைடு ( KCI- ன் மூலக்கூறு 
எடை = 74.5 ) 500 கிராம் நீரில் கரைந்திருச்கும் கரைசலின் 
மொலாலிட்டியைக் கணக்கிடுக . 
கரைபொருளின் மோல் எண்கள் 

கரைபொருளின் எடை 
கரை பொருளின் மூலக்கூறு எடை 


--- 


- 


= 0.048 மோல் 
74.5 

கரைபொருளின் மோல் எண் 
மொலாலிட்டி 

X 1000 
கரைப்பானின் எடை 
0.048 
x 1000 

0.096 m 
500 
கரைசலின் மொலாலிட்டி 

0-096 m . 


கணக்கு 2 : 

1 மொலால் ஆக்சாலிக் அமிலக் கரைசலின் சதவீத அடர் 
வைக் கணக்கிடுக . 

ஆக்சாலிக் அமிலத்தின் மூலக்கூறு எடை = 126 
1000 கி நீரில் கரைந்திருக்கும் , 1 மொலால் 
கரைசலிலுள்ள ஆக்சாலிக் அமிலத்தின் எடை 

= 126 கி . 

126 
சதவீத அடர்வு 

X 100 
( 1000 + 126 ) 
= 11.2 


} 


( 5) மோல் பின்ன அலகு ( Mole fraction unit) 

ஒரு கரைசலிலுள்ள ஒரு பொருளின் மோல் பின்னம் , அப் 
பொருளின் மோல் எண்களைக் கரைசலிலுள்ள பொருள் களின் 
மொத்த மோல் எண்களால் வகுத்து வரும் ஈவு எனக் கருதப் 
படுகிறது . ஒரு கரைசலில் கரைபொருள் , கரைப்பான் என்ற 
இருவகைப் பொருள்களே உள்ளன . 


கரைசலில் கரை பொருளின் மோல் பின்னம் 

கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை 
கரைபொருளின் மோல்கள் -- கரைப்பானின் மோல்கள் 


- 


199 


கரைசல்கள் 


கரை பொருளின் 

மோல் எண்களை 122 எனவும் , கரைப்பா 
னின் மோல்களை 11 எனவும் குறித்தால் , கரைபொருளின் 

72 
மோல் பின்னம் , X , 

7 , + ni 


கா- 


கரைப்பானின் மோல் பின்னம் 

கரைப்பானின் மோல்கள் 
கரைபொருன் கரைப்பானின் 
மோல்கள் 

மோல் எண்கள் 


+ { மோல் 

எண்கள் 


11 


X1 


- 


12 , + ? , 


* X ,, X , ஆகியவை கரைப்பான் , கரை பொருள் ஆகிய 
வற்றின் மோல் பின்னங்களாகும் . ஒரு கரைசலிலுள்ள எல்லாப் 
பொருள்களின் மோல் பின்னங்களின் கூட்டுத்தொகை 1 ஆகும் . 


நக 


-- 
- 


nt 

P + 11 , 
X + X , + 

| 
m 

n + 1 11 +12 
மோல் பின்ன அலகு வெப்ப நிலையுடன் மாறுவதில்லை . 


கரைசலின் அடர்வைச் சார்ந்த குணத்திற்கும் , கரை 
பொருள் , கரைப்பான் ஒன்றையொன்று தழுவிய மூலக்கூறெண் 
களுக்கும் உள்ள - தொடர்பைக் குறிப்பதற்கு மோல் பின்ன 
அலகு பயன் படுகிறது . 


கணக்கு 1 . 

92 கிராம் எத்தில் ஆல்கஹால் ( C , H , OH- மூலக்கூறு எடை 
= 46 ) 144 கிராம் நீரில் கரைந்திருக்கிறது . எத்தில் ஆல்கஹா 
லின் மோல் பின்னத்தைக் கணக்கிடுக . 
கரைபொருளின் மோல் எண்கள் 

92 கி ( C2H.OH- ன் எடை ) 
46 A (CH, OH- ன் மூலக்கூறு எடை 


கரைப்பானின் மோல் எண்கள் 

144 கி ( நீரின் எடை ) 
18 கி ( நீரின மூலக்கூறு எடை ) 
= 8 மோல்கள் 


200 


கீழ்க்கண்டஅட்டவணைபல்வேறுஅடர்வுஅலகுகளைக்காட்டுகிறது: 


பாட 


பெயர் 


விளக்கம் 


அடர்வின்அலகு 


கரைசலின் எடை 
அல்லது கனஅளவு 


100கி 


சதவீத அடர்வு 


கரைபொருளின்எடைகி 

100கிகரைசல் 


கரைசலின் எடை 


கரைசலின் 


மொலா ரிட்டி 


கரைபொருளின்மோல்எண்கள் 

1லிட்டர்கரைசல் 


கனஅளவு 


மொலா 


கரைசலிலுள்ள கரைபொருளின்எடை (கிராமில்) 1லிட்டர் 

கரைசலி லுள்ளகரைபொருளின் மோல்எண்கள் 1000கிகரைப்பானிலுள்ள கரைபொருளின்மோல் எண்கள் லிட்டர் 
கரைசலிலுள்ள கரைபொருளின்சமான எடைஎண்கள் கரைசலின்ஒருகூறின் 
மோலுக்கும் மோல்களுக்குமுள்ள 


கரைபொருளின்மோல்எண்கள் 

1000கிகரைசல் 


கரைசலின் எடை 


லிட்டி 


நார்மா 


கரைசலின் 


கரைபொருளின்சமானஎடைஎண்கள் 

1லிட்டர்கரைசல் 


லிட்டி 


கனஅளவு 


மோல் பின்னம் 


மொத்த 


பகுதிப்பொருளின்மோல்எண் 

மொத்தமோல்கள் 


மோல் 


புகுமுக வேதியியல் 


விகிதம் 


கரைசல்கள் 


2011 


... 


கரைபொருளின் மோல் பின்னம் 

2 2 
2+ 8 10 
0.2 


- 


3 


கணக்கு 2 : 

வடித்துப் பகுத்த சாராயத்தில் 95 % எத்தனால் எடை 
யளவில் உள்ளது . அதிலுள்ள பகுதிப் பொருள்களின் மோல் 
பின்னங்களைக் கண்டுபிடி . 

100 கிராம் வடித்துப் பகுத்த சாராயத்தில் 95 கிராம் 
C , H , OH- ம் , 5 கிராம் நீரும் உள்ளன . 

எத்தில் ஆல்கஹாலின் மூலக்கூறு எடை = 46 
எத்தில் ஆல்கஹாலின் மோல் எண் 

95 

= 2-065 மோல்கள் 

46 
நீரின் மூலக்கூறு எடை 

18 

5 
நீரின் மோல் எண் 

= 0 278 மோல் 

18 
கரைசலின் மொத்த மோல் எண்கள் 

= 2 065 + 0-278 

= 2.343 
எத்தில் ஆல்கஹாலின் 2 065 
மோல் பின்னம் X , 

= 0-882 
2. 343 

0-278 
நீரின் மோல் பின்னம் X , 

0-118 
2.343 


- 


நீர்த்தக் கரைசல்கள் 

( Dilute Sclutions ) 
கரைப்பானின் எடையுடன் ஒப்பிடும்போது மிகக் குறைந்த 
அளவு கரை பொருள் கரைந்திருக்கும் கரைசல் நீர்த்தக் கரை 
சல் எனப்படும் . சான்றாக 2 கிராம் சோடியம் குளோரைடு 
1 லிட்டர் நீரில் கரைந்துள்ள கரைசல் நீர்த்த கரைசலாகும் , 
நீர்த்த கரைசல்களின் பண்புகள் , அவற்றில் கரைந்துள்ள 
கரை பொருளின் தன்மையைப் பொறுத்ததல்ல . ஆனால் , கரை 
சலின் அடர்வைப் பொறுத்திருக்கும் ; அதா வது கரைசலில் 
உள்ள அயனிகள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையைச் 
சார்ந்திருக்கும் . இவ்வாறு அடர்வைப் பொறுத்து மாறும் , 


202 


புகுமுக வேதியியல் 


நீர்த்த கரைசல்களின் பண்புகள் தொகை சார் பண்புகள் 
( colligative properties ) எனப்படும் . இவை கீழ்க்காட்டியவாறு 
நான்கு வகைப்படும் : 

( 1 ) ஆவியழுத்தக் குறைவு ( Lowering of vapour pressure ) 
{ 2 ) கொதி நிலை உயர்வு ( Elevation of boiling point ) 
( 3 ) உறை நிலைத் தாழ்வு ( Depression of freezing point ) 
( 4 ) கரைசலின் ஊடுபரவலழுத்தம் ( Osmotic pressure ) 


( 1 ) கரைப்பானின் ஆவியழுத்தக் குறைவு ( Lowering of vapour pressure ) 

ஒவ்வொரு நீர்மத்திலுள்ள மூலக்கூறுகளும் ஆவி நிலை 
மைக்கு விரவிச்செல்லும் தன்மை பெற்றிருப்பதால் , ஒவ்வொரு 
நீர்மத்திற்கும் குறிப்பிட்ட ஆவியழுத்தம் உண்டு . இந்த ஆவி 
யழுத்தம் ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் நிலையாக உள்ளது . 
ஒரு நீர்மக் கரைப்பானில் , ஆவியாகும் தன்மை பெற்றிராத 
கரைபொருளைக் ( சர்க்கரை ) கரைத்தால் கரைப்பானின் ஆவி 
யழுத்தம் குறையும் . இதற்குக் காரணம் , கரைபொருளைச் 
சேர்த்தவுடன் , கரைப்பானின் அடர்வு , அது தூய நிலையில் 
பெற்றிருந்ததைவிடக் குறைகிறது . இதனால் வெளிவரும் கரைப் 
பான் மூலக்கூறுகள் , தூய நிலையிலிருந்ததைவிடக் குறைந்து 
விடுகின்றன . எனவே , தூய கரைப்பானின் ஆவியழுத்தத்தை 
விடக் குறைந்த ஆவி அழுத்தத்தைக் கரைசல் பெறுகிறது . 
இப் பண்புக்குக் கரைப்பானின் ‘ ஆவியழுத்தக்குறைவு எனப் 
பெயர் . 


-- 


ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் கரைப்பானின் ஆவி 
யழுத்தம் p ° ஆகவும் , அதே வெப்ப நிலையில் கரைசலின் 
ஆவியழுத்தம் - ஆகவும் இருந்தால் , ( p ° b ) ஆவி அழுத்தக் 
குறைவைக் காட்டுகிறது . இதைத் தூயக் கரைப்பானின் ஆவி 
அழுத்தமான p ° ஆல் வகுத்தால் , கிடைக்கும் சமன் பாடு 
b ° _p / p ° ஆகும் . இந்தச் சமன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்ட கரை 
சலின் தழுவிய ஆவி அழுத்தக்குறைவு ( relative lowering of 
vapour pressure ) எனப்பெயர் . ஆவியழுத்தக் குறைவு கரை 
பொருளின் மூலக்கூறு அடர்வைச் சார்ந்திருக்கிறது . 1887 - ல் 
ரௌல்ட் என்பவர் கரைசலின் தழுவிய ஆவியழுத்தக் குறை 
வையும் , அதன் அடர்வையும் இணைத்து ஒரு விதியை வெளி 
யிட்டார் . இது ரௌல்ட் விதி எனப்படும் . 
ரௌல்ட் விதியைக் ( Raoult s law ) 

பின் வருமாறு 
கூறலாம் : 


9 


- 


m2 , m ; ஆகியவை 
நீக்கிவிடலாம் . பிறகு ( 2 ) ஆவது சமன்பாட்டைக் கீழ்க்கண்ட 
கரைசல்கள் 

203 
ஒரு கரை பொருளைச் சேர்ப்பதால் உண்டாகும் கரைசலின் தழுவிய ஆவி 
யழுத்தக்குறைவும் , கரை பொருளின் மோல் பின்னமும் சமமாகும் . 
* இவ்விதியைக் கணித முறையில் கீழ்க்கண்டவாறு விளக்க 
லாம் : 

7:21 , n2 ஆகிய இரண்டும் முறையே கரைப்பான் கரை 
பொருள்களின் மோல் எண்களானால் , மோல் பின்ன வரை 

12 
யறைப்படி கரை பொருளின் மோல் பின்னமான X , 

n , + 
கணித முறையில் ரௌல்ட் விதியை எழுதினால் , 
12 , 

... ( 1 ) 
ny + n , 
ஆனால் , மோல் எண்கள் = எடை / மூலக்கூறு எடை = Wm. 

. 
( 1 ) ஆவது சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி எழுதலாம் : 
p ° p 

... ( 2 ) 
W / m , + W2/ m , 
இச் சமன்பாட்டில் W ,, W , என்பவை முறையே கரை பொருள் , 
கரைப்பான் ஆகியவற்றின் எடைகளைக் கிராமில் குறிக்கின்றன . 
மூலக்கூறு எடை எண்களாகும் . 

மிக நீர்த்த கரைசலுக்குச் சமன்பாட்டில் கீழேவரும் 4 , / m ., ஐ 


- 


W Im , 


--- 


p ° 


. 


வாறு எழுதலாம் : 

p ° – 2 


W, m1 


3 


W ,/ m , 
W./m1 


m , WA 


கரை 


ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் கரைசல் , கரைப்பான் 
ஆகிய இரண்டின் ஆவியழுத்தங்கள் , கரைப்பான் , 
பொருள் இவற்றின் எடைகள் , மற்றும் கரைப்பானின் மூலக் 
கூறு எடை எண் இவை தெரிந்திருந்தால் , கரை பொருளின் 
மூலக்கூறு எடை எண்ணைக் கணக்கிடலாம் . 


கணக்கு 1 : 

13 கிராம் கரை பொருள் 100 கிராம் கரைப்பானின் ( நீரில் ) 
கரைத்திருக்கும் கரைசலின் ஆவியழுத்தம் 28 ° C வெப்ப நிலை 
யில் 27 , 371 m.m ஆகும் . இவ் வெப்ப நிலையில் நீரின் அழுத்தம் 
28.055 மிமீ . ஆகும் . கரை பொருளின் மூலக்கூறு எடையைக் 
கணக்கிடுக . 


204 


புகுமுக வேதியியல் 


p – 2 


- 2 


Uz my 
0 m , 


- 


1 28-065 மிமீ 
P 27.371 மிமீ . 
13 , = 100 கி . 
TN1 

18 ( நீர் ) 
ims 

? 
W , 13 கி . 


13 X 18 


- 


28.065 27.371 

28.065 


100 X 102 


- 


m2 = 


13 X 18 X 28-065 

= 94-6 கி . 
0.694 X 100 
கரைபொருளின் மூலக்கூறு எடை = 94.6 


கொதி நிலை உயர்வு ( Elevation of Boiling point ) 

ஒரு நீர்மத்தின் ஆவியழுத்தம் வெளிக்காற்றின் அழுத்தத் 
திற்குச் சமமாயிருக்கும்போது அந்த நீர்மம் கொதிக்கிறது . 
ஆவியாகாத கரைபொருளை ஒரு கரைப்பானில் கரைக்கும் 
போது கரைப்பானின் ஆவி பழுத்தம் குறைகிறது . இதனா ல் 
கரைசல் உயர்ந்த வெப்பநிலையிலிருக்கும்போது தான் அதன் 
ஆவியழுத்தம் , வெளிக்காற்றின் அழுத்தத்திற்குச் சமமாகிறது . 
எனவே , ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் ஒரு கரைசலின் கொதி , 
நிலை , கரைப்பானின் கொதி நிலையை விட அதிகமாயுள்ளது . 
ஒரே அழுத்தத்தில் கரைசலின் கொதி நிலைக்கும் , கரைப் 
பானின் கொதி நிலைக்கும் உள்ள வித்தியாசம் கொதி நிலை 
உயர்வு எனப்படுகிறது . 
கொதி நிலை உயர்வு A T. = கரைசலின் கொதி நிலை கரைப்பானின் 

கொதி நிலை . 


ஒரு கரைசலில் ஏற்படும் கொதி நிலை உயர்வு , அக் கரை 
சலின் மொலாலிட்டிக்கு நேர் விகித சமமாயிருக்கிறது . மேலும் , 
கொதி நிலை உயர்வு கரை பொருளின் தன்மையைப் பொறுத்த 
தல்ல . வெவ்வேறு பொருள்கள் ஒரே கரைப்பானில் கரைந்து 
உண்டாகும் சம மொலாலிட்டி உள்ள கரைசலின் கொதி நிலை 
உயர்வு சமமாக உள்ளது . அதாவது அவற்றின் கொதி நிலைகள் 
சமமாயுள்ளன . 100 கிராம் கரைப்பானில் ஒரு மோல் கரை 
பொருள் கரைந்திருந்தால் ,, இதே 

அளவுள்ள 

ஒவ்வொரு 
கரைப்பானும் , நிலையான , மாறாத கொதி நிலை உயர்வைப் 
பெறுகின்றன . 

கரைபொருளின் தன்மையைச் சார்ந் 
திராது . இம் மாறிலிக்கு மோலால் கொதி நிலை மாறிலி அல்லது 
எபுலியாஸ்கோபிக் மாறிலி ( Molal boiling point constant or 
ebullioscopic constant ) எனப் பெயர் . நீருக்கு இம் மாறிலியின் 
மதிப்பு 0.52 ஆகும் . அதாவது 1 கிராம் மூலக்கூறு எடையுள்ள 


கரைசல்கள் 


205 


( 1 மோல் ) கரைபொருள் ( சான்றாக 60 கிராம் ] யூரியா , 180 கி 
குளுக்கோஸ் , 342 கி 

சர்க்கரை ) 

1000 கி நீரில் கரைந்து 
உண்டாகும் கரைசல் 100-520 வெப்ப நிலையில் கொதிக்கிறது . 
கொதி நிலை உயர்வு 0.52 ° C ஆகும் . மோலால் கொதி நிலை 
மாறிலி Kb என்று குறிக்கப்படுகிறது . 


கரைப்பானின் Kb- ன் மதிப்பையும் , தெரிந்த அடர்வுள்ள 
கரைசலின் 

கொதி நிலையையும் அறிந்திருந்தால் கரை 
பொருளின் மூலக்கூறு எடையைக் கணக்கிடலாம் . கொதி நிலை 
உயர்வை பெக்மன் வெப்பமானியைக் ( Beckmann thermometer ) 
கொண்டு கணக்கிடலாம் . இவ் வெப்பமானியைக்கொண்டு 
001 வெப்ப நிலை மாற்றத்தையும் அளக்கலாம் . பெக்மன் 
வெப்பமானியைக்கொண்டு கரைப்பான் அல்லது கரைசலின் 
சரியான கொதி நிலையைக் கணக்கிட 

முடியாது . ஆனால் , 
இவை இரண்டின் கொதி நிலைகளுக்கிடையேயுள்ள வித்தியா 
சத்தை 0.01 ° C- க்குத் துல்லியமாகக் காணலாம் . இம் மதிப்பு 
களைக்கொண்டு பொருள்களின் மூலக்கூறு எடைகளை கணக்கிட 
முடியும் . 


கணக்கு : 

55.6 கிராம் அசிட்டோனில் 2.78 கிராம் பென்சோ 
ஃபினோன் சேர்மத்தைக் கரைத்து உண்டான 

கரைசலின் 
கொதி நிலை உயர்வு 0.472 ° ஆகும் . பென்சோ ஃபினோனின் 
மூலக்கூறு எடையைக் கணக்கிடுக . அசிட்டோனின் கொதி 
நிலை உயர்வு மாறிலி 1-72 ஆகும் . 
பென்சோ ஃபினோனின் மூலக்கூறு எடை = M என்க 
1000 கிராம் அசிட்டோனில் M கிராம் 
பென்சோ ஃபினோனைக் கரைத்து = 1 : 72 ° C 
உண்டான உயர்வு 
1000 கி அசிட்டோனில் 2.78 கி . 

1.72 
பென் சோஃபினோனைக் கரைக்கும் 

X 2-78 

M 
போது உயர்வு 
2 • 78 கிராம் பென்சோஃபினோன் 55-6 கி 

1 72X2: 78X1000 
அசிட்டோனில் 

கரைந்தால் 
உண்டாகும் உயர்வு 

MX55.6 
இங்குக் கணக்கிடக்கிடப்பட்ட உயர்வு 0.472 

1-72X2-78X 1000 
0.472 

MX 55-6 


} 


- 


000 


} 


- 


906 


புகுமுக வேதியியல் 


182-2 


1-72X 2• 78X1000 
M 

55 6X0-472 
பென்சோஃபினோனின் மூலக்கூறு எடை = 182 • 2 


உறைநிலைத் தாழ்வு ( Depression of freezing point ) 

ஒரு நீர் மத்தின் உறை நிலையில் , திண்ம , நீர்ம நிலைகள் 
சம நிலையிலிருக்கின்றன . இதனால் இவற்றின் ஆவியழுத்தங்கள் 
சமமாக இருக்கும் . ஆவியாகாத கரைபொருளைக் கரைப் 
பானில் கரைத்ததனாலுண்டாகும் ஆவியழுத்தக்குறைவு 
மற்றொரு முடிவை வெளியிடுகிறது . ஆவியழுத்தக் குறைவு 
கரைசலின் உறை நிலையைக் குறைக்கிறது . இதனால் , அதே 
அழுத்தத்தில் கரைசல் , கரைப்பானின் உறை நிலையைவிட 
தாழ்ந்த வெப்ப நிலையில் உறையும் . இதற்குக் கரைசலின் 
உறை நிலைத் தாழ்வு என்று பெயர் . 


கொதி நிலை உயர்வைப் போலவே உறை நிலைத் தாழ்வும் 
கீழ்க்கண்ட விதிகளுக்கு உட்படுகிறது . ( 1 ) ஓர் ஆவியாகாத 
கரைபொருளைக் கரைப்பானில் சேர்த்தால் உண்டாகும் உறை 
நிலைத் தாழ்வு கரைசலின் அடர்வுக்கு நேர்விகித சமமாக 
இருக்கிறது . ( 2 ) ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள கரைப்பானில் 
கரைந்துள்ள பல கரை பொருளின் மோல் எண்கள் சமமாக 
இருந்தால் , இக் கரைசல்களின் உறை நிலை சமமாக இருக்கும் . 


1000 கிராம் கரைப்பானில் 1 கிராம் மூலக்கூறு எடையுள்ள 
கரை பொருள் கரைந்து உண்டாகும் கரைசலில் , கரைப்பானின் 
உறை நிலைத்தாழ்வு ஒரு மாறிலியாக உள்ளது . 

உள்ளது . 1 மோலால் 
அடர்வுள்ள இக் கரைசலுக்கு , இதன் மதிப்பு கரைப்பானின் 
தன்மையைச் சார்ந்துள்ளது . 

கரைப்பானுக்குள்ள 
இம் மாறிலி மோலால் தாழ்வு மாறிலி ( Molal Depression Constant ) 
அல்லது க்ரியாஸ்கோபிக் மாறிலி ( Cryoscopic constant ) என்றும் 
வழங்கப்படுகிறது , இதை Kf என்று குறிக்கிறோம் . நீரின் 
மாறிலி 1-86 ஆகும் . அதாவது ஒரு மோல் எடையுள்ள கரை 
பொருளை (சான்றாக 60 கி யூரியா , 180 கி குளுக்கோஸ் ) 1000 கி 
நீரில் கொண்டுள்ள நீர்க் கரைசல் -1+ 86 ° C வெப்ப நிலையில் 
உறைகிறது . இது உறை நிலைத்தாழ்வு 1 • 86 ° C என்பதைக் 
காட்டுகிறது . 


கரைப்பானின் Kf- ன் மதிப்பு , உறை நினைத்தாழ்வு , கரை 
சலின் அடர்வு , ஆகியவற்றைக் கண்டறிந்தால் , கரைபொரு 


207 


கரைசல்கள் 


ளின் மூலக்கூறு எடை எண்ணைக் கணக்கிட முடியும் . 001 ° C- க்கு 
துல்யமாக வெப்ப நிலை காண உதவும் பெக்மன் வெப்ப 
மானியையே உறைநிலைத் தாழ்வு காணும் சோதனை களிலும் 
பயன் படுத்துகிறோம் . கொதி நிலை உயர்வு முறையில் கண்டது 
போலவே , உறை நிலைத் தாழ்வு முறையிலும் பொருள்களின் 
மூலக்கூறு எடை எண்களைக் கண்டுபிடிக்கலாம் . 

1000 கிராம் எடையுள்ள சில கரைப்பான்களின் Kb , Kf 
ஆகியவற்றின் மதிப்புகளைக் கீழ்க்கண்ட அட்டவணை காட்டு 
கிறது : 


கரைப்பான் 


Kb 


Kf 


நீர் 


0.52 


1-86 


பென்சீன் 


2167 


5.12 


அசிடிக் அமிலம் 


3.14 


3:90 


சில கணக்கீடுகளில் ( K- ன் மதிப்பு 100 கிராம் கரைப் 
மானுக்குக் கொடுக்கப்படுகிறது . அவற்றில் K- ன் மதிப்பு 
மேலே அட்டவணையில் உள்ளதுபோல் 10 மடங்கு அதிகமாக 
இருக்கும் . 

கொதி நிலை உயர்வு முறை , உறை நிலைத் தாழ்வு முறை 
ஆகியவற்றில் - கொடுக்கப்படும் கணக்குகளைக் கீழ்க்கண்ட 
சமன்பாட்டைப் பயன் படுத்தித் தீர்வு காணலாம் : 

1000Kf W. 
AT WI 


- 


m , 


இச் சமன்பாட்டில் K-க்ரியாஸ்கோபிக் அல்லது எபுலியாஸ் 
கோபிக் மாறிலியையும் , W. - கரைபொருளின் எடையையும் , 
AT- கொதி நிலை உயர்வு அல்லது உறை நிலைத் தாழ்வையும் , 
W.- கரைப்பானின் எடையையும் , m , - கரை பொருளின் மூலக் 
கூறெடை எண்ணையும் குறிக்கிறது . 


கணக்கு : 

50 கிராம் நீரில் கரையும் 5 கிராம் கரை பொருள் , நீரின் 
உறை நிலையை 1 • 2 ° C குறைத்தது . கரை பொருளின் மூலக்கூறு 

எண்ணைக் கணக்கிடுக . ( நீரின் KF மதிப்பு 1000 கிரா 
முக்கு 1.867 ) 


எடை . 


208 


புகுமுக வேதியியல் 


I 


1 


1000 Kf W. 
th2 = 

ATW , 
W, 

= கரை பொருளின் எடை 5 கிராம் 
W, கரைப்பானின் எடை 50 கிராம் 
AT = உறை நிலைக் குறைவு 1.2 ° C 
Kf = உறை நிலை மாறிலி 

1.86 
m , = கரைபொருளின் மூலக்கூறு எடை = ? 

1000 X 1.86 x 5 
m , 

154-2 
50 X 1.2 
கரை பொருளின் மூலக்கூறு எடை = 1542 


- 


கரைசல்களில் மின்பகு பொருள்களின் மூலக்கூறு எடைகள் 

ஆவியழுத்தக் குறைவு , கொதி நிலை உயர்வு , உறை நிலைத் 
தாழ்வு ஆகிய பண்புகள் கரைசலிலுள்ள கூறுகளின் எண்ணிக் 
கையைப் பொறுத்திருக்குமேயன்றி , அவற்றின் தன்மையைச் 
சார்ந்திராது . யூரியா , கரும்புச் சர்க்கரை போன்ற மின் 
கடத்தாப் பொருள் களின் கரைசல்களில் உள்ள கூறுகள் மூலக் 
கூறுகளாகவே உள்ளன . அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 
போன்ற மின்பகு பொருள்கள் கரைசல்களில் அயனிகளாகப் 
பிரிகின்றன . இதற்கு மூலக்கூறுகளின் பிரிகை ( dissociation ) 
எனப் 

பெயர் . இதனால் கரைசலிலுள்ள துகள்களின் 
எண்ணிக்கை அதிகமாகிறது . இதன் விளைவு , மேலே குறிப் 
பிட்ட மூன்று பண்புகளிலும் அதிகரிப்பு ஏற்படுகிறது . எனவே , 
ஆய்வு முறையில் கண்டறிந்த , மின்பகு பொருளின் மூலக்கூறு 
எடை , அதன் இயல்பான மதிப்பிற்குக் குறைந்தே உள்ளது . 
மூலக்கூறுகளின் இணக்கம் ( molecular association ) உண்டாகும் 
கரைசல்களில் ஆய்வு முறையில் காணும் மூலக்கூறெடை 
அதிகமாகயிருக்கிறது . 


பொருளின் இயல்பான மூலக்கூறு எடைக்கும் 
பரிசோதனையின் மூலம் கண்டறிந்த மூலக்கூறெடைக்கும் 
உள்ள விகிதம் வான்ட் ஹார்ஃப் எண் ( Vant Hoff s factor ) i , 
எனப்படுகிறது . இது மின் பகு பொருளின் பிரிகை வீதத்தைக் 
( degree of dissociation ) காட்டுகிறது . 


வினுக்கள் 


1 . 


ஒரு கரைப்பானின் கொதி நிலை உயர்வு என்பது யாது ? 
0 • 5143 கிராம் ஆந்த்ரசீன் 35 கிராம் குளோரோ 


கரைசல்கள் 


209 . 


ஃபார்மில் கரைக்கும்போது , குளோரோஃபாமின் 
கொதி நிலை 0.323 ° அளவுக்கு அதிகரிக்கிறது , ஆந்த்ர 
சீனின் மூலக்கூறு எடையைக் கணக்கிடுக . ( Kb = 39 ° ) 

[ விடை : 177-4 ] 


2 . 


ரௌல்ட் விதியைக் கூறு . ஒரு கரைபொருளின் மூலக் . 
எடையைக் 

காண இவ் விதி எவ்வாறு பயன் 
படுகிறது ? 


கூறு 


3 . 


ஒரு கரைப்பானின் உறை நிலைத் தாழ்வு என்றால் 
என்ன ? 


4 .. 


22 2 கிராம் பென்சீனில் 0.440 கிராம் கரைபொருளைக் 
கரைத்து உண்டாகும் கரைசலின் உறை நிலைத் தாழ்வு 
0 567 ° ஆகும் . கரைபொருளின் மூலக்கூறெடையைக் 
கண்டுபிடி . ( Kf = 5-12 ) 

( விடை : 178-91 


5. பூரிதக் கரைசல் , அபூரிதக் கரைசல் ஆகியவைபற்றிக் 

குறிப்பு வரைக . 


6 . 


கரைதிறன் என்றால் என்ன ? பொட்டாசியம் 
நைட்ரேட் போன்ற உப்பின் கறை திறனை அறை 
வெப்ப நிலையில் எவ்வாறு நிர்ணயிப்பாய் ? 


7 . 


கரைதிறன் வரைகோடுகளைப் பற்றியும் , அவற்றின் 
பயன் களையும் விவரி . 


கரைசல் 


8. படிகமாக்கல் , அபூரிதக் 

பற்றிக் குறிப்பு வரைக . 


ஆகியவற்றைப் 


14. அயனிக் கொள்கை 


( Ionic Theory ) 


மின்சாரத்தைக் கடத்தும் தன்மையுடைய 

மின் 
கடத்திகளை ( conductors of electricity ) இரு வகைகளாகப்பிரிக்க 
லாம் : ( 1 ) உலோகக் கடத்திகள் ( metallic conductors ) ; ( 2 ) மின் 
பகுதிப் பொருள் கடத்திகள் ( electrolytic conductors ). 


( 1 ) உலோகக் கடத்திகள் 

உலோகக் கடத்திகள் மூலம் மின்சாரத்தைச் செலுத்தினால் 
கடத்தி எவ்வித மாற்றமும் - அடைவதில்லை . சான்றாக , ஒரு 
தாமிரக் கம்பியின்மூலம் மின்சாரத்தைச் செலுத்தும்போது அது 
எந்த மாற்றத்தையும் அடைவதில்லை . எவ்விதப் புதுப் 
பொருளும் உண்டாவதில்லை . இவ்வகைக் கடத்திகளில் 
எலக்ட்ரான்கள் நகர் வதன் மூலம் மின்சாரம் கடத்தப்படுகிறது . 


( 2 ) மின்பகு பொருள் கடத்திகள் 

சோடியம் குளோரைடு , காப்பர் சல்ஃபேட் , ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் சேர்மங்கள் உருகிய நிலையிலோ அல்லது 
கரைசல் நிலையிலோ மின்சாரத்தைக்கடத்துகின்றன . இவற் 
றில் அயனிகள் மின்சாரத்தைக் கடத்திச் செல்கின்றன . உலோ 
கக்கடத்திகளில் உள்ளதுபோல் எலெக்ட்ரான்களின் இயக்கத் 
தால் மின்சாரம் செல்வதில்லை . மின்சாரத்தைக்கடத்தும்போது , 
இச் சேர்மங்கள் சிதைவுற்று முற்றிலும் மாறுபட்ட புதுப் 
பொருள்கள் உண்டாகின்றன . இவ்வாறு உருகிய நிலையிலோ 
அல்லது கரைசலாகவோ மின்சாரத்தைக் கடத்தி , சிதை 
வடைந்து புதிய பொருள்களைத் தோற்றுவிக்கும் கடத்திகள் 
மின்பகு கடத்திகள் என்றும் , அப் பொருள்கள் மின்பகு பொருள் 
கள் ( electrolytes ) என்றும் வழங்கப்படுகின்றன . 


வகையான 


அயனிகளும் நேர் மின் தன்மை 
அயனிக் கொள்கை 

211 
அர்ஹீனியஸின் கொள்கை 

மின்பகு பொருள்கள் எவ்வாறு மின்சாரத்தைக் கடத்து 
கின்றன என்பதைப்பற்றி அர்ஜீனியஸ் ( Arrhenius) என்ற 
விஞ்ஞானி 

ஒரு 

கொள்கையை வெளியிட்டார் . அதற்கு 
அயனிக் கொள்கை ( Theory of electrolytic dissociation ) 
அல்லது மின்பகு பொருள் பிரிகைக் கொள்கை எனப்பெயர் . 
அக் கொள்கையின் சில முக்கியமான கருத்துகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன : 
( 1 ) ஒரு மின் பகு பொருளை நீரில் கரைத்தவுடன் அது இரு 

அயனிகளாகப் பிரிகின்றது . எடுத்துக்காட்டாக 
சோடியம் குளோரைடை 

நீரில் கரைத்தால் , சோடியம் 
அயனியும் ( Na + ) , குளோரைடு அயனியும் ( Cl- ) உண்டா 
கின்றன . Naal 

Na + - + al- . மின்னேற்றம் பெற்ற 
அணுக்கள் அல்லது உறுப்புகள் ( radicals ) அயனிகள் ( ions ) 
எனப்படுகின்றன . நேர் மின்னேற்றம் பெற்ற அயனியை நேர் 
மின் அயனி ( positively charged ion) என்பர் . இவ்வயனி எதிர் 
மின் முனையை நோக்கிச் செல்வதால் எதிர் அயனி ( cation ) 
என்றும் வழங்கப்படுகிறது . எதிர் 

மின்னேற்றம் பெற்ற 
அயனியை ( negatively charged ion ) எதிர்மின் அயனி அல்லது 
( நேர் மின் முனையை நோக்கி இவ்வயனி செல்வதால் ) நேர் 
அயனி ( anion ) என்றும் கூறுகிறோம் . இவ்வாறு ஒரு சேர்மம் 
அயனிகளாகப் பிரிவதை அயனியாக்கல் ( Ionisation ) என்பர் . 

, 
பெற்றிருப்பதால் , அவைகள் எதிர் அயனிகள் என வழங்கப் 
படுகின்றன . அமில உறுப்புகள் ( Cl- , SO , D , NO ;-) எதிர்மின் 
தன்மை பெற்றிருப்பதால் , அவைகள் நேர் அயனிகள் 
வழங்கப்படுகின்றன . 

( 2 ) ஓர் அயனியின் மின்னேற்ற எண் , அதன் இணை 
திறனுக்குச் சமமாயுள்ளது . எடுத்துக்காட்டாக , Na + , H + , 
Cl- , Br- அயனிகளின் மின்னேற்ற எண் ஒன்று . இவற்றின் 
இணை திறனும் ஒன்று ; மின்னேற்ற எண் இரண்டாக உள்ள 
Ca ++ , Ba ++ , S.O-- , Cos- , போன்ற அயனிகளுக்கு இணை 
திறனும் இரண்டு என்பது புலனாகிறது . 

( 3 ) ஒரு மின் பகு பொருள் அயனியாகும்போது , எதிர் 
அயனிகளில் உள்ள மின்னேற்றத்தின் மொத்த எண்ணிக்கை , 
நேர் அயனிகளில் உள்ள மொத்த எதிர் மின்னேற்றத்திற்குச் 
சமமாயுள்ளது . ஆகையால் , மின் பகு பொருள்களின் கரை 
சல்கள் நடு நிலையாயுள்ளது ( electrically neutral ) . 


. 


* 


என 


* 212 


புகுமுக வேதியியல் 


( 4 ) சோடியம் குளோரைடு போன்ற மின் பகு பொருள்கள் 
நீரில் சேர்க்கப்பட்டவுடன் மிக 

எளிதிலும் , 

பெருமளவிலும் 
அயனிகளாகப் பிரிகின்றன . 

இவைகள் முழுவதும் அயனி , 
களாகப் பிரிந்து விடுகின்றன . இத்தகைய பொருள்களை மிகு 
அளவு அயனியாகும் மின்பகு பொருள் ( strong electrolytes ) 
என் கிறோம் . இதற்கு மாறாக அசிட்டிக் அமிலத்தை நீரில் கரைத் 
தால் , இதன் ஒரு பகுதி மூலக்கூறுகள் மட்டுமே அசிட்டேட் 
அயனியாகவும் ஹைட்ரஜன் அயனியாகவும் பிரிகின்றன . 

CH , COOH = CH , COO- + H + 


எஞ்சியவை அயனிகளாகாமல் , அசிட்டிக் அமில மூலக் 
கூறுகளாகவே 

உள்ளன , ஆகவே , இத்தன்மையுடைய 
பொருள்களைக் குறைந்த அளவு அயனியாகும் பொருள்கள் 
- { weak electrolytes ) என்பர் . இவ்வாறு அயனியாகாத மூலக் 
கூறுகளுக்கும் , பிரிகையடைந்த அயனிகளுக்கும் இடையே ஒரு 
சம நிலை உள்ளது . 


( 5 ) மின்பகு பொருளின் அயனியாகும் தன்மை கரைசலின் 
விளாவு தலுடன் ( dilution ) அதிகரிக்கிறது . 


இக் கோட்பாட்டின் படி நீரை மின்னாற் பகுக்கும் முறையை 
விளக்கலாம் . தூய நீர் மின் சாரத்தை அதிகமாகக் கடத்து 
வதில்லை . இத்துடன் சிறிது அமிலம் அல்லது காரம் சேர்க்கப் 
பட்டால் நீரின் மின் கடத்தும் திறன் அதிகரிக்கிறது ; மின்சாரம் 
எளிதில் கடத்தப்படுகிறது . அமிலம் கலந்த நீரைப் பிளாட்டின 
மின் முனைகளுக்கு நடுவே மின்னாற்பகுக்கும்போது எதிர் மின் 
முனையில் ஹைட்ரஜனையும் , நேர் மின் முனையில் ஆக்சிஜனையும் 
வெளியேற்றுகிறது . சல்ஃபூரிக் அமிலம் நீருடன் சேர்க்கப் 
படுகிறது . 

2H + + SO , 


H SO , 


எதிர் மின் முனையில் : H ++ H : 

H ++ H ; - -- + ; 2H 


--- Hz f 


நேர் மின் முனையில் : SO , -- 


SO .; SO , + H ,O- 
-2e 

H , SO , + [ O ] 


2 [ 0 ] 


O , t 


நேர் முனையில் : சல்ஃபேட் 

அயனி. எலக்ட்ரான்களை 
இழக்கிறது . மின்னேற்றமற்ற சல்ஃபேட் உறுப்பாக மாறு 
-கிறது . இது நிலையற்றதால் நீருடன் வினைப்பட்டு ஆக்ஜசினை 
வெளியேற்றுகிறது . 


அயனிக் கொள்கை 


213 


எதிர் மின் முனையில் : ஒவ் வொரு ஹை ட்ரஜன் அயனியும் 
ஓர் எலெக்ட்ரானைப் பெற்று ஹைட்ரஜன் அணுவாக மாறு 
கிறது . இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து 
ஹைட்ரஜன் மூலக்கூறாக எதிர் மின் முனையில் வெளியேறு 


ஒரு 


கிறது . 


வினுக்கள் 
அயனிக் கொள்கையை விளக்குக . 


1. அ 


2. மின் பகு 

பொருள்கள் எவ்வாறு மின்சாரத்தைக் 
கடத்துகின்றன என்பதை விளக்குக . 


3. எளிதில் மின் பகு பொருள் , எளிதில் மின்பகாப் 

பொருள் ஆகியவற்றிடையே உள்ள வேறுபாடுகள் 
யாவை ? 


15. அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 

( Acids , Bases and Salts ) 


வேதிச் சேர்மங்கள் பலவகையாகப் பிரிக்கப்படுகின்றன . 
அவற்றில் முக்கியமானவை : அமிலங்கள் , காரங்கள் , உப்பு 
கள் என்ற பிரிவுகளாகும் . 


அமிலங்கள் ( Acids) 

அமிலங்கள் யாவும் பொதுவான சில பண்புகளைப் பெற் 
றுள்ளன . ( 1 ) இது 

இவை புளிப்புச் சுவையுடையன வாவும் , 
அரிக்கும் தன்மையுடையனவாகவும் உள்ளன . ( 2 ) அமிலங் 
கள் நீல லிட்மஸ் தாளைச் சிவப்பாக மாற்றுகின்றன . ( 3 ) இவை 
காரங்களுடன் வினை பட்டு உப்பையும் நீரையும் கொடுக் 


கின்றன . 


இவ்வாறு பல பொதுவான பண்புகளையுடைய அமிலங் 
களுக்கும் பல வரைவிலக்கணங்கள் கூறப்பட்டு , விளக்கப் 
பட்டன . இவற்றின் படி ஒரு சேர்மத்தை அமிலம் என்று 
வரையறுத்துக் கூறுவதற்கான காரணங்கள் 

பின் வருமாறு 
உள்ளன : ( 1 ) அமிலங்கள் எளிதில் பதிலீடு செய்யத்தக்க 
ஹைட்ரஜன் அணுக்களைப் பெற்றுள்ளன . இவற்றுடன் உலோ 
கத்தைச் சேர்த்தால் ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி அடைந்து 
வெளியேற்றப்படுகின்றது . (2 ) சோடியம் கார்பனேட் போன்ற 
உலோகக் கார்பனேட்டுகளுடன் வினைபட்டு , அமிலங்கள் , 
நுரைத்த பொங்குதலுடன் கார்பன் டைஆக்சைடை வெளி 
யேற்றுகின்றன . 


சான்றாக ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தின் ( HCI ) மூலக் 
கூறில் எளிதில் வெளியேற்றப்படும் ஒரு ஹைட்ரஜன் அணு 


215 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


உள்ளது . 


இவ்வமிலம் மக்னீசியத்துடன் 

வினைபட்டு 
ஹைட்ரஜனையும் , சோடியம் கார்பனேட்டுடன் வினைபட்டு 
கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுகிறது . 

Mg + 2HCI MgCl2 + H , 1 
Na , CO3 + 2HCI --- 2NaCl + H2O + Co , t 


மேலும் , இவ்வமிலம் காரத்துடன் வினைப்பட்டு உப்பையும், 
நீரையும் தருகிறது . 

HCl + NaOH NaCl + H , O 


எனவே , ஓர் அமிலம் என்பது எளிதில் இடம் பெயரும் 
ஹைட்ரஜன் அணுக்களையுடைய சேர்மம் எனக் கருதப்பட்டது . 
சில பொதுவான 

அமிலங்கள் பின் வருமாறு : சல்ஃபூரிக் 
அமிலம் ( H ,SO , ) , ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ( HCL ) , 
நைட்ரிக் அமிலம் ( HNO , ) பாஸ்பாரிக் அமிலம் ( H , PO , ) , 
அசிட்டிக் அமிலம் ( CH , COOH ) . 


காரத்துவம் ( Basicity ) 

அமிலத்தின் ஒரு மூலக்கூறிலிருக்கும் எளிதில் இடம் 
பெயரும் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை அவ்வமிலத் 
தின் காரத்துவம் எனப்படும் . ஓர் அமிலத்தின் ஒரு ஹைட்ர 
ஜன் அணு 

பெயரும்போதெல்லாம் ஓர் உப்பு 
உண்டாகிறது . 


இடம் 


வகை 


ஓர் அமிலத்தின் காரத்துவம் , அமிலம் ஒரு காரத்துடன் 
( NaOH , KOH ) வினைபுரிந்து எத்தனை 

உப்புகளை 
உண்டாக்குகிறதோ அந்த எண்ணிக்கைக்குச் சமமாகும் . ஒரு 
வகை உப்புகளை உண்டாக்கும் அமிலங்களின் காரத்துவம் 
ஒன்று . இரண்டு வகை உப்புகளை உண்டாக்கும் அமிலங்களின் 
காரத்துவம் இரண்டு . 


இடம் 


சான்றாக , ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரே ஓர் 
பெயரும் ஹைட்ரஜன் அணுவைப் பெற்றுள்ளது . இது சோடி 
யம் ஹைட்ராக்சைடுடன் வினைபட்டுச் சோடியம் குளோரை 
டைத் தருகிறது . இவ்வாறு NaCl , KCl , CaCl ,, 

போன்ற 
ஒரேவகை உப்பைத்தருவதனால் , ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
தின் காரத்துவம் ஒன்று ஆகும் . 


சல்ஃபூரிக் அமிலத்தில் இரண்டு இடம்பெயரும் ஹைட்ரஜன் 
அணுக்கள் உள்ளன . இவ்வமிலம் காரங்களுடன் வினைபடும் 


216 


புகுமுக வேதியியல் 


பொழுது ஒன்று அல்லது இரு ஹைட்ரஜன் அணுக்களும் 
உலோகங்களால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட இருவகையான 
உப்புகள் உண்டாகின் 

றன . 


H2SO + NaOH --- NaHSO , + H , O 

சோடியம் பைசல்ஃபேட் 
H ,SO, + 2 NaOH - Na.So. + 2 H , O 

சோடியம் சல்ஃபேட் 


ஆகவே , H , SO , அமிலத்தின் காரத்துவம் இரண்டு , இது . 
இரு காரத்துவ அமிலம் ( dibasic acid ) என்று வழங்கப்படுகிறது . 
பாஸ்பாரிக் அமிலத்தில் ( H , PO , ) மூன்று இடம் பெயரும் ஹைட் 

உள்ளன . இதனால் அது மூன்றுவகை 
உப்புகளைக் கொடுக்கிறது . எனவே , இஃது ஒரு முக்காரத்துவ 
அமிலமாகும் . 


ரஜன் 


அணுக்கள் 


. 


அசிட்டிக் அமிலத்தில் ( CH3COOH ) நான்கு ஹைட்ரஜன் 
அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணுமட்டும் . 
எளிதில் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது . அசிட்டிக் அமிலம் 
காரங்களுடன் வினைபட்டு ஒரு 

உப்பை மட்டும் " 
கொடுக்கிறது . எனவே , இதன் காரத்துவம் ஒன்று ஆகும் . 


வகையான 


CH3COOH + KOH CH , COOK + H , ) 

பொட்டாசியம் அசிட்டேட் 
இஃது 

ஒரு காரத்துவ அமிலமாகும் . நைட்ரிக் அமிலமும் 
( HNO . ) ஒரு காரத்துவ அமில வகையைச் சேர்ந்தது . அமி ) 
லத்தின் காரத்துவத்தை உப்பு மூலத்திறன் 

என்றும் 
கூறலாம் . 


எண் 


காரங்கள் ( Bases ) 
காரங்களும் சிலீ பொதுவான பண்புகளைப் பெற்றிருக் 

அவையாவன : ( 1 ) இவைகள் காரச்சுவையுடைய 
னவாக உள்ளன ; ( 2 ) சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்று 
கின்றன ; ( 3 ) காரங்கள் அமிலங்களுடன் வினைப்பட்டு , உப்பை 
யும் , நீரையும் தருகின் றன . 


கின் றன . 


+ 


ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ராக்சில் தொகுதி 
களை ( OH ) உடைய சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன . 
இதன் படி சில முக்கியமான காரங்கள் : சோடியம் ஹைட்ராக் . 
சைடு ( NaOH ) , பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ( KOH ) , 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


217 


அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ( NH OH ) , கால்சியம் ஹைட் 
ராக்சைடு ( CaCOHz ) , சோடியம் கார்பனேட் ( Na , CO ,) , 
இதில் ( OH ) தொகுதி இல்லை . 


அமிலத்துவம் ( Acidity ) 

காரத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள ஹைட்ராக்சைடு தொகுதி 
களின் எண்ணிக்கை, அதன் அமிலத்துவம் எனப்படும் . 
NaOH , KOH , NH OH - ஓர் அமிலத்துவ 

காரங்கள் . 

அமிலத்துவம் = 1 
Ca ( OH )2 , Ba ( OH ) , இரு அமிலத்துவ காரங்கள் . 

அமிலத்துவம் = 2 


அமில , காரங்களைப்பற்றிய தற்காலக் கோட்பாடுகள் 

ஓர் அமிலம் என்பது எளிதில் இடப்பெயர்ச்சி அடையும் 
ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் பெற்றிருக்க வேண்டுமென்றும் , 
ஒரு காரம் என்பது ஹைட்ராக்சில் தொகுதியைப் பெற்றிருக்க 
வேண்டு மென்றும் முன்பு வரையறுக்கப்பட்டது . 
தற்போது பல புதிய கருத்துகள் , அமிலங்கள் , காரங்கள் 
ஆகிய வற்றின் தன்மைகளை நன்கு விளக்கும் வகையில் 
அமைந்துள்ளன . 


ஆனால் 


( 1 ) அர்ஹீனியஸின் கோட்பாடு ( Arrhenius Theory ) 
இக்கோட்பாட்டின்படி , 

அமிலங்கள் மின்சாரத்தைக் 
கடத்தும் பொருள் களாதலால் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் 
அயனிகளைக் கொடுக்கின்றன என அறியப்பட்டது . எனவே , 
அமிலங்களை 

ஹைட்ரஜன் அயனி வழங்கிகள் எனலாம் . 
ஹைட்ரஜன் அயனிகள் 

( H + ) புரோட்டான்கள் எனவும் 
கருதப்படுகின்றன . 

HCI H ++ Cl- ; H , SO . -- > 2H ++ So , -- 


இக் கருத்துப்படி காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு 
அயனிகளை வழங்குகின்றன . 

NaOH --- Na ++ OH- ; KOH -- + K ++ OH 
ஆகையால் காரங்களை ஹைட்ராக்சைடு அயனி வழங்கிகள் 
எனலாம் . 


தனிப்பட்ட ஹைட்ரஜன் அயனி அல்லது புரோட்டான் 
நீரில் நிலைத்திருக்க முடியாது . எனவே H + , H , O மூலக்கூறுடன் 
இணைந்து உடனே ( H , O + ) ஹைட்ராக்ஸோனியம் 

அயனி . 


218 


புகுமுக வேதியியல் 


அல்லது ஹைட்ரோனியம் அயனியைத் தருகிறது . நீர்க் 
கரைசல்களில் நிகழும் வேதிவினைகளில் H + என்பது H , O + ஐக் 
குறிக்கிறது என்பது புலனாகிறது . 
H ++ H , O 

H , O + 


இதனால் அர்ஹீனியஸின் கோட்பாட்டைச் சிறிது மாற்ற 
வேண்டியதாகிறது . 

அமிலங்கள் நீருடன் வினைபடுவதைக் 
கீழ்க்கண்டவாறு காட்டலாம் : 

HCl + H , O = H , O + + Cl 
CH , COOH + H , 0 = CH , COO- + H2O + 

H.SO. + H , O = HSO , - + HgO + 


( 2 ) லவ்ரி --- பிரான்ஸ்டெட் கொள்கை ( Lowry- Bronsted Theory ) 

இக் கோட்பாடு புரோட்டான் 6561 60 550 W ( Prtonic. 
concept ) அடிப்படையாகக் கொண்டது . 


இக் கொள்கையின் படி , எந்தப் பொருள் புரோட்டான்களை 
வழங்குகிறதோ ( proton donors) அதை அமிலம் என்றும் , எந்தப் 
பொருள் புரோட்டான்களை ஏற்றுக்கொள்கிறதோ ( proton 
acceptors ) அதைக் கரரம் என்றும் கூறுவர் . 


மேலும் , ஓர் அமிலமானது அதன் அமிலத் தன்மையைக் 
காட்ட வேண்டுமானால் , அது தரும் புரோட்டானை ஏற்றுக் 
கொள்ள ஒரு காரம் இருத்தல் வேண்டும் ; இது போலவே ஒரு . 
காரமானது அதன் காரத்தன்மையைச் செயலில் காட்ட 
வேண்டுமானால் , புரோட்டானை வழங்கக் கூடிய ஓர் அமிலம் 
இருக்க வேண்டும் .. கீழ்க்கண்ட மேற்கோள்கள் 
விளக்கும் : 
HCl + H, O 

H , O + + Cl 
HNO : + H , 0 | H, O + NO ; 


இதனை 


முதல் வினையில் HC1 ஒரு புரோட்டானை வழங்குவதால் 
அமிலம் எனவும் , நீர் ஒரு புரோட்டானை ஏற்றுக் கொள்வதால் 
காரம் எனவும் கூறலாம் . 


நீர் , HCI உடன் வினைபடும்பொழுது ஒரு புரோட்டானைப் 
பெற்றுக் கொள்கிறது : அம்மோனியாவுடன் வினை படும். 
பொழுது நீர் ஒரு புரோட்டானை வழங்குகிறது . எனவே , லவ்ரி 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


219 


பிரான்ஸ்டெட் கொள்கைப்படி , நீரின் ஈரியல்புக் கொள் 
கையை விளக்க முடிகிறது . 
H.O + HCI --- H , O ++ Cl 

... ( 1 ) 
H2O + NH NH , + + OH 

... ( 2 ) 


வினை 2 - ல் அம்மோனியா காரமாகவும் , நீர் அமிலமாகவும் 
செயல் படுகின்றன . ஆதலால் இக் கொள்கைப்படி , காரம் 
என்பது ஹைட்ராக்ஸைடு அயனியைக் கொண்டதாக இருக்க 
வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 


- 


பழைய அமில கார கொள்கைக்கும் இக் கொள் கைக்கும் 
இடையே உள்ள வேற்றுமையைக் கீழ்க்கண்டவாறு விளக் 
கலாம் : 
CH , COOH = ஓர் அமிலமாக இருக்கிறது . ஆனால் , பழைய 
கொள்கைப்படி அசிட்டிக் அமிலம் அயனியா தலை , 

CH , COOH - H + + CH , COO 
என்றும் , புதிய கொள்கையின் படி CH , COOH அயனியாதலை 

CH , COOH + H.O = HgO + + CH , COO 

அமிலம் காரம் அமிலம் காரம் 
என்றும் காட்டுகிறோம் . பின்னதில் அசிட்டிக் அமிலம் நீருக்கு 
ஒரு புரோட்டானை வழங்குகிறது . நீர் புரோட்டானைப் பெற்றுக் 
கொண்டு ஹைட்ரோனியம் அயனியாக மாறுகிறது . மேலும் , 
H, O + அயனி அஸிட்டேட் அயனிக்கு ஒரு புரோட்டானை வழங் 
கக்கூடுமாதலால் HO + அமிலமாகவும் , CHIC00- காரமாகவும் 
இருக்க வேண்டும் . ஆகவே , ஓர் அமிலத்திற்கும் காரத்திற்கும் 
வினை நிகழும் பொழுது வேறு ஓர் அமிலமும் , காரமும் உண்டா 
கிறது என அறிகிறோம் . 


. 


லவ்ரி - பிரான்ஸ்டட் கொள்கையின் அடிப்படையில் சில 
முக்கியமான முடிவுகள் வெளியாகின்றன . அவையாவன 

( 1 ) பொதுவாக அமிலங்கள் எனக் கருதப்படும் HCI , H SO ,, 
HCOOH போன்ற சேர்மங்களன்றி H , O + , H2O , NH + ஆகிய 
மின்னேற்றமுடைய பொருள்களும் அமிலங்களாகச் செயல் 
படுகின்றன . 


( 2 ) ஹைட்ராக்சில் அயனிகளைப் பெற்றுள்ள பொருள்களை 
மட்டுமின்றி Cl , SO , - , NH ; ஆகியவைகளும் காரங்களாகச் 
செயல்படுகின்றன . 


220 


புகுமுக வேதியியல் 


( 3 ) நீர் அமிலமாகவும் , காரமாகவும் வினை புரிகிறது . 


( 4 ) இக் கொள்கைப்படி சோடியம் கார்பனேட் நீர்க்கரை 
சல் காரத் தன்மை பெற்றிருப்பதை விளக்கலாம் . சோடியம் 
கார்பனேட் கரைசலில் கீழ்க்கண்டவாறு பிரிகை யடைகிறது : 

Na2CO3 2Na + + Co ; -- 


கார்பானிக் 

அமிலக்கரைசலில் கீழ்க்கண்ட அயனிகள் 
உள்ளன , 

H , CO , = 2H + + CO ; -- 
கார்பனேட் அயனி புரோட்டானை எளிதில் ஏற்கும் தன்மை 
யுடையது . இது புரோட்டானை ஏற்றுப்பிரிகையடையாத கார் 
பானிக் அமிலத்தை உண்டாக்குகிறது . எனவே , கார்பனேட் 
அயனியைப் பெற்றிருக்கும் நீர்க்கரைசல் காரத்தன்மை 
| யுடையது . இந்த அயனி நீரிலிருந்து ஹைட்ரஜன் அயனிகளை 
ஏற்றுக்கொண்டு வீரியமற்ற கார்பானிக் அமிலத்தைக் கொடுக் 
கின்றன . நீரிலிருந்து பெறப்படும் ஹைட்ராக்சில் அயனிகள் 
கரைசலிலேயே தங்கிவிடுகின்றன . ஆகவே , கரைசல் காரத் 
தன்மை பெற்றுள்ளது . 

2H , O + CO ; -- H2CO , + 20H 


அமில , கார அயனிகளின் வலிவுகள் ( Strengths of Acids and Bases ) 

அமிலங்களின் வலிவுகள் , அவைகள் அயனிகளாகப் 
பிரிகை அடையும் தன்மையைக் கொண்டு கணக்கிடப்படு 
கின்றன . அமிலங்களை வீரியம் மிக்க அமிலம் ( strong acid ) , 
வீரியம் குறைந்த அமிலம் ( weak acid ) என இரு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . ஹைட்ரோ குளோரிக் அமிலம் , சல்ஃபூரிக் 
அமிலம் , நைட்ரிக் அமிலம் போன்றவற்றை நீரில் கரைத்த 
வுடன் இவ்வமில மூலக்கூறுகள் முழுவதும் அயனிகளாக மாறி 
விடுகின் றன . குறைந்த அடர்வு நிலைகளிலும் இவை 
முழுவதும் அயனிகளாகப் பிரிந்து இருக்கின்றன . இத்தகைய 
அமிலங்களை வீரியம் மிக்க அமிலங்கள் என்கிறோம் . 


அசிட்டிக் அமிலம் போன்றவற்றை நீரில் கரைத்தால் 
அவை முழுதும் அயனிகளாவதில்லை . அவற்றின் ஒரு பகுதி 
மூலக்கூறுகள் தான் அயனிகளாகின்றன . எஞ்சியவை அயனி 
களாகச் சிதைவடையாமல் மூலக்கூறுகளாகவே உள்ளன . 
இவற்றை வீரியம் குறைந்த அமிலங்கள் என்பர் . ஹைட்ரோ 
சயனிக் அமிலம் இதற்கு மற்றோர் எடுத்துக்காட்டாகும் . அதிக 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


221 


அளவு விளாவிய கரைசல்களிலும் ( dilute solutions ) இவை . 
முழுவதும் அயனிகளாகப் 

பிரிகையடைவதில்லை நைட்ரஸ் 
அமிலமும் , பாஸ்பாரிக் அமிலமும் இவற்றுக்கு இடைப்பட்ட 
தன்மையைப் பெற்றிருக்கின்றன . 

இவைகள் 

முழுவதும் 
அயனிகளாகப் பிரிவதில்லை . முழுவதும் அயனியாகப் பிரிகை 
யடையாத நிலையிலும் இருப்பதில்லை . 


அமிலங்களை இருவகைகளாகப் பிரித்ததைப்போல் காரங் 
களையும் இருவகைகளாகப் பிரிக்கலாம் . இவற்றின் வலிவுகளைக் 
கணக்கிடுவதற்கும் இவை அயனியாகும் தன்மை அலகாக 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . முழுவதும் அயனியாக மாறக் 
கூடிய காரம் வீரியம் மிக்க காரம் ( strong base ) எனப்படுகிறது . 
( எடுத்துக்காட்டுகள் ) : NaOH , KOH . 


முழுவதும் அயனிகளாக மாறாமல் ஒரு பகுதி மூலக்கூறுகள் 
மட்டும் அயனிகளாக மாறினால் அக்காரத்தை வீரியம் குறைந்த 
காரம் ( weak base) என்பர் . ( எடுத்துக்காட்டுகள் ) : N ,HOH ,. 
Na , CO . , CO ( OH ) , 


நடுநிலையாக்கல் ( Neutralisation ) 

ஓர் அமிலம் ஒரு காரத்துடன் வினைபுரியும்போது நடு நிலை 
ஏற்பட்டு உப்பும் நீரும் உண்டாகும் வினையை நடு நிலையாக்கல் 
என் கிறோம் . உண்டாகும் கரைசல் அமிலத் தன்மையும் , 
காரத் தன்மையும் பெற்றில்லாது நடு நிலை மையாக இருக்கும் . 


சான்றாக ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் , சோடியம் 
ஹைட்ராக்சைடும் சேரும் வினையை எடுத்துக்கொள்வோம் . 
அமிலம் , காரம் இரண்டும் வீரியமிக்கவைகளாதலால் 
முழு 
வதும் அயனிகளாக உள்ளன . 

வினையில் உண்டாகும் 
சோடியம் குளோரைடு வீரியமிக்க மின்பகு பொருளாதலால் 
( strong elecrolyte ) அதுவும் அயனிகளாகப் பிரிகை 

பிரிகை அடைந்த . 
நிலையில் உள்ளது . 


H ++ Cl- + Na + + OH 


--H , O + Na + + Cl 


நீர் அநேகமாக அயனியாகப் பிரிகை அடையாத நிலையில் 
தான் இருக்கிறது . இந்த வினையை H + -- OH--- H2O எனக் 
குறிப்பிடலாம் . இதைப்போலவே பொட்டாசியம் ஹைட்ராக் . 
சைடும் , நைட்ரிக் அமிலமும் சேர்ந்து வினைபடும் நடு நிலை . 
யாக்கல் வினையை விளக்கலாம் . 


222 


புகுமுக வேதியியல் 


H + + NO3 + K + + OH- --- K + + NO - + H , O 
H + + OH 

H20 


எனவே , நடுநிலையாக்கல் வினை என்பது அமிலத்தின் H + - ம் 
காரத்தின் OH- ம் இணைந்து பிரிகையடையாத நீர் மூலக்கூறு 
உண்டாவதைக் குறிக்கிறது . 


உப்புகள் ( Salts ) 


அமிலங்களிலுள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
எளிதில் வெளியேற்றப்படும் ஹைட்ரஜன் அணுக்கள் உலோக 
கங்கள் அல்லது அம்மோனியம் உறுப்பினால் இடப்பெயர்ச்சி 
செய்யப்பட்டுக் கிடைக்கும் சேர்மங்கள் உப்புகள் எனப்படும் . 
அதாவது , அமிலங்கள் காரணங்களுடன் 

வினைபுரிந்தால் 
உப்புகள் உண்டாகின்றன . உப்புகள் இயல்பான உப்புகள் , 
அமில உப்புகள் , கார உப்புகள் , இரட்டை உப்புகள் எனப் 
பலவகைப்படும் . 


இயல்பான உப்பு ( Normal salt ) 


ஓர் அமிலம் , காரத்துடன் வினைபுரியும்போது அமிலத்தி 
லுள்ள எல்லா ஹைட்ரஜன் அணுக்களை யும் இடப்பெயர்ச்சி 
செய்வதன் மூலம் கிடைக்கும் உப்பிற்கு இயல்பான உப்பு எனப் 
பெயர் . ( எடுத்துக்காட்டு ) : NaCl , Na , SO4 , Na2CO3 


NaOH + HCl NaCl + H , O 
2NaOH + H , SO . Na.so. + 2H , O 
2NaOH + H , CO . Na , CO , + 2H , O 


இவ்வுப்புகள் மேலும் அமிலங்களுடன் வினைப்படமாட்டா . 
லிட்மஸ் கரைசலில் நடு நிலைமை வகிக்கின்றன . 


அமில உப்புகள் ( Acid salts ) 

அமிலம் , காரத்துடன் வினைபடும்போது அந்த 
அமிலத்தின் ஒரு மூலக்கூறிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களில் 
ஒரு சில அணுக்களே இடப்பெயர்ச்சி செய்யப்படுவதன் மூலம் 
உண்டாகும் உப்பு அமில உப்பு எனப்படுகின்றது . ஒன்றுக்கு 
மேற்பட்ட காரத்துவம் ( basicity ) உடைய அமிலங்கள் தான் 
இவ்வகை உப்புகளைத் தருகின்றன . 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


223 


( எடுத்துக்காட்டு ) : NaHSO ,, NaHCO3 , Na , HPO . 

NaOH + H2SO4 -- + NaHSO . + H , O 
NaOH + H.COM ---- NaHCO , + H , O 


தாளைச் 


இவ்வகை உப்புகளில் மேலும் வெளியேற்றப்படும் 
ஹைட்ரஜன் அணுக்கள் இருப்பதால் இவை உப்புகளின் பண்பு 
களையும் , அமிலங்களின் பண்புகளையும் பெற்றிருக்கின்றன . 
இவற்றின் கரைசல்கள் நீல லிட்மஸ் 

சிவப்பாக்கு 
கின்றன . அமில உப்புகள் காரங்களுடன் வினைபட்டு இயல்பான 
உப்புகளையும் , நீரையும் கொடுக்கின்றன . 

NaHSO4 + NaOH Na , so , + H , O 
NaHCO , + NaOH ---+ Na2CO : + H , O 


கார உப்புகள் ( Basic salts ) 

ஒன்றுக்கு மேல் அமிலத்துவம் ( acidity ) கொண்ட காரங்களி 
லிருந்து ( OH ) தொகுதிகளை முழுவதும் நீக்காமல் பெறப்படும் 
உப்புகள் கார உப்புகள் ஆகும் . ( எடுத்துக்காட்டுகள் ) : வெள்ளை 
லெட் - 2PbCo .. Pb ( OH ) , 

, 

காப்பர் கார்பனேட் 
CuCos . Cu ( OH ) 2 . கார மக்னீசியம் குளோரைடு கீழ்க்கண்ட 
வாறு பெறப்படுகிறது . 
Mg ( OH ) , + HCI Mg ( OH ) al + H , O 

கார மக்னீசியம் குளோரைடு 


கார 


கார உப்புகள் நீரில் கரைவதில்லை ; அமிலங்களில் கரை 
கின்றன . இவற்றின் ஓர் ஆக்சிஜன் அணு அல்லது ( OH ) 
தொகுதி உள்ளது . அதிகமாக உள்ள இந்த ( OH ) தொகுதி 
அமில உறுப்பால் நீக்கப்பட்டு இயல்பான உப்பு உண்டாகிறது . 

Mg ( OH ) Cl + HCl ---- Mg Ci , + H2O 


தாளை நீல 


இவற்றின் கரைசல்கள் சிவப்பு லிட்மஸ் 
நிறமாக்குகின்றன . 


இரட்டை உப்புகள் ( Double salts ) 

இரண்டு எளிய உப்புகள் சேர்ந்து உண்டாகிற உப்புகளை 
இரட்டை உப்பு ( double salt ) என்கிறோம் . சான்றாக பொட்டா 
சியம் சல்ஃபேட் கரைசலையும் , அலுமினியம் சல்ஃபேட் கரை 
சலையும் கலந்தால் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் 
என்னும் படிகாரத்தை அடையலாம் . ( எடுத்துக்காட்டுகள் ) : 


224 


புகுமுக வேதியியல் 


Fe ,SO ,SO .. ( NH ) , SO .. 6H , O - ஃபெர்ஸ் அம்மோனியம் 
சல்ஃபேட் அல்லது மோஹர் உப்பு ; KCI . Mg Cl ,. 6H , O - 
கார்னலைட் ; K.So .. Al , ( SO ) , 24H , O- படிகாரம் ( alunt ) 
திண்ம நிலையில் இரட்டை உப்புகளின் பண்புகள் அதிலுள்ள 
உப்புகளின் பண்புகளைப் பெரிதும் ஒத்திருக்கும் . 

ஆனால் 
இரட்டை உப்பின் நீர்க்கரைசல் , இரண்டு இயல்பான உப்புகளின் 
கலவையைப் போல் பண்புகளைக் கொண்டுள்ளது . எனவே , 
ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் 

கரைசல் , ஃபெரஸ் 
சல்ஃபேட் , அம்மோனியம் சல்ஃபேட் ஆகிய இரு உப்புகளின் 
பண்புகளையும் காட்டுகிறது . படிக்காரக் கரைசல் பொட்டாசியம் 
சல்ஃபேட் , அலுமினியம் சல்ஃபேட் ஆகியவற்றின் பண்பு 
களைப் பெற்றிருக்கிறது . 


பல 


அணைவு உப்புகள் ( Complex salts ) 
இரண்டு இயல்பான உப்புகள் 

இணைந்து அணைவு 
உப்புகள் கிடைக்கின்றன . 

பண்புகளில் இவை 
இரட்டை உப்புகளைப் பெரிதும் ஒத்திருக்கின்றன . ஆனால் , 
நீர்க்கரைசல்களில் ஓர் அணைவு உப்பின் பண்புகள் அதிலுள்ள 
இயல்பான உப்புகளின் பண்புகளிலிருந்து மாறுபட்டிருக்கிறது .. 
ஆனால் , இரட்டை உப்பின் நீர்க்கரைசல் அதிலுள்ள உப்பு 
களின் கலவையாகச் செயல்படுகிறது . ( எடுத்துக்காட்டுகள் ) : 
K ,Fe ( CN ) ; - பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைடு ; K , Fe (CN ; 
பொட்டாசியம் ஃபெர் ரிசயனைடு , இவை கீழ்க்கண்டவாறு 
பெறப்படுகின்றன : 

Fe ( CN ) 2 +4 KCN -- K , Fe ( CN ) . 
Fe ( CN ) , + 3KCN -- K , Fe ( CN ). 


இச் சேர்மங்களின் நீர்க்கரைசல்களில் அயர்ன் இருப்பதைக் 
கண்டு பிடிக்க முடியாது . எனவே , கரைசல் நிலையில் பொட்டா 
-சியம் 

ஃபெர்ரோ சயனைடு , பொட்டாசியம் ( கார உறுப்பு ) , 
ஃபெர்ரோ சயனைடு ( அமில உறுப்பு ) ஆகியவற்றின் சேர்மமாகச் 
செயல்படுகிறது . மற்றோர் அணைவு உப்பு 

பொட்டாசியம் 
மெர்க்குரிக் அயோடைடாகும் . 

HgI , + 2KI ---- K2 HgI 


ஹைட்ரஜன் அயனி அடர்வு ( Hydrogen Ion concentration ) 

அமிலங்கள் நீரில் கரையும்போது ஹைட்ரஜன் அயனி 
அல்லது புரோட்டான் ( H + ) 

உண்டாகிறது . 

ஆதலால் 
அமிலங்கள் அயனிகளாகப் பிரிகை புரியும் திறனைக் கொண்டும் 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


225 


அவற்றின் வலிவை நிர்ணயிக்கலாம் . அமிலத்தின் அயனி 
வலிவு என்பது அது பெற்றுள்ள H + அயனிகளின் அடர்வைக் 
குறிப்பதாகும் . அமிலத்தில் H + அயனிகள் எந்த அளவிற்கு 
அதிகம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதன் அயனி வலிவு 
அதிகம் எனப் பொருள் படும் . அமிலத்தின் அயனி வலிவுதான் 
அதன் வீரியத்தன்மைக்குக் காரணமாகும் . 


ஒரு கரைசல் வீரியமான அமிலம் அல்லது வீரியம் குறைந்த 
காரம் எனப் பெருவாரியாகக் கூறுவதற்குப் பதிலாக அதன் 
அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையைச் சரியாகக் கூற ஓர் 
அளவுகோல் 

பயன்படுத்தப்படுகிறது . கீழ்க்கண்ட முறை 
இதற்கு பெரிதும் உதவுகிறது : 

நீர் மிகக் குறைந்த அளவே பிரிகையடைந்து ஹைட்ரஜன் 
அயனியையும் , ஹைட்ராக்சில் அயனியையும் தருகிறது . 

H2O = H + + OH 


ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் சம நிலை ஏற்படும்போது 
நிறை தாக்க விதியின் படி . சமநிலை மாறிலியைக் கீழ்க்கண்டவாறு 
கணக்கிடலாம் : 

[ H + ] [ OH- ] 
K 

[ H , O ] 


இச் சமன்பாட்டில் [ H + ] , [ OH- ] , H20 ] ஆகியவை 
வினையில் பங்கு பெறும் பொருள்களின் மூலக்கூறு அடர்வுகளைக் 
குறிக்கின்றன . நீரின் பிரிகை வீதம் மிகக் குறைவாக உள்ள 
தால் நீரின் அடர் வை ஒரு மாறிலி என்றே கருதலாம் , 

. 

Kw = K [ H , O ] [ H + ] [ OH- ) 


இங்கு Kw என்பது நீரின் அயனிப் பெருக்குத் தொகை 
( Ionic product of water ) எனப்படுகிறது . நீரில் உள்ள ஹைட் 
ரஜன் அயனி , ஹைட்ராக்சில் அயனி இவற்றின் அடர்வுகளின் 
பெருக்குத் தொகை நீரின் அயனிப் பெருக்கத்திற்குச் சமம் என 
அறியப்படுகிறது : 

Kv = [ H + ] [ OH- ) 
சாதாரண வெப்ப நிலையில் ( 25 ° C ) Kw- ன் மதிப்பு 10-14 
ஆகும் . [ H + ] [ OH-] ஆகியவற்றின் அடர்வுகளைக் கிராம் 
அயனிகள் / லிட்டர் என்ற அலகால் குறிப்பிடும்போது இதன் 
மதிப்பு 1x10-14 ஆகும் . 

. 
[ H + ] [ OH- ] = 1x10-14 


Kw = 


8 


226 


புகுமுக வேதியியல் 


இம் மதிப்பு வெப்ப நிலை உயர்வுடன் அதிகரிக்கிறது . நீரின் 
ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு ஹைட்ரஜன் அயனியையும் , ஒரு 
ஹைட்ராக்சில் அயனியையும் உண்டாக்குகிறது . எனவேது 
[ H + ] [ OH- ] இவற்றின் அடர்வுகள் சமமாக இருக்க வேண்டும் . 
தூய நீரில் ( அல்லது நடு நிலை கரைசலில் ) , 

[ H + ] = 1X10-1 கிராம் - அயனி / லிட்டர் 
[ OH- ] = 1X10-7 கிராம் - அயனி / லிட்டர் 


எந்தக் கரைசலிலும் [ H + ) , [ OH- ] ஆகியவற்றின் பெருக்குத் 
தொகை 25 ° C- ல் 10-14 என்ற மாறாத மதிப்பைப் பெற்றிருக்க 
வேண்டும் . இது Kw- ன் மதிப்பாகும் . 


அயனியின் 


ஒரு கரைசலில் H + அயனியின் அடர்வு 1X 10-7ஐ விட 
அதிகமாக இருப்பின் , 

கரைசல் அமிலத் தன்மையைப் 
பெற்றிருக்கிறது என்பது பொருள் . இதனால் இக்கரைசல்களில் 
Kw- ன் மதிப்பை மாறாமல் வைத்திருப்பதற்கு OH- ன் அடர்வு 
குறைவாக இருக்க வேண்டும் . H + 

அடர்வு 
1X10-7 ஐ விடக் குறைவாக இருப்பின் , கரைசல் காரத்தன் 
மையைப் பெற்றிருக்கிறது என அறிகிறோம் . இக் கரைசல்களில் 
[ OH- ] அதிக மதிப்பைப் பெற்றுள்ளது . ஆனால் , இருவகைக் 
கரைசல்களிலும் Kw- ன் மதிப்பு 10-14 ஆகத்தான் இருக்கும் . 
ஒரு கரைசலில் உள்ள H + அயனியின் அடர்வைக்கொண்டே 
அது அமிலத்தன்மையுடன் இருக்கிறதா அல்லது காரத் 
தன்மையுடன் இருக்கிறதா எனக் கூறலாம் , 


ஒரு கரைசலில் உள்ள H + அயனியின் அடர்வு எவ்வளவு 
என்பதை எளிய 

முறையில் 

தெரிவிக்க , சொரன் சென் 
(Sorensen ) என்ற விஞ்ஞானி pH என்ற ஒரு மதிப்பைப் பயன் 
படுத்தினார் . இதற்கும் H + அயனியின் அடர்வுக்கும் 

உள்ள 
தொடர்பைப் பின் வருமாறு காட்டலாம் : 


1 


pH 


-- log : [ H + ] = log in 


log 10 ( H ) 


கரைசலில் , ஹைட்ரஜன் அயனியின் கிராம் அயனி/ லிட்டர் அளவிலுள்ள 
அடர்வினுடைய 10 ஐ அடிமானமாகக் கொண்ட மடக்கையின் (logarithm ) 
எதிர்மறை எண் PH என்று குறிக்கப்படும் . 
நீர் அல்லது நடுநிலை 

கரைசலில் , 

[ H + ) 

1x10-7 
அயனி / லி 

இதன் pH - log 1 X 10-7 = 7 


- 


அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் 


227 


- 


என்றால் pH 


3 . 


ஒரு கரைசலில் 

[ H + ] 1x 10-3 
இக் கரைசல் அமிலத்தன்மையது . 


என்றால் 


pH = 12 . 


ஒரு கரைசலில் [ H + ] = 1X 10 -12 
இக் கரைசல் காரத்தன்மை வாய்ந்தது . 


காரக் 


கீழ்க்காணும் அட்டவணை அமிலக்கரைசல்கள் , 
கரைசல்கள் ஆகியவற்றின் [ H + ] - ன் மதிப்பையும் விளக்கு 
கிறது . அவை ஒவ்வொன்றுக்குமுள்ள pH- ன் மதிப்பையும் 
விளக்குகிறது . 


அமிலக்கரை [ H ] - 10- 10-1 10-- 10-3 
சல்கள் J [ pH ] + 0 

2 | 3 


10-4 10-5 10-6 
4 5 6 


காரக்கரை [ H + ] + 10- 10-9 100 10-11 10-12 10-13 10-14 

சல்கள் [ pH ) 8 9 10 11 12 13 14 


எனவே , ஒரு கரைசலுக்கு pH- ன் மதிப்பு 7 ஐ விடக் குறை 
வாக இருப்பின் அது அமிலத்தன்மையுடன் இருக்கும் என்றும் , 
pH- ன் மதிப்பு 7 ஐவிட அதிகமாக இருப்பின் , அது காரத்தன்மை 
யுடன் இருக்கும் என்றும் அறிகிறோம் . 


கணக்கு 1 : 

கீழ்க்கண்ட செறிவுள்ள அமிலங்கள் காரங்களில் ஹைட் 
ரஜன் அயனி , ஹைட்ராக்சில் அயனி ஆகியவற்றின் அடர்வு 
களைக் கணக்கிடுக . 

( i ) 1 NHCl ; ( ii ) 0.01 NHCl ; ( iii ) 0-1 N NaOH 


= 10-14 


- 


( i ) 1 NHCI , 1 NHCI கரைசலில் [ H + ] = 1 
Kw 

[ H + ] X [ OH-] 

1x [ OH- ] 
: [ H + ] = | கிராம்- அயனி / லிட்டர் ; [ OH- ] 

= 10-14 கி . அ / லி . 


3 


( ii ) 0.01 NHCI : இக் கரைசலில் 

[ H ] = 0.01 = 1X 10 கி . அ / லி . 
Kw 10-14 = [ H + ] X [ OH- ] 

[ OH- ] = 10-14 / 10-2 = 10-1 - கி . அ / லி . 
( iii ) 01 N NaOH : [ OH- ] = 0 • 1 = 11-1 கி . அ / லி . 

[ H + ) 10-14 / 10-1 10-13கி . அ லி . 


3 


228 


புகுமுக வேதியியல் 


2. கீழ்க்கண்ட கரைசல்களின் pH மதிப்புகளைக் கணக்கிடுக . 
(( i ) 1 NHCI : [ H + ] = 1 ; pH --log10 [ H + ] logo [ 1 ] = 0 . 


( ii ) • 01 NHCl : [ H + ] = 0.01 = 10-3 
PH = -logro [ 10- ) 

= 2 


( iii ) 0 : 1 N NaOH 


[ H + ) 
pH 


10-19 ; 

logs . [ 10-19 ) 


13 . 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

( a ) நடுநிலையாக்கல் வினை ( b ) வீரியம்மிக்க 
அமிலம் ( c ) வீரியம் குறைந்த அமிலம் ( d ) ஹைட்ரோ 
னியம் அயனி . 


2. pH என்றால் என்ன ? விளக்குக . நீரின் அயனிட். 

பெருக்குத் தொகையைப் பற்றிச் சிறு குறிப்பு வரைக .. 


3. கீழ்க்கண்ட செறிவுள்ள கரைசல்களின் ஹைட்ரஜன் , 
ஹைட்ராக்சில் அயனிகளின் 

அடர்வுகளையும் , 
அக் கரைசல்களின் pH மதிப்புகளையும் கணக்கிடுக . 
( i ) 0.1 N HCl ; ! ( il ) 0.001 NHCl ; ( iii ) 1 Na NaOH ; 
( iv) 0-01 N NaOH 


4. அர்ஹீனியஸ் , லவ்ரி - பிரான்ஸ்டட் ஆகியவர்களின் 

அமில , கார கோட்பாடுகளை தக்க எடுத்துக்காட்டு 
களுடன் விளக்குக . 


உப்புகளின் வகைகள் யாவை ? 

யாவை ? அவற்றைத் 
எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக . 


தக்க 


16. ஆக்ஸிஜனேற்றம் - ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 

( Oxidation - Reduction ) 


ஒரு பொருளுடன் ஆக்சிஜனைச் சேர்த்தல் அல்லது அப் 
பொருளிலிருந்து ஹைட்ரஜனை நீக்குதல் ஆகிய வினைகள் 
ஆக்ஸிஜனேற்றம் எனக் கருதப்பட்டன . ஆக்ஸிஜனைச் சேர்ப் 
பதற்கு அல்லது ஹைட்ரஜனை விலக்குவதற்கு உதவும் பொருள் 
ஆக்ஸிஜனேற்றி ( oxidising agent or oxidiser ) என்று வழங்கப்படு 
கிறது . ஆக்ஸிஜனேற்றத்திற்கு எதிரான வினை ஆக்ஸிஜன் 
ஒடுக்கம் எனப்படும் . இவ் வினையில் ஒரு பொருளுடன் ஹைட் 
ரஜன் சேர்க்கப்படுகிறது . அல்லது அப் பொருளிலிருந்து ஆக்ஸி 
ஜன் நீக்கப்படுகிறது . ஆக்ஸிஜன் ஒடுக்கத்தை விளைவிக்கும் 
பொருளுக்கு ஆக்ஸிஜன் ஒடுக்கி ( reducing agent ) எனப் பெயர் . 
எடுத்துக்காட்டுகள் 

( a) காப்பர் , காப்பர் ஆக்ஸைடாக ஆக்ஸிஜனேற்றம் 
அடைகிறது . 
2 Cu + 0 , 

-- 2 Cuo 


( b ) மங்கனீச டைஆக்ஸைடு ஹைட்ரோ குளோரிக் அமி 
லத்தைக் குளோரினாக ஆக்ஸிஜனேற்றமடையச் செய்கிறது . 

4 HCl + MnOz -- > MnCi , + 2 H , O + Cl, 1 


( c ) காப்பர் ஆக்ஸைடு ஹைட்ரஜனால் காப்பராக ஒடுக்கப் 
படுகிறது . 
Cuo + H , 

Cu + H , O 
( d ) குளோரின் , ஹைட்ரஜன் சல்டைடை 

சல்பராக 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்கிறது ; அது ஹைட்ரஜன் 
குளோரைடாக ஒடுக்கம் அடைகிறது . 
H , S + Cl . 

2 HCl + S 


230 


புகுமுக வேதியியல் 


ஆக்ஸிஜனேற்றம் , ஒடுக்கம் இவற்றின் வரையறைகள் 
( definitions ) தற்காலத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன . 

ஒரு 
பொருளுடன் எதிர்மின் தன்மையுடைய ஒரு தனிமம் , அல்லது 
ஓர் உறுப்புச் சேருதல் ஆக்ஸிஜனேற்றம் என்றும் , ஒரு பொரு 
ளுடன் நேர்மின் தன்மையுடைய ஒரு தனிமம் அல்லது உறுப்பு 
சேருதல் ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 

என்றும் வரையறுக்கப்பட் 
டுள்ளன . 


எடுத்துக்காட்டுகள் : 

( a) 2 Na + Cl , --- 2 NaCl ( சோடியம் ஆக்ஸிஜனேற்ற 
மடைகிறது . ) 

( b ) Mg + Br ,, MgBr , ( மக்னீசியம் ஆக்ஸிஜனேற்றம் 
அடைகிறது . ) 

( c ) 2 Feal , + H , S ---- > 2 FeCl , + 2 HCl + S ( ஹைட் 
ரஜன் சல்பைடானது , ஃபெர்ரிக் குளோரைடை ஃபெர்ரஸ் 

ளாரைடாக ஒடுக்குகிறது . ) 


ஒரு பொருளிலிருந்து நேர்மின் தன்மையுடைய தனிமம் 
அல்லது உறுப்பு நீக்கப்படுதலும் ஆக்ஸிஜனேற்றம் ஆகும் . 
மாறாக ஒரு பொருளிலிருந்து எதிர்மின் தன்மையுடைய தனிமம் 
அல்லது உறுப்பு நீக்கப்படுதல் ஆக்ஸிஜன் ஒடுக்கம் என 
விளக்கப்படுகிறது . 
எடுத்துக்காட்டுகள் : 

( a ) 2 KI + Cl , -- 2 KCl + 1 , ( குளோரின் பொட்டா 
சியம் அயோடைடிலிருந்து பொட்டாசியத்தை விலக்கி , அதை 
அயோடினாக ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்கிறது . ) 


( b ) HgC1 , + Hg 

Hgal , 
மெர்குரிக் 

மெர்க்குரஸ் 
ளோரைடு குளோரைடு . 
இவ்வினையில் மெர்குரிக் குளோரைடுடன் நேர்மின் தன்மை 
யுள்ள மெர்குரி இணைந்து , அதை மெர்க்குரஸ் குளோரைடாக 
ஒடுக்குகிறது . 
ஆக்ஸிஜனேற்றம் - ஆக்ஸிஜன் ஒடுக்கம் பற்றிய எலக்ட்ரான் கொள்கை 
(( Electronic concept of Oxidation and Reduction ) 

ஆக்ஸிஜனேற்றம் , ஒடுக்கம் பற்றிய மேற்கூறிய கருத்து 
கள் , வேதி மாற்றங்களில் சம்பந்தப்பட்ட அணுக்கள் , அயனிகள் 


ஆக்ஸிஜனேற்றம் 


ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 


231 


ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்பைக் கொண்டு கீழ்க்கண்ட 
வாறு விளக்கலாம் : 


சோடியமும் குளோரினும் வினை படும் பொழுது சோடியம் 
குளோரைடு உண்டாகிறது . இவ் வினையில் சோடியம் அணு 
ஓர் எலக்ட்ரானை இழந்து , நேர்மின் தன் மையுள்ள சோடியம் 


-e 


அயனியாக மாறுகிறது . Na --- Na+ ; குளோரின் ஓர் 
எலக்ட்ரானைப் பெற்று எதிர்மின் தன்மையுள்ள குளோரைடு 
அயனியாக மாறுகிறது ,. Cl + e----- Cl- . இங்கு ஓர் 
எலக்ட்ரானை இழப்பதால் சோடியம் அணு , சோடியம் அயனி 
யாக ஆக்ஸிஜனேற்றம் அடைகிறது . குளோரின் அணு ஓர் 
எலக்ட்ரானை ஏற்றுக் குளோரைடு அயனியாக ஒடுக்கம் அடை 
கிறது . இவற்றிலிருந்து ஆக்ஸிஜனேற்ற வினை நிகழும்போது 
எலக்ட்ரான் நீக்கம் நடைபெறுகிறது என்றும் , ஆக்ஸிஜன் 
ஒடுக்கத்தின் போது எலக்ட்ரான் ஏற்றம் நிகழ்கிறது என்றும் 
அறியப்படுகிறது . 


எனவே , இக் கருத்துப்படி எலக்ட்ரானை இழத்தல் ( loss of electron ) 
ஆக்ஸிஜனேற்றம் எனவும் , எலக்ட்ரானை ஏற்றுக் கொள்ளுதல் ( gain of 
electron ) ஆக்ஸிஜன் ஒடுக்கம் எனவும் வரையறுக்கப்படுகின்றன . கீழ்க்கண்ட 
சான்றுகள் இக் கோட்பாட்டைத் தெளிவாக்குகின்றன : 


( 1 ) ஃபெர்ரஸ் அயனி , பெர்ரிக் அயனியாக ஏற்றமடை 


-e 


- 


வதைக் கீழ்க்கண்டவாறு விளக்கலாம் : Fe ++ 

Fe +++ 
மின்னேற்றமற்ற அயர்ன் அணுவிலிருந்து 2 எலக்ட்ரான்களை 
நீக்கி ஃபெர்ரஸ் அயனி பெறப்படுகிறது . ஃபெர்ரஸ் அயனியி 
லிருந்து ஓர் எலக்ட்ரான் நீக்கப்பட்டு ஃபெர்ரிக் அயனி உண் 
டாகிறது . இவ்வினையில் ஃபெர்ரஸ் அயனி , பெர்ரிக் அயனி 
யாக ஆக்ஸிஜன் ஏற்றம் அடைகிறது . 


( 2 ) குளோரின் ஒரு சிறந்த ஆக்ஸிஜனேற்றி . இது அயோ 
டைடுகளை அயோடினாக ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய் 


கிறது . 


CI , + 21 -- > I , + 2 Cl 


அயோடைடு அயனியிலிருந்து , குளோரின் ஓர் எலக்ட்ரானை 
நீக்குவதால் , அயோடைடு அயோடினாக ஆக்ஸிஜனேற்றம் 


ஒடுக்கம் ஆகிய 
232 

புகுமுக வேதியியல் 
அடைகிறது . இவ் வினையில் அயோடைடிலிருந்து , குளோரின் 
ஓர் எலக்ட்ரானை ஏற்றுக் குளோரைடு அயனியாக ஒடுக்கம் 
அடைகிறது . 

( 3 ) காப்பர் சல்பேட் கரைசலுடன் சிங்கைச் சேர்த்தால் 
காப்பர் வீழ்படிவாகிறது . 
CuSO , + Zn ---- 

> Znso , + Cu ! 
வ் வினையில் மின்னேற்றமற்ற சிங்க் இரண்டு எலக்ட்ரான்களை 
இழந்து சிங்க் அயனியாக ஆக்ஸிஜனேற்றம் அடைகிறது . 

-2e 
Zn -- + Zn ++ ; காப்பர் சல்பேட்டிலிருக்கும் குப்ரிக் அயனி 
இரண்டு எலக்ட்ரான் களை ஏற்றுக் காப்பர் அணுவாக ஒடுக்கம் 
அடைகிறது . Cu ++ + 2e- + Cu . இவ்வினையைக் கீழ்க்கண்ட 
வாறு காட்டலாம் : 

Zn + Cu ++ + Zn + + + Cu 
( 4 ) ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலை , ஸ்டேனஸ் குளோ 
ரைடுக் கரைசலுடன் வினைப்படுத்தினால் , ஃபெர்ரஸ் குளோரை 
டும் , ஸ்டேனிக் குளோரைடும் கிடைக்கின்றன . 

2 FeCle + Snal, --- 2 , FeCl , + Snai 
இவ் வினையில் ஃபெரிக் அயனி ஃபெர்ரஸ் அயனியாக ஒடுக்கம் 
அடைகிறது ; ஸ்டேனஸ் அயனி ஸ்டேனிக் அயனியாக ஏற்றம் 
அடைகிறது . 

2 Fe +++ + Sn ++ – 2 Fe ++ + Sn ++++ 
மேற்கண்ட வினைகள் யாவற்றிலும் ஆக்ஸிஜன் ஏற்றமும் , 
ஆக்ஸிஜன் ஒடுக்கமும் ஒருங்கே ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன . 
ஒரு பொருள் ஆக்ஸிஜனேற்றம் அடையும்போது , மற்ற பொருள் 
ஆக்ஸிஜன் ஒடுக்கம் அடைகிறது . ஆக்ஸிஜனேற்றி என்பது , 
ஒரு பொருளிலிருந்து எலக்ட்ரானை நீக்கும் பொருளாகவும் , 
ஆக்ஸிஜன் ஒடுக்கி என்பது , ஒரு பொருளுக்கு எலக்ட்ரானை 
வழங்கும் பொருளாகவும் வரையறுக்கப்படுகிறது . 

ஆக்ஸிஜனேற்ற எண்கள் 
( Oxidation numbers) 

வினைகளை விளக்க 
ஆக்சிஜனேற்றஎண்கள் பெரிதும் பயனாகின்றன . ஆக்சிஜனேற்ற 


4 


ஆக்ஸிஜனேற்றம் - ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 


233 


எண்கள் , எல்லா அணுக்கள் , தனிம நிலையில் உள்ளவை , சேர்ம 
நிலைகளில் உள்ளவை , 

சமவலுப்பிணைப்பு கொண்டவை , 
அயனிப்பிணைப்பு கொண்டவை ஆகிய எல்லாவகைப் பொருள் 
களுக்கும் பொருள் தரக்கூடிய பொதுவான கோட்பாடாகும் . 


ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அதன் இணை 
திறனையும் , மின் தன்மையையும் குறிக்கும் எண்ணாகும் . ஒரு 
தனிமத்தின் அணு , வேதிக் கூடுகையில் பங்கு பெறும்போது 
அது இழக்கும் அல்லது ஏற்கும் எலெக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையே அதன் இணை திறனாகும் . சோடியம் குளோரினுடன் 
சேரும்போது ஓர் எலெக்ட்ரானை இழக்கிறது . குளோரின் ஓர் 
எலெக்ட்ரானை ஏற்றுக் கொள்கிறது . எனவே , சோடியத்தின் 
இணை திறன் = 1 , சோடியம் அணு ஓர் எலெக்ட்ரானை இழப்ப 
தால் ஒரு நேர்மின் தன்மையைக் கொண்ட ஒரு சோடியம் 
அயனி ( Na + ) உண்டாகிறது . எனவே , சோடியத்தின் ஆக்சிஜ 
னேற்ற எண் = + 1 . குளோரின் ஓர் எலெக்ட்ரானைப் பெறுவ 
தால் இதன் இணைதிறன் = 1 . ஓர் எலெக்ட்ரான் இதில் அதிக 
மாவதால் ஓர் அலகு எதிர் மின் தன்மையைக் கொண்ட குளோ 
ரைடு அயனி ( Cl- ) கிடைக்கிறது . எனவே , குளோரினின் 
ஆக்சிஜனேற்ற எண் = -1 . 


மக்னீசயம் ஆக்சைடில் ( Mgo ) மக்னீசயம் இரண்டு 
எலெக்ட்ரான்களை இழக்கிறது . இதனால் இதன் இணைதிறன் = 2 . 
மக்னீசயத்தின் ஆக்சிஜனேற்ற எண் = + 2 . ஆக்சிஜன் இரண்டு 
எலெக்ட்ரான்களை ஏற்கிறது . இதன் இணை திறன் = 2 . ஆக்சிஜ 
னேற்ற எண் = -2 . 


எனவே , ஒரு தனிமத்தின் இணை திறனையும் மின் தன்மை 
யையும் ஒருங்கே குறித்துக்காட்டுவது தான் ஆக்சிஜனேற்ற 
எண்ணாகும் . 


ஆக்சிஜனேற்ற எண்ணை நிர்ணயிக்கும் விதிகள் 

கீழ்க்கண்ட விதிகளின் அடிப்படையில் ஒரு சேர்மத்திலுள்ள 
ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை நிர்ணயிக்கலாம் : 

( 1 ) எந்தத் தனிமத்துடனும் இணையாமல் தனித்த நிலையில் 
( free state ) உள்ள தனிமத்தின் ( உலோகம் அல்லது அலோகம் ) 
ஆக்சிஜனேற்ற எண் பூச்சியமாகும் . சான்றாக Cl , C1 , இவற்றின் 
ஆக்சிஜனேற்ற எண் பூச்சியமாகும் . 


234 


புகுமுக வேதியியல் 


( 2 ) எளிய ஓரணு அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் அதன் 
மின்னேற்றத்திற்குச் சமமாகும் . பல 

பல அணுக்களைக் கொண்ட 
அயனியின் மின்னேற்றமும் , அதிலுள்ள அணுக்களின் மொத்த - 
ஆக்சிஜனேற்ற எண்களும் சமம் . 

Cl- ( - 1 ) ; Br- ( - } ) ; O -- ( - 2 ) ; Fe +++ ( +3 ) 


( 3 ) ஹைட்ரஜனும் உலோகங்களு ம் நேர்மின் 

இணை 
திறனைப் ( positive valency ) பெற்றுள்ளன . ஹைட்ரஜன் அத 
னுடைய சேர்மங்களில் பெற்றுள்ள ஆக்சிஜனேற்ற எண் +1 
ஆகும் . 

Na * ( +1 ) ; Fe ++ ( +2 ) ; K + ( +1 ) ; H + ( +1 ) ; A1 + 3 ( +3 ) . 
( 4 ) அலோகங்களும் அமில மூலங்களும் எதிர் மின் இணை 
திறனைப் பெற்றுள்ளன . ஆக்சிஜன் அதனுடைய சேர்மங்களில் 
பெற்றுள்ள ஆக்சிஜனேற்ற எண் - 2 ஆகும் . 


அணுக்களி 


( 5 ) ஒரு 

சேர்மத்தின் வாய்பாட்டிலுள்ள 
னுடைய ஆக்சிஜனேற்ற எண்களின் கூட்டுத் தொகை பூச்சிய 
மாகும் . சான்றாகச் சோடியம் குளோரைடு சேர்மத்தில் ஆக்சிஜ 
னேற்ற எண்களின் கூட்டுத்தொகை 

Na + 1 Cl - l = 0 . நீர் : 2 H + 0-3 = 0 
ஃபெர்ரஸ் சல்ஃபேட் : Fet S + 0. - 8 
அம்மோனியா : N - 8 H , + 3 
அம்மோனியம் நைட்ரேட் : ( N - 3 H , + N + 50 ; -6 ) 

( 6 ) சமவலுச் சேர்மங்களில் பிணைப்பிலுள்ள இரு எலெக்ட் 
ரான்கள் அதிக எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் உள்ள தனிமத் 
தைச் சார்ந்துள்ளதாகக் கருதப்படுகின்றன . அதிக எலெக்ட் 
ரான் கவர் ஆற்றலுள்ள தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் 
எதிர்க்குறியையும் , அதிக எலெக்ட்ரோபாஸிடிவ் அல்லது நேர் 
மின் தன்மையுள்ள தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் நேர்க் 
குறியையும் தாங்கியுள்ளன . சான்றாக ஹைட்ரஜன் குளோரைடு 
வாயு ஒரு சமவலு மூலக்கூறு . இம் மூலக்கூறில் ஹைட்ரஜனுக்கு 
+1 , குளோரினுக்கு -1 ஆகிய ஆக்சிஜனேற்ற எண்கள் வழங் 
கப்பட்டுள்ளன . 


ஒரு சேர்மத்திலுள்ள ஒரு தனிமத்தின் அணுக்களின் 
ஆக்சிஜனேற்ற எண்களைக் கண்டறிய மேற்கண்ட விதிகள் மிக்க 
பயனுள்ளவையாகின்றன . சில சான்றுகள் அடுத்த பக்கத்தில் 
தரப்பட்டுள்ளன : 


ஆக்ஸிஜனேற்றம் 


ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 


235 


சல்ஃபூரிக் அமிலத்தில் சஃல்பரின் ஆக்சிஜனேற்ற எண் கணக்கிடுதல் 

சல்ஃபூரிக் அமிலம் , H2SO.- ன் , மொத்த ஆக்சிஜனேற்ற 
எண் = 0 . இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களின் ஆக்சிஜனேற்ற 
எண்கள் + 2. ஒவ்வோர் ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனேற்ற 
எண் - 2. நான்கு ஆக்சிஜன் அணுக்களுக்கு மொத்த ஆக்சிஜ 
னேற்ற எண் - 8. ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் 
மொத்த ஆக்சிஜனேற்ற எண் 6. ( --8 + 2 = 6 ) . இதனால் 
சல்ஃபரின் ஆக்சிஜனேற்ற எண் +6 . எனவே , சல்ஃபூரிக் 
அமிலத்தின் மொத்த ஆக்சினேற்ற எண் பூச்சியமாகும் . 


அணுக்களின் 


-- 


- 


கணக்கு : 

( 1 ) பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் மாங்கனீசின் 
ஆக்சிஜனேற்ற எண்ணைக் கணக்கிடுக . 

மாங்கனீசின் ஆக்சிஜனேற்ற எண் + எனக் கொள் 
வோம் . 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் K + 1 Mn + x O , ( 4-2 ) 
KMnO , 1+ x -- 8 = 0 

= + 7 
எனவே , மாங்கனீசின் ஆக்சிஜனேற்ற எண் 

+7 


( 2 ) பொட்டாசியம் டைகுரோமேட்டில் குளோரியத்தின் 
ஆக்சிஜனேற்ற எண் யாது ? 
K , Cr , 0 , K , " > ( + 1 ) Cr , 2X ( + x ) O , 1-2 

+ 2 + 3-14 = 0 
2x = + 12 

+6 
குரோமியத்தின் ஆக்சிஜனேற்ற எண் 

+6 


- 


- 


( 3 ) பொட்டாசியம் பெர்குளோரேட்டில் 

குளோரினின் 
ஆக்சிஜனேற்ற எண்ணைக் கணக்கிடுக . 
K.CIO ., 

K + 1Cl + xO, 4X ( 2 ) 

+ 1 + x - 8 = 0 

= +7 
குளோனின் ஆக்சிஜனேற்ற எண் 

+ 7 


- 


எண் 


ஆக்சிஜனேற்ற 

கோட்பாட்டின் அடிப்படையில் 
ஆக்சிஜனேற்றம் , ஒடுக்கம் ஆகியவற்றிற்குப் புதியதொரு 


236 


புகுமுக வேதியியல் 


வரை 


விலக்கணம் கொடுக்கப்படுகிறது . ஆக்சிஜனேற்ற 
எண் அதிகரித்தல் ஆக்சினேற்றம் எனவும் , ஆக்சிஜனேற்ற 
எண் குறைதல் ஒடுக்கம் எனவும் பெயர் பெறுகின்றன . 


நன் 


கீழ்க்கண்ட எடுத்துக்காட்டு இக் கோட்பாட்டை 
விளக்குகிறது . 

ஹைட்ரஜன் சல்ஃபைடும் , குளோரினும் கீழ்க்கண்டவாறு 
வினைபுரிகின்றன : 

H , S- + ° Cl , -- > 2Hal- + S 


சல்ஃபரின் ஆக்சினேற்ற எண் - 2 - லிருந்து 0 - க்கு அதிகரிக் 
கிறது . இதனால் சல்ஃபைடு அயனி சல்ஃபராக ஆக்சிஜ 
னேற்றமடைகிறது . 

குளோரினின் ஆக்சிஜனேற்ற 
0 - லிருந்து -1 ஆகக்குறைகிறது . 

இதனால் குளோரின் 
ஆக்சிஜன் ஒடுக்கமடைகிறது . 


எண் 


- 


அயனிச்சமன்பாடுகள் ( Ionic Equations ) 
வேதிவினைகளின் சமன்பாடுகளை அயனிகளின் 

மூலம் 
விளக்குவது அயனிச் சமன்பாடு எனப்படுகிறது . சோடியம் 
ஹைட்ராக்சைடு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தால் நடு 
நிலையாக்கப்படும் 

வினையை 

எடுத்துக்கொள்வோம் . 
இவ்விரண்டு சேர்மங்களும் வீரியமுள்ள மின்பகு பொருள்கள் 
( strong electrolytes ) . இதனால் இவை இரண்டும் அயனி 
களாகவே இருக்கின்றன . உண்டாகும் விளை 

பொருளான 
சோடியம் குளோரைடும் அயனியாகவே உள்ளது . 

NaOH + HCl --- NaCl + H , O 
Na + + OH- + H + -+ Cl * Na+ + Cl- + H , O 


இரு பக்கங்களிலும் பொதுவாக உள்ள -அயனிகளை நீக்கி 
விட்டால் கிடைக்கும் சமன்பாடு : H + + OH- --- 

H , O 


சிங்க் காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் சேர்க்கப்பட்டால் 
காப்பர் வீழ்படிவாகிறது . சிங்க் சல்ஃபேட் 

உண்டாகிறது 
காப்பர் சல்ஃபேட் , சிங்க் சல்ஃபேட் 

இரண்டிலும் 
அணுக்கள் அயனிகளாகவே இருக்கின்றன . 

Zn + Cu +++ SO , -- + Gu + Zn +++ SO, -- 
அல்லது Zn + Cu ++ 

+ Cu + Zn ++ 


ஆக்ஸிஜனேற்றம் 


ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 


237 


மங்கனீச டைஆக்சைடால் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் 
ஆக்சிஜனேற்றம் அடையும் 

வினைக்குக் கீழ்க்கண்டவாறு 
அயனிச் சமன்பாடு எழுதலாம் : 

HCl + MnO , Cl , + MnCl , + H , O 


குளோரினின் ஆக்சிஜனேற்ற எண் -1 . இந் நிலையில் இது 
குளோரைடு அயனியாக உள்ளது . தனிம நிலையில் இதன் 
ஆக்சிஜனேற்ற எண் பூச்சியமாகும் . 


ஆக்சிஜனேற்ற வினை 

2al 


Cl , t + 2e 


... ( 1 ) 


MnO , - ல் உள்ள + 4 ஆக்சிஜனேற்ற நிலையிலிருக்கும் 
மங்கனீசயம் Mnal , - ல் + 2 ஆக்சிஜனேற்ற நிலைக்கு ஒடுக்க 
மடைகிறது . 
ஆக்சிஜன் ஒடுக்கவினை : Mn + 02 + 2e 

Mna + 


2 


அணுக்கள் 


மேற்கண்ட சமன்பாட்டில் ஆக்சிஜன் 
உள்ளன . இச்சமன்பாட்டைச் சமப்படுத்துவதற்கு 4H + ஐ இடப் 
புறம் சேர்க்க வேண்டும் . இப்போது சமன்பாடு கீழ்க்கண்ட 
வாறு மாறுகிறது : 

Mn + O ,4- + 2 + 4H + --- Mn ++ + 2H , O ... ( 2 ) 
சமன் பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றைக் கூட்ட 
2Cl- + MnO , + 4H + + Mn + + Cl , t + 2H , O 


இவ்வாறு அயனிச் சமன்பாடுகளைச் சமப்படுத்துவதற்குக் 
கீழ்க்கண்ட முறைகளைப் பின்பற்ற வேண்டும் . 

( 1 ) கொடுக்கப்பட்ட வினையின் சமப்படுத்தப்படாத சமன் 
பாட்டை முதலில் எழுத வேண்டும் , 


( 2 ) எந்த ஓர் அயனி , அணு , மூலக்கூறு அல்லது உறுப்பு 
ஆக்சிஜனேற்றமடைகிறதோ அதற்கான சமன்பாட்டை எழுத 
வேண்டும் . 


நிகழும் 


சமன்பாட்டையும் 


( 3 ) ஆக்சிஜன் 

ஒடுக்கம் 
அமைத்துக்கொள்ள வேண்டும் . 


( 4 ) ஆக்சிஜனைச் சமன் செய்வதற்கு தேவைப்படும் நீர் 
மூலக்கூறுகளைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 


. 


238 


புகுமுக வேதியியல் 


( 5 ) ஹைட்ரஜனைச் சமன் செய்வதற்குத் 
H + அயனிகளைச் சேர்க்க வேண்டும் . 


தேவைப்படும் 


+ 


மின்னேற்றம் 


( 6 ) தற்போது சமன்பாட்டின் இருபுறமும் 
சமமாக இருக்கச் செய்ய வேண்டும் . 


( 7 ) இரண்டு பாதி சமன்பாடுகளையும் ஒன்றாகச் சேர்க்க 
வேண்டும் . சேர்க்கும்போது இரண்டிலும் காணப்படும் 
எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் . 


பக்கமும் 


காணப்படும் 


( 8 ) முடிந்தவரை 
உறுப்புகளை நீக்க வேண்டும் . 


ஒரே 


காரத்தன்மையுள்ள சூழ் நிலையில் சமன்பாடுகளை சமன் 
செய்ய மேற்கண்ட அடிப்படைக்கருத்துக்களையே மேற்கொள்ள 
லாம் . ஆனால் முடிவில் எத்தனை H + 

அயனிகள் 

இருக் 
கின்றனவோ அத்தனை ( OH ) - அயனிகளை இரண்டு பக்கமும் 
சேர்க்க வேண்டும் ; ஏனெனில் , இந்தவினை காரத்தன்மையான 
சூழ் நிலையில் நிகழ்கிறது . 


காரமயமான KBrO ஐ ( NH . ) , SO , - உடன் வினைப்படுத் 
தினால் , BrO - அயனி Br- அயனியாக ஒடுக்கம் அடைகிறது . 
அதே சமயத்தில் NH , + அயனி N , ஆக ஏற்றம் அடைகிறது , 
இவ்வினையைப் பின் வருமாறு சமன் செய்யலாம் : 


(i ) BrO 

Bro 
2H- + BrO 
2e- + 2H ++ BrO 


Br 
Br- + H , O 

Br- + H , O 
+ Br + H , O ( ஒரு பாதிச் 

சமன்பாடு ) 


+ N , 


( ii ) NH * 

2NH , + 
2NH1 


+ N , + 8H + 
N , + 8H + + 6e- (மற்றொருச் 

சமன்பாடு ) 


இரண்டையும் சேர்க்க , 
( ii ) 2NH , * 

- + N , + 8H ++ 6e 


ஆக்ஸிஜனேற்றம் 


ஆக்ஸிஜன் ஒடுக்கம் 


239 


(i) [ 2e- + 2H + Bro 

Br- + H , O ] x3 
2NH + + 3BrO -- + 3Br- + N , + 3H , O + 2H + 
2NH + 3Bro + 20H + 3Br- + N , + 3H2O + 

[ 2H + 20H- ] 
2NH ++ 3BrO- + 2OH ---- + 3Br + N , + 5H.O 


ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ( பொட்டாசியம் பெர்மாங் 
கனேட்டால் அமில ஊடகத்தில் குளோரினாக ஆக்சிஜனேற்ற 
மடையும் வினைகீழே தரப்பட்டுள்ளது : 

HCl + KMnO . --- Kal + Mnal , + H , O + Cl , 


ஆக்சிஜனேற்ற வினை : குளோரின் அயனி குளோரினாக 
ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
2Gl 

GI , + 2e 


- 


அயனியில் 


ஆக்சிஜன் ஒடுக்கவினை : MnO , 

Mn - Gör 
ஆக்சிஜனேற்ற நிலை + 7 ஆகும் . மாங்கனீச குளோரைடில் 
உலோகத்தின் வலு எண் + 2 , இச் சேர்மத்தில் மங்கனீசின் 
ஆக்சிஜனேற்ற நிலை + 2. + 7 நிலையிலிருந்து +2 நிலைக்கு 
ஒடுக்கமடைய மாங்கனீசு 5 எலெக்ட்ரான்களை எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . 

MnO - + 5e- --- Mn ++ 


இச் சமன்பாட்டைச் சமப்படுத்த இடப்பக்கம் 8H + ஐச் 
சேர்க்க வேண்டும் . 
MnO . + 8H + + 5e ---- Mn ++ + 4 H , O 

( 2 ) 


ஆக்சிஜனேற்ற வினையில் இழக்கப்பட்ட எலெக்ட்ரான்கள் 
ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்பட வேண்டும் . எனவே , 
( 1 ) ஆவது சமன்பாட்டை 5 ஆம் ( 2 ) ஆவது சமன் பாட்டை இரண் 
டாலும் பெருக்கி , இவ்விரண்டு சமன்பாடுகளையும் கூட்டினால் 
கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது : 

1001 + 2MnO . + 16H --- 2Mn ++ + 8H2O + 5Cl , t 


வினுக்கள் 
1. கீழ்க்கண்ட சேர்மங்களிலுள்ள தனிமங்களின் ஆக்சிஜ 

னேற்ற எண்கள் யாவை ? ( a ) HNO , ( b ) MnO ); 
( c ) KAMnO ( d ) K.Gr.O , ( e ) Cr , 0 ,; ( f ) H2O ; 
( 8 ) H , S , O , 


2401 

புகுமுக வேதியியல் 
2. கீழ்க்கண்ட அயனிச் சமன்பாடுகளைச் சமப்படுத்துக : 

( a ) Cl + 1 -- + 1 , + CI - T 
( b ) S , 03 - +1, S.O ; -- + I 
( c ) Clo , - + Sn ++ + Cl- + Sn4 + 


3. கீழ்க்கண்ட வினைகளுக்கு அயனிச் 

சமன்பாடுகளை 
எழுதுக : 
( a ) HCI , K , Cr , 0 , ஆல் ஆக்சிஜனேற்றப்படுதல் . 
( b ) Cl H , S ஐ ஆக்சிஜனேற்ற மடையச் செய்தல் . 
( c ) ஃபெர்ரஸ் இரும்பு , KMnO , ஆல் ஆக்சிஜ 
னேற்றப்படுதல் . 


17. வேதி வினைவேக இயல் 


( Chemical Kinetics ) 


வினைகள் , 


மாக 


எவ்வித 


வேதியியலில் காணப்படும் பல 

வெப்ப நிலை , 
அழுத்தம் , அடர்வு போன்ற சூழ் நிலைகளில் ஏற்படும் மாற்றங் 
களினால் , தங்கள் வினை வேகங்களிலும் மாறுபாடு கொண்டு 
விளங்குகின்றன . சில வினைகள் மிக வேகமாகச் செயல்பட்டு 
கண நேரத்தில் நடைபெறுகின்றன . சான்றாக ஹைட்ரோ 
குளோரிக் அமிலமும் , சோடியம் ஹைட்ராக்சைடும் மிக வேக 

வினை பட்டு நடு நிலைப் பொருளான உப்பையும் நீரையும் 
தருகின் றன . மாறாக , சில வினைகள் மிக மெதுவாகச் செயல் 
படுகின்றன . எடுத்துக்காட்டாக , சாதாரண வெப்ப நிலை 
அழுத்தத்தில் ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் இருவாயுக்களையும் 
ஒன்று சேர்த்து வைத்தால் 

மாற்றமும் ஏற்படு 
வதில்லை . இதற்குக் காரணம் இச் சூழ் நிலைகளில் , இவ்வினையின் 
வேகம் மிகக்குறைவு . ஆனால் , தூள் நிலையிலுள்ள பிளாட்டினம் 
வினை வேகமாற்றியையோ அல்லது ஒரு மின் பொறியையோ 
இவ்வாயுக் கலவையுடன் 

சேர்த்தால் , ஹைட்ரஜனும் , 
க்சிஜனும ஒரு வெடிச்சத்தத்துடன் இணைந்து நீர் உண்டா 
கிறது . சாதாரண வெப்ப நிலை , அழுத்த நிலைகளில் இவ்வினை 
மிகமெதுவாக நடைபெறுகிறது . பொதுவாகக் கரிம வினைகள் 
( orgnic reactions ) மிக வேகமாக நடைபெறுகின்றன . இவை 
யெல்லாம் அயனிகளுக்கிடையே நிகழும் வினைகள் , மூலக்கூறு 
களுக்கிடையே நிகழும் வினைகளான கனிம வினைகள் ( Inorganic 
reactions ) மிக மெதுவாகச் செயல்படுகின்றன . இவ்விரு வகை 
வினைகளுக்கும் நடுவே பலவினைகள் சாதாரண வெப்ப நிலை 
களில் அணுகத்தக்க வேகங்களுடன் செயல்படுகின்றன . 
வேதிவினையின் வேகத்தைக் கொண்டு அவ்வினை 

வேகமாக 
அல்லது மெதுவாகச் செயல்படுகிறது எனக்கண்டறியலாம் . 


242 


புகுமுக வேதியியல் 


வேதிவினை களைப்பற்றி ஆராய்ந்து , அவற்றின் வேகத்தைச் 
சூழ் நிலைகள் எவ்விதம் பாதிக்கின்றன என்று அறிவது வேதி 
வினைவேக இயல் சோதனைகளின் அடிப்படையாகும் . 


பல 


கால 


வேதிவினையின் வேகத்தை , ஒரு குறிப்பிட்ட கால அளவில் 
சிதைந்து மறைந்த வினைப்பொருள் , அல்லது தோன்றும் விளை 
பொருள் ஆகியவற்றின் எடையிலிருந்து அல்லது அளவிலிருந்து 
கணக்கிடலாம் . அதாவது 

டைவெளிகளில் 
அடர் விலேற்படும் மாற்றங்களைக் கண்டறிந்து வேகத்தைக் 
கணக்கிடுகிறோம் . அடர்வு மோல்கள் / லிட்டர் என்ற அலகிலும் 
விளையின் வேகம் ஓர் அலகு நேரத்தில் வினைபடு பொருளின் 
அடர்வுமாற்றமாகவும் கொடுக்கப்படு கிறது . வினை வேகங்களைக் 
கண்டறிய உதவுவது வேதி வினைவேக இயலாகும் . 


வேதிவினைகள் பல்வகைப்படும் . இவற்றில் முக்கிய 

மீள் தன்மையுள்ள , வினைகள் மீள் தன்மையற்ற 
வினைகள் ( Reversible and irreversible reactions ) 


மானவை : 


வினைபடு 


மீள் தன்மையற்ற வினையென் பது ஒரே திசையில் சென்று 
முடிவடைகிறது . இவ் வினைகளில் உண்டாகும் விளை பொருள்கள் 
திரும்பவும் வினைப்பட்டு 

பொருள்களைக் கொடுப் 
பதில்லை . சான்றுகள் : 

H, SO , 
( 1 ) C ,, H ,30,1 ---- 120 + 11H , O 
( 2 ) 2H , + 0 , ---+ 2 H , O 


( 3 ) KClos 


2Kal + 30 , 1 


சில வினைகளில் முன்னோக்கிய , பின்னோக்கிய வினைகள் 
ஒரே சமயத்தில் நிகழ்கின்றன . அதாவது உண்டான வினை 
பொருள்கள் மீண்டும் இணைந்து வினைபடு பொருள்களைக் 
கொடுக்கின்றன . இத்தகைய வினைகள் மீன் தன்மையுள்ள 
வினைகளாகக் கருதப்படுகின்றன . இவ்வினைகளுக்குச் சில 
சான்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன : 

( 1 ) Cl + H , O = HCl + HClO 
( 2 ) N , + 3H , = 2NH , 
( 3 ) CaCO3 > CaO + CO , t 
( 4 ) 2SO , + 0 , = 2SO3 


வேதி வினைவேக இயல் 


243 


மேற்கண்ட சமன் பாடுகளில் காணும் இரு பக்க அம்புக் 
குறிகள் முன்னோக்கிய வினை , பின்னோக்கிய வினை இவற்றைக் 
குறிக்கின்றன . 


வினை , 


சமமா 


ஒரு வினையின் 

ஆரம்பத்தில் முன்னோக்கிய 
பின்னோக்கிய வினையைவிட அதிகவேகமாகச் செயல்படுகிறது . 
விளையும் பொருள்கள் அதிகமாக உண்டாகும்போது முன்னோக் 
கிய வினையின் வேகம் குறைகிறது ; பின்னோக்கிய வினையின் 
வேகம் அதிகமாகிறது . ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குப் பிறகு 
முன்னோக்கிய , பின்னோக்கிய வினைகளின் வேகங்கள் 
கின்றன . இச் சூழ் நிலையில் வினை சம நிலையை அடைந்ததாகக் 
கருதப்படுகிறது . இச்சமநிலை ஓர் இயங்குச் சமநிலையாகும் 
( dynamic equilibrium ) . இந் நிலையில் விளைந்த பொருள்களின் 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை , வினையில் திரும்பக் கிடைத்த 
வினைபடு பொருள்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்குச் 
சமமாக இருக்கும் . வினை இரு புறங்களிலும் நிகழ்ந்தாலும் , 
வினைபடு 

பொருள்கள் , விளைந்த பொருள்கள் ஆகியவற்றின் 
அடர்வு ஒரு நிலையான மதிப்பைப் பெறுகின்றது . இப்போது 
வினை முடிந்துவிட்டது போல் தோன்றுகிறது . 


வினை நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது , 

வினை 
பொருளின் அடர்வு குறைந்து கொண்டே செல்லும் . அதனால் 
நேரம் செல்லச் செல்ல வினை வேகவீதமும் ( Rate of reaction ) 
குறைந்துகொண்டே செல்லும் . எனவே , வினை வேகத்தைச் 
சரியாக அறிய , மிகச்சிறிய இடைநேரத்தில் வினை பொருளின் 
அடர் வில் எவ்வளவு அடர்வு மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது 
என்பதைக் கண்டறியவேண்டும் . இந்த இடை நேரத்தில் 
வினைவேகம் மாறாமல் இருக்கிறது எனக் கொள்ளலாம் . 


மிகச் சிறிய இடைநேரம் dt என்றும் , இச் சிறிய இடை 
நேரத்தில் மாற்றம் அடைந்த பொருளின் அடர்வு dc என்றும் 
கொள்வோம் . எனவே இச் சிறிய இடைநேரத்தில் 

வினைவேகம் = dc | dt . 


வினை வேகத்தைப் பாதிக்கும் காரணக்கூறுகள் 

மிக மெதுவாகச் செயல்படும் வினைகளை ஊக்குவிக்க வினை 
படும் பொருள்களைச் சூடுபடுத்த வேண்டும் . வெப்ப நிலை 
அதிகரிக்கும்போது , வினைவேகம் அதிகரிக்கிறது . இதனால் சில 
வினைகளின் வேகம் வெப்ப நிலை உயர்வுடன் குறைகிறது . 


கழ 


வினைபடு 


கிளர்வுற்ற 


தேத்தை நிர்ணயிப்பது 
244 

புகுமுக வேதியியல் 
சில வெப்பம் வெளிவிடு வினைகள் ( exothermic reactions ) 
அறை வெப்ப நிலையில் தானாக நிகழ்வதில்லை . ஆனால் , இவ் 
வெப்ப நிலையில் தானாக நிகழும் உட்கொள்ளும் வினைகள் 
( endothermic reactions ) இருக்கின்றன . இத் தோற்றப்பாடுகளை 
யும் , வெப்ப நிலையுடன் வினை வே கவீ தம் அதிகரித்தலையும் 
கிளர்வுகொள் ஆற்றல் ( activation energy ) கோட்பாட்டின் 
மூலம் விளக்கலாம் . ஒரு வேதிவினை நடைபெறுவதற்கு வினை 
படு பொருள்களின் மூலக்கூறுகளுக்கிடையே மோதல்கள் நி 
வேண்டும் . ஆனால் , மோதல்களில் எல்லாம் பயன் தரத்தக்க 
விதமாக அமையவில்லை . மோதிக் கொள்ளும் மூலக்கூறுகளின் 
ஆற்றல் கிளர்வு ஆற்றலுக்குச் சமமாக இருக்க வேண்டும் . 

பொருள்களின் மூலக்கூறுகளைக் 
நிலையை அடையச் செய்வதற்குத் தேவைப்படும் ஆற்றலைக் 
கிளர்வுகொள் ஆற்றல் என்கிறோம் . 

வினைவழி 
வினேப்படு வெளிப்படும் 
பொதள்கள் 

வெப்பம் 

விபொருட்கள் 
படம் 43 . 

கிளர்வுகொள் ஆற்றல் 
மேலே கொடுக்கப்பட்டுள்ள படம் வினை நிகழும் வழியைக் 
காட்டுகிறது . மூலக்கூறுகள் கிளர்வுற்ற நிலையை அடைந்த 
பின்பே விளைபொருள்களாக மாறுகின்றன . எனவே , ஒரு வினை 

. 
ஒரு வினையின் கிளர்வுகொள் ஆற்றல் அதிகமாக இருப்பின் அவ் 
வினை மெதுவாக நடைபெறும் . வினை பொருள்கள் வினைபுரிய 
வேண்டுமானால் முதலில் அவை ஓர் ஆற்றல் எல்லையைக் 
( energy barrier ) கடக்க வேண்டும் . ஒரு வினை வேக மாற்றி 
கிளர்வு கொள் ஆற்றலைக் குறைக்கிறது . இதனால் அதிக மூலக் 
கூறுகள் ஆற்றல் எல்லையைக் கடக்கின்றன . வினை துரிதமாகச் 
செயல்படுகிறது . வெப்ப நிலை அதிகரித்தால் , அதிக ஆற்றல் 
பெற்றுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது . 
இதனால் வினையின் வேக வீதம் அதிகரிக்கிறது . 


ច 


- 


வேதி வினைவேக 


யல் 


245 


( 2 ) வினைபடுபொருள்களின் இயற்பியல் நிலைமை 

ஒரு வினையின் வேகவீதம் , அதில் பங்கு கொள்ளும் வினை 
படு திண்மத்தின் நிலையைச் சார்ந்துள்ளது . சான்றாக நன்கு 
தூளாக்கப்பட்ட இரும்புத் தூள் , இரும்புக் கட்டிகளை விட வேக 
மாக வினைப்படுகிறது . நன்கு தூளான சிங்க் , சிங்க் கட்டிகளை 
விட வேகமாக அமிலத்தில் கரைகிறது . 
( 3 ) வினை வேகமாற்றி 

எவ்வித நிரந்தர வேதி மாற்றத்தையும் வினையின் இறுதி 
யில் அடையாமல் , வினையின் வேகத்தை மாத்திரம் மாற்றி 
யமைக்கும் பொருள்களுக்கு வினை வேகமாற்றிகள் எனப்பெயர் . 
சான்றாக , ஆக்சிஜனைத் தயாரிக்க , பொட்டாசியம் குளோரேட் 
டுடன் மங்கனீச டைஆக்சைடு சேர்த்தால் வினை குறைந்த 
வெப்ப நிலையிலும் மிக வேகத்துடன் நடைபெறுகிறது . காரீய 
அறை முறையில் சல்ஃபர் 

டை ஆக்சைடை , 

சல்ஃபர்ட்ரை 
ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றம் செய்ய நைட்ரஜனின் ஆக்சைடு 
கள் பயன் படுகின்றன . சிறிய அளவு வினை வேக மாற்றி வினை 
யின் வேகத்தை மிக அளவில் அதிகரிக்கச் செய்யப் போதுமான 
தாகும் . சில வினை வே கமாற்றிகள் வினையின் வேகத்தைக் 
குறைக்கவும் செய்கின்றன . எடுத்துக்காட்டாக 

சிறிதளவு 
சல்ஃபூரிக் அமிலம் , ஹைட்ரஜன் பெராக்சைடை விரைவில் 
சிதைவடையாமல் தடுக்கிறது . 


இவ் 


( 4 ) ஒளி 

பலவினைகள் ஒளியினால் ஊக்குவிக்கப்படுகின்றன . 
வினைகளுக்கு ஒளி வேதி வினைகள் (photochemical reactions ) 
எனப்பெயர் . ஹைட்ரஜன் , குளோரின் கலந்த கலவை இருளில் 
வைக்கப்பட்டிருந்தால் எவ்வித வினையும் நிகழ்வதில்லை . சூரிய 
ஒளியின் முன்னிலையில் இக் கலவை வெடிச் சத்தத்துடன் 
வினைப்பட்டு ஹைட்ரஜன் குளோரைடு உண்டாகிறது . ஒளி 
யினால் ஊக்குவிக்கப்படும் மற்றொரு வினைக்கு எடுத்துக்காட்டு 
புகைப்படத் தொழிலில் சில்வர் 

தொழிலில் சில்வர் ஹாலைடுகள் சிதைவடைவ 
தாகும் . 


( 5 ) அழுத்தம் 

திண்ம வினைப் பொருள்கள் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங் 
களினால் பாதிக்கப்படுவதில்லை . ஆனால் , வாயுக்கள் வினை படும் 
வினைகளில் அழுத்தத்தின் விளைவு பெருமளவு மாற்றத்தை ஏற் 
படுத்துகிறது . வாயுக்களின் அழுத்தத்தை அதிகரித்தால் வினை 
யின் வேகமும் அதிகரிக்கும் . 


246 


புகுமுக வேதியியல் 


( 6 ) வினைபடு பொருளின் மோலார் அடர்வு 

வினைபடு பொருளின் மோலார் அடர்வு அதிகமாக இருந்தால், 
அதிக அளவில் மூலக்கூறுகளுக்கிடையே மோதல்கள் ( collisions ) 
நிகழ்ந்து , வினை சிறப்பாக நடக்கும் . எனவே , அடர்வு அதிக 
மாக இருந்தால் வினையின் வேகமும் அதிகமாக இருக்கும் . 


வேதிச் சமநிலை 
( Chemical equilibrium ) 


வேதிவினை நிகழும்போது வினைபடுபொருள்கள் 
( reactants ) செயல்பட்டு விளைபொருள்களைக் ( products ) கொடுக் 
கின்றன . ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குப் பிறகு , வினைபடு 
பொருள்கள் கணிசமான அளவு மாற்றத்திற்குட்படாமலிருக்கும் 
பொழுதே வினை நின்றுவிடுவதைப்போல் வெளிப்படையாகத் 
தோன்றுகிறது . வெப்பநிலை , அழுத்தம் , அடர்வு 
காரணக் கூறுகளில் ஏதாவது ஒன்றின் மதிப்பை மாற்றினாலும் , 
விளைந்த பொருள்கள் ஒன்றுகூடி , வினைபடும் பொருள்களைக் 
கொடுக்கும் . வினைகள் மீள் தன்மையுள்ள வினைகள் ( Reversible 
reactions ) எனப்படும் . ஒரு வினை தன் போக்கில் ( spontaneously ) 
இந் நிலையை அடைந்தால் , அது சம நிலையை அடைந்ததாகச் 
சொல்வது வழக்கம் . 


ஆகிய 


கூடி 


வேதிச் சம நிலையில் , வினை , நிலைத்து நின்றுவிடுவதாகக் 
கொள்ளக்கூடாது . சம நிலையில் வினைபடு பொருள்கள் 
விளை பொருள்களைக் கொடுக்கும் வேகமும் , விளைபொருள்கள் 
கூடி வினைபடு பொருள்களைக் கொடுக்கும் வேகமும் சமமாக 
இருப்பதாகக் கருதப்படுகிறது . இச் சமநிலை இயக்கச்சம நிலை 
( Dynamic equilibrium ) எனப் பெயரிடப்படுகிறது . 


நிறைதாக்க விதி ( Law of Mass Action ) 

யக்கம் சார்ந்த சம நிலை என்னும் கருத்து , வேதிச் சம 
நிலையிலுள்ள வினைபடு பொருள் கள் , விளையும் பொருள்கள் 
இவற்றின் எடைகளுக்குள்ள தொடர்பைக் கணக்கிட ஒருவழி 
வகுத்துக் கொடுக்கிறது . இத் தொடர்பை முதன் முதலில் 
குல்ட்பர்க் , வாகே ( Guldberg and Waage ) என்னும் விஞ்ஞானி 
கள் கண்டுபிடித்தார்கள் . நிறைதாக்க விதி எனப்படும் இவ் 
விதியின்படி , வேதிவினையின் வேகமும் , வினைபடு பொருள்களின் மோலார் 
அடர்வுகளும் நேர் விகிதச் சமமாயிருக்கின்றன . அல்லது வினைபடு பொருள்களின் 


வேதி வினைவேக 


யல் 


247 


பொருண்மைக் கிளர்வுகளின் ( active mass ) பெருக்குத் தொகையும் வேதிவினை 
வேகமும் நேர்விகிதச் சமமாக இருக்கின்றன . பொருண்மைக் கிளர்வு 
என்பது மோலார் அடர்வைக் குறிக்கும் . 


நிறைதாக்க விதியைக் கணித முறையில் கீழ்வரும் வகை 
பயில் கணிக்கலாம் : 

ஒரு மீள் வினையை எடுத்துக்கொள்வோம் . A + B ~ -C + D 
நிறைதாக்க விதியின்படி முன்னோக்கிய வினையின் வேகம் 4 
[ A ] [ B ] . [ A ] , [ B ] மூலக்கூறு அடர்வுகளைக் குறிக்கின்றன . இவை 
மோல்கள் லிட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகின் றன . 

முன்னோக்கிய வினையின் வேகம் K , [ A ] [ B ] 


இவ்வாறே பின்னோக்கிய வினையின் வேகம் .. [ C ] [ D ] = 
K. [ C ] [ D ] இச் சமன்பாடுகளில் K , , K2 ஆகியவை மாறிலிகளா 

சமநிலையில் முன்னோக்கிய வினையின் வேகம் பின் 
னோக்கிய வினையின் வேகம் . 


- 
- 


கும் . 


. 


- 


K [ C ] [ D ] 
K , [ A ] [B] KK2 [C] [ D] . அல்லது K 

K. [ A ] [B ] 
இச் சமன்பாட்டிலுள்ள K சமநிலை மாறிலி எனப்படுகிறது . சம 
நிலையில் வினைபடு பொருள்களின் அடர்வுகளின் பெருக்குத் 
தொகையை வினைப்படாமல் உள்ள 

பொருள்களின் 
பெருக்குத் தொகையால் உகுத்துவரும் ஈவு சம நிலை மாறிலி 
எனப்படும் . இதன் மதிப்பு ஒரு திட்டமான வெப்ப நிலையில் 
மாறாததாக இருக்கும் ; இது வினைபடு பொருள்களின் எடை 
யைச் சார்ந்ததல்ல . 


சில வினைகளின் சமநிலை மாறிலிகளை கீழ்க்கண்டவாறு 
அடர் வைச் சார்ந்ததாக விளக்கலாம் : 
( 1 ) அம்மோனியா உண்டாதல் ( ஹேபர் முறை ) 

இவ் வினையில் ஒரு கன அளவு நைட்ரஜன் வாயுவுடன் 
மூன்று கன அளவு ஹைட்ரஜன் வாயுவைக் கலந்து வினை 
படுத்தும் போது அம்மோனியா உண்டாகிறது . 


N , + 3H , 2 NH3 

[ NH * 

[ N , ] [ H2] 
நைட்ரஜன் , ஹைட்ரஜன் ஆகியவற்றின் அடர்வுகளை அதிகரித் 
தால் K- ன் மதிப்பை மாறாமல் வைத்திருக்க அம்மோனியாவின் 


248 


புகுமுக வேதியியல் 


அடர்வும் அதிகரிக்க வேண்டும் . வாயுக்கள் 

வினைபடும் 
வினை களிலெல்லாம் அழுத்தம் , அடர்வுக்கு நேர்விகித சமமாக 
இருப்பதால் , வினைபடும் வாயுக்களான நைட்ரஜன் , ஹைட் ; 
ரஜன் ஆகியவற்றின் அழுத்தத்தை அதிகரித்தால் அதிக அளவு 
அம்மோனியா உண்டாகும் . 


( 2 ) சல்ஃபர் ட்ரையாக்சைடு தோன்றும் வினை 

பரிசமுறையில் ( contact process ) சல்ஃபூரிக் அமிலம் 
தயாரிக்கும் போது , சஃல்பர் டை ஆக்சைடு , 

டை ஆக்சைடு , ஆக்சிஜனுடன் 
வினைப்பட்டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடை 


கிறது . 


2SO , + 0 , -- 250 , ( தொடுகை முறை ) 

[ SO3 ] 
K 

[ SO ,) [ 02 ] 


-மாமா 


நிறைதாக்க விதியின்படி சமநிலை மாறிலி , K- ன் மதிப்பை 
மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து பெறலாம் . அம்மோனியா 
உண்டாகும் ஹேபர் வினையைப்போலவே இவ்வினையிலும் , 
SO2 , 0 , ஆகியவற்றின் அடர் வின் அதிகரிப்பு அதிக அளவு 
சல்ஃபர் ட்ரை ஆக்சைடைத் தோற்றுவிக்கிறது . எனவே , 
அதிக அழுத்தம் முன்னோக்கிய வினைக்குச் சாதகமாக 

அமை 


என் பதை 


லீசாட்லியர் , பிரான் விதி ( Le chatelier and Brann Principle ) : 

க்கம் சார்ந்த சம நிலைகளின் தன்மைகள் , வெப்ப நிலை 
மாற்றம் , அழுத்தமாற்றம் இவற்றால் எப்படி மாறுகின்றன 

லீசாட்லியர் - பிரான் விதியைப் பயன்படுத்திக் 
கண்டறியலாம் . இவ்விதியைக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 

ஓர் இயக்கம் சார்ந்த சம நிலையிலுள்ள அமைப்பின் வெப்பநிலை , அழுத்தம் 
போன்ற காரணக்கூறுகளில் மாற்றம் ஏற்படுத்தினால் , அம் மாற்றங்களினால் 
ஏற்படும் முடிவுகளை எதிர்க்கும் வகையில் சம நிலை மாறும் . 


ஓர் இயக்கம் சார்ந்த சமநிலையிலுள்ள அடை 


இவ் விதியைக் கீழ்க்கண்ட 
படுத்துவோம் : 


ருவினைகளுக்குப் 


பயன் 


( 1 ) ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல் 

TN , + 3H . - 2NH , 22-4 கிலோ கலோரிகள் 
அம்மோனியா தோற்றும் வினை வெப்பம் 

உமிழ்வினை 
( exothenric reaction ) ஆகும் . 


வேதி வினை வேக இயல் 


249 


( a ) அழுத்தத்தின் விளைவு ( Effect of pressure ) 

இவ் வினையில் நான்கு வாயுமூலக்றுகள் வினைபட்டு இரு 
அம்மோனியா மூலக்கூறுகளைக் 

கொடுக்கின் றன் , எனவே , 
இவ்வினை கன அளவில் குறைவு ஏற்பட்டு நிகழும் வினையாகும் . 
அம்மோனியா வாயு உண்டாகும்போது கன அளவு குறைகிறது . 
சம நிலையிலுள்ள இவ்வமைப்பின் அழுத்தத்தை அதிகரிப்பதாக 
கொள்வோம் . 

இதனால் அமைப்பில் ஏற்படும் விளைவைக் 
குறைக்கும் வகையில் வாயுக்களின் 

அளவு குறைவு 
ஏற்பட்டு , 

உண்டாவதால் அதிக அம்மோனியா வாயு 
உண்டாகிறது . ஹேபர் முறையில் 200 வளி மண்டல அழுத் 
தத்தில் அம்மோனியம் தயாரிக்கப்படுகிறது . 


கன 


( b ) வெப்ப நிலையின் விளைவு 

அம்மோனியா உண்டாகும் முன்னோக்கிய வினை வெப்பம் 
உமிழ்வினையாகும் . அம்மோனியா சிதைவடையும் பின்னோக் 
கிய வினைவெப்பம் கொள்வினையாகும் , அமைப்பின் வெப்ப 
நிலையைக் குறைத்தால் , இதனால் ஏற்படும் விளைவை நீக்கும் 

வெப்பம் வெளிவிடப்படும் . அம்மோனியா 
தோன்றும் வினை வெப்பம் வெளிவிடும் வினையாதலால் , வெப்ப 
நிலையைக் குறைத்தால் , அதிக அளவு அம்மோனியா உண்டா 
கிறது . ஆனால் வினையை ஊக்குவிப்ட தற்கும் அதிக அளவு 
அம்மோனியா பெறுவதற்கும் , 500 ° C வெப்ப நிலையிலும் ஒரு 
வினை வேக மாற்றியின் முன்னிலையில் இவ்வினை நிகழ்த்தப் 
படுகிறது . 


வகையில் 


( 2 ) தொடுகை முறையில் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு தயாரித்தல் 

2SO , +0 , = 2SO , + Q கலோரிகள் 
தொடுகை முறையில் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தயாரிக்கும் 
வினையும் , ஹேபர் முறையைப் போலவே வெப்பம் உமிழ் 
வினையாகவும் , கன அளவு குறைவுடனும் செயல்படுகிறது . 
எனவே , அதிக அளவு சல்ஃபர்ட்ரைஆக்சைடைப் 
வதற்கு , அதிக அழுத்தமும் , குறைவான வெப்ப நிலையும் 
உதவி செய்கின்றன . இச் சூழ் நிலைகளில் முன்னோக்கியவினை 
நன்கு செயல்பட்டு அதிக அளவு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடைத் 
தோற்றுவிக்கிறது . 


பெறு 


வினுக்கள் 
1. மீள் தன்மையுள்ள , மீள் தன்மையற்ற வினைகளைப்பற்றி 

விவரி . சமநிலை மாறிலி என்பது யாது ? 


250 


புகுமுக வேதியியல் 


2 . 


ஒரு வேதிவினையைப் பாதிக்கும் காரணக்கூறுகள் 
யாவை ? அவற்றின் விளைவுகளை விளக்கிக் கூறுக . 


3 , 


லீசாட்லியர் , பிரான் தத்துவத்தைக்கூறி , கீழ்க்கண்ட 
வினைகளுக்கு 

அதை 

எவ்வாறு பயன் படுத்தலாம். 
என் விவரி 
( a ) N , + 3H , - 2NH3 + Q கலோரிகள் 
( b ) 2S0 , + 02 = 2so : + Q கலோரிகள் 
( c ) ஒரு 

வினையின் சமநிலை மாறிலி என்பது யாது ? 
அதன்மதிப்பைக் கீழ்க்கண்ட பொதுவான வினையி 
லிருந்து எவ்வாறு கண்டறிவாய் ? 
A + B C + D 
( d ) கீழ்க்கண்ட வினைகளுக்குரிய சமநிலை மாறிலி: 
களூக்கான சமன்பாடுகளைத் தருவி 
( i ) N2 + 3H , = 2NH , + Q கலோரிகள் 
( ii ) N + O2 = 3NO – Q கலோரிகள் 
( iii ) 2SO , + 0 , = 2SO , + Q கலோரிகள் 


18. பருமனறி பகுப்பு 

( Volumetric Analysis ) 


பொருள்களைப் பகுத்து அறிவது வேதியியலின் முக்கிய 
குறிக்கோள்களில் ஒன்றாகும் . வேதியியலில் உள்ள பகுப்பு 
முறைகள் இருவகைப்படும் : ( 1 ) பண்பறி பகுப்பு ( Qualitative 
analysis ) ; ( 2 ) அளவறி பகுப்பு ( Quantitative analysis ) . பண்பறி 
பகுப்பின் மூலம் ஒரு சேர்மத்தில் உள்ள உறுப்புகள் அல்லது 
தொகுதிகளின் தன்மைகளைக் கண்டறியலாம் . ஒரு சேர்மத்தில் 
உள்ள பொருளின் அளவை அறிந்து கொள்ளப் பயன் படும் 
பகுப்பு முறைக்கு அளவறி பகுப்பு ( Quantitative analysis ) எனப் 
பெயர் . சான்றாகக் காப்பர் சல்ஃபேட் உப்பில் , காப்பர் கார 
உறுப்பாகவும் , சல்ஃபேட் அமில உறுப்பாகவும் உள்ளதைப் 
பண்பறி பகுப்பினால் அறியமுடிகிறது . ஆனால் , இவ் வுப்பிலுள்ள 
கூறுகளின் சரியான அளவைத் தெரிந்து கொள்ள 

அளவறி 
பகுப்பு உதவுகிறது . 


அளவறி பகுப்பை மேலும் இரு வகைகளாகப் பிரிக்கலாம் : 
அவை : ( 1 ) எடையறி பகுப்பு ( Gravimetric analysis ) ; ( 2 ) பரும 
னறி பகுப்பு ( Volumetric analysis ) . 


எடையறி பகுப்பு 

எடையறி பகுப்பில் , எடை காணவேண்டிய பொருளை ஒரு 
கரைசலிலிருந்து கரையாத உப்பாக வீழ்படிவாக்கி , அதன் 
எடையை நேரடியாகக் கணக்கிடலாம் . 


பருமனறி பகுப்பு 

இம் முறையில் , அளவு காணவேண்டிய பொருளைக் கரைச 
லாக்கி , இக் கரைசலை மற்றொரு கரைசலுடன் வினைப்படுத்தி , 


252 


புகுமுக வேதியியல் 


இவற்றின் கன அளவுகளைக் கணக்கிடுவதன் மூலம் , பொருளில் 
உள்ள கூறுகளின் அளவுகளைக் கண்டறியலாம் . பருமனறி பகுப்பு 
முறையில் சேர்மங்களின் 

எடைகள் தெரிந்திருக்க 
வேண்டியது அவசியமாகிறது , பல சேர்மங்களின் சமான எடை 
கள் கீழே தரப்பட்டுள்ளன . 


சமான 


அமிலத்தின் சமான எடை ( Equivalent weight of an acid ) 

அமிலங்களெல்லாம் உலோகங்களால் பதிலீடு செய்யத்தக்க 
ஹைட்ர ஜூனைக் கொண்டுள்ளன . 


சமான 


பதிலீடு செய்யத்தக்க ஒரு 

எடை ஹைட்ரஜன் 
அல்லது % 0 • 005 பங்கு எடையுள்ள ஹைட்ரஜனைக் 

கொண் 
டுள்ள அமிலத்தின் எடை அதன் சமான எடை எனப்படுகிறது . 


ஓர் அமில மூலக்கூறில் உள்ள பதிலீடு செய்யத்தக்க ஹைட் 
ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை அமிலத்தின் காரத்துவம் 
என்கிறோம் . அமிலத்தின் மூலக்கூறு எடையை அதன் காரத், 
துவத்தால் வகுத்தால் அதன் சமான எடையை அடையலாம் . 


அமிலத்தின் சமான எடை 

மூலக்கூறு எடை 
( பதிலீடு செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் 

எண்ணிக்கை ) 
மூலக்கூறு எடை / அமிலத்தின் காரத்துவம் . 


= 


( 1 ) ஹைட்ரோ குளோரிக் அமிலம் (HCI) எளிதில் வெளி 
யேற்றப்படும் ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் பெற்றிருக்கிறது . 
இதன் மூலக்கூறு எடை 36-45 . 36.45 கிராம் அமிலம் 1-008 . 
கிராம் ஹைட்ரஜனைப் பெற்றிருக்கிறது . HCI- ன் சமான எடை = 
மூலக்கூறு எடை அதன் காரத்துவம் = 36 • 45 / 1 = 36.45 / 1 . 


( 2 ) சல்ஃபூரிக் அமிலத்தில் இரண்டு பதிலீடு செய்யத்தக்க 
ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன . சல்ஃபூரிக் அமிலத்தின் 
( H , SO , ) மூலக்கூறு எடை = 98 . அதன் சமான எடை = 98 / 2 = 49 . 


( 3 ) ஒரு மூலக்கூறு படிக ஆக்சாலிக் அமிலம் ( H , C , O . 
2H2O ) 2x1-008 பங்கு எடையுள்ள பதிலீடு செய்யப்படும் 
ஹைட்ரஜன் அணுக்களைப் பெற்றிருக்கிறது . எனவே ஆக்சாலிக் 
அ விலத்தின் சமான எடை = 126 / 2 = 63 . 


பருமனறி இயைபு 


253 


( 4 ) அசிடிக் அமிலத்தில் ( CH , COOHI ) ஒரு வெளியேற்றப் 
படும் ஹைட்ரஜன் அணு உள்ளதால் அதன் காரத்துவம் ஒன்று 
ஆகும் . இதன் மூலக்கூறு எடை = 60. எனவே , இவ்வமிலத்தின் 
சமான எடை = 60 / 1 = 60 . 


HIJSÁGİT FIDTAT GTSL ( Equivalent weight of a base ) 

காரங்கள் அமிலத்துடன் நடு நிலையாக்கல் வினையில் ஈடு 
பட்டு , உப்பையும் , நீரையும் கொடுக்கின்றன . 


ஒரு சமான எடை 

அமிலத்தை முழுவதும் நடு நிலைப் 
படுத்தத் தேவைப்படும் காரத்தின் எடையே அதன் சமான 
எடை ஆகும் . 


சான்றாக , சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் வினை பட்டு , சோடியம் குளோரைடையும் , நீரை 
யும் தருகிறது . 

NaOH + HCL NaCl + H2O 
இவ்வினையில் ஒரு மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடு 
ஒரு மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபடு 
கிறது . அதாவது 40 பங்கு எடையுள்ள காரம் 36.45 பங்கு 
எடையுள்ள அல்லது ஒரு சமான எடை அளவுள்ள ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தை நடுநிலையாக்குகிறது . எனவே சோடியம் 
ஹைட்ராக்சைடின் சமான எடை = 40 . 


காரத்தின் மூலக்கூறு எடை 
காரங்களின் சமான எடை = 

காரத்தின் அமிலத்துவம் 
( காரத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள ( OHI ) தொகுதிகளின் எண் 
ணிக்கையே அதன் அமிலத்துவம் எனப்படும் ) . 

பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் ( KOH ) அமிலத் துவம் 
ஒன்று . அதன் மூலக்கூறு எடை = 56 . 


2 ÚLT FLD ESIISTML (Equivalent weight of a salt ) 

அமிலங்களும் , காரங்களும் நடு நிலையாக்கல் வினையில் ஈடு 
பட்டு உப்புகள் உண்டாகின் றன . 


ஒரு சமான எடை அமிலத்தை ஒரு சமான எடை காரத் 
தால் நடுநிலையாக்கும்போது கிடைக்கும் உப்பின் எடையே 
அதன் சமான எடை ஆகும் . 

NaOH + HCl --- NaCl + H , O 


254 


புகுமுக வேதியியல் 


ஒரு சமான எடை சோடியம் ஹைட்ராக்சைடு , ஒரு சமான 
எடை ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து சோடி 
யம் குளோரைடு உண்டாகிறது . எனவே , சோடியம் குளோ 
ரைடின் மூலக்கூறு எடையே அதன் சமான எடையாகும் . 
H.CO , + 2 NaOH 

Na , CO , + 2 H , O 


ரு சமான எடை சோடியம் ஹைட்ராக்சைடு , இரு சமான 
எடை கார்பானிக் அமிலத்துடன் இணைந்து சோடியம் கார்ப 
னேட் கிடைக்கிறது . எனவே சோடியம் கார்பனேட்டின் 
சமான எடை = அதன் மூலக்கூறு எடை / 2 = 106 / 2 = 53 . 


ஆக்சிஜனேற்றியின் சமான எடை ( Equivalent weight of an oxidising 
agent ) 

ஓர் ஆக்சிஜனேற்றி , ஆக்சிஜனேற்றத்திற்குத் தேவை 
யான ஆக்சிஜன் அணுக்களை அளிக்கிறது . 


8 பங்கு அல்லது ஒரு சமான எடை ஆக்சிஜனை ஆக்சிஜ 
னேற்றத்திற்குக் கொடுக்கத் தேவைப்படும் ஆக்சிஜனேற்றியின் 
எடையே அதன் சமான எடை ஆகும் . 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் , பொட்டாசியம் 
டைகுரோமேட்டும் ஆக்சி ஜனேற்றிகளாகும் . இவை நீர்த்த 
சல்ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலையில் வினைபட்டு ஆக்சிஜன் 
அணுக்களை அளிக்கின்றன . 

2KMnO , + 3H , SO , -- K , SO , + 2MnSo , + 3H2O + 5 ( 0 ) 
2 ( 39 + 55 + 64 ) 

5X16 
இரு மூலக்கூறு எடையுள்ள பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , 
5 அணுக்கள் அல்லது 80 பங்கு எடையுள்ள ஆக்சிஜனைத் தரு 
கிறது . எனவே 8 பங்கு எடையுள்ள ஆக்சிஜனைக் கொடுக்கும் 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் எடை = 2 xKMnO -ன் 
மூலக்கூறு எடை X8 / 80 = KMnO.- ன் மூலக்கூறு எடை / 5 = 158 / 5 
= 31-6 . பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான எடை 
31-6 . 


- 


- 


பொட்டாசியம் டைகுரோமேட்டின் சமான எடையும் இவ் 
வாறே கணக்கிடப்படுகிறது . 

K , Cr , 0 , + 4H , SO , K , so , + Cr , (SO ) ; + 4H , O + 3 ( O ) 
( 78 + 104 + 112 = 294 ) 

3x16 
48 பங்கு அஒலது 3 அணுக்கள் ஆக்சிஜனைக் கொடுக்கும் பொட் 
டாசியம் டைகுரோமேட்டின் எடை = அதன் மூலக்கூறு எடை , 


பருமனறி இயைபு 


255 


எடை 


8 பங்கு அல்லது ஒரு சமான அளவுள்ள ஆக்சிஜனை 
அளிக்கும் பொட்டாசியம் டைகுரோமேட்டின் எடை = மூலக் 
கூறு எடை X8 / 48 = மூலக்கூறு எடை 

மூலக்கூறு எடை / 6 = 294 / 6 = 49 . 

L / 6 = 294 / 6 = 49. எனவே , 
பொட்டாசியம் டைகுரோமேட்டின் சமான எடை = 49 . 


அயனிக் கோட்பாட்டின் படியும் ஆக்சிஜனேற்றியின் சமான 
எடையை வரையறுத்துக் கூறலாம் . 


ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைவதற்கு ஓர் எலெக்ட்ரானைப் 
பெறும் ஆக்சிஜனேற்றியின் எடையே அதன் சமான 
யாகும் . 


எடை 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , பொட்டாசியம் டைகுரோ 
மேட் ஆகியவை செயல்படும் வினைகளை கீழ்க்கண்ட அயனி 
விணைகளாகக் காட்டலாம் . 

MnO.- + 8 H + + 5e -- > Mn ++ + 4 H , O 
Cr , 0 , -- + 14 H + + 6e " --- 2 Gr+++ + 7 H2O 


பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் சமான எடை = மூலக் 
கூறு எடை / 5 . 


பொட்டாசியம் டைகுரோமேட்டின் சமான எடை = 
கூறு எடை / 6 . 


மூலக் 


ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமான எடை ( Equivalent weight of a reducing 
agent )) 

8 பங்கு எடை அல்லது ஒரு சமான எடை ஆக்சிஜனால் 
ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் ஆக்சிஜன் ஒடுக்கியின் எடையே 
அதன் சமான எடை எனப்படுகிறது . ( அல்லது ) ஆக்சிஜன் 
ஒடுக்கத்திற்கு ஓர் எலெக்ட்ரானை அளிக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கி 
யின் எடையையும் அதன் சமான எடை என்கிறோம் . 


படிக ஃபெர்ரஸ் சல்ஃபேட் , படிக ஆக்சாலிக் அமிலம் ஆகி 
யவை ஆக்சிஜன் ஒடுக்கிகளா 

ளாகும் . 


( 1 ) ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் சமான எடை 

ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சல்ஃபூரிக் அமில ஊடகத்தில் ஓர் 
அணு ஆக்சிஜனுடன் வினை பட்டு , ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக 
ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . 

2 Feso , + H ,SO , + ( O ) - Fe2 (SO ) + FIAO 


256 


புகுமுக வேதியியல் 


படிக ஃபெரஸ் சல்ஃபேட்டின் மூலக்கூறு வாய்பாடு - 
Feso ; 7 H , O . 


2 Feso . • 7 H , 0 , 16 பங்கு எடை ஆக்சிஜனுடன் வினைபடு 
கிறது . 


8 பங்கு எடை ஆக்சிஜனுடன் வினைபடும் Feso . • 7 H , O- ன் 
எடை = 2 X மூலக்கூறு எடை X8/ 16 = மூலக்கூறு எடை = 278 . 
படிக ஃபெரஸ் சல்ஃபேட்டின் சமான எடை = 278 . 

ஃபெரஸ் சல்ஃபேட் ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும் 
வினையை கீழ்க்கண்ட அயனிச் சமன்பாட்டின் மூலமும் விளக்க 
லாம் . 


Fe ++ 


+ Fe+++ + e 


ஓர் எலெக்ட்ரானை அளிக்கும் ஃபெரஸ் சல்ஃபேட்டின் 
எடை ( அல்லது ) அதன் சமான எடை = ஃபெரஸ் சல்ஃபேட்டின் 
மூலக்கூறு எடை / I = 278 . 


{ 2 ) படிக ஆக்சாலிக் அமிலத்தின் சமான எடை 

படிக ஆக்சாலிக் அமிலத்தின் மூலக்கூறு எடை = 126 . இவ் 
வமிலம் ஓர் அணு ஆக்சிஜனை ஏற்றுக் கார்பன்டை ஆக்சைடை 
யும் , நீரையும் கொடுக்கிறது . 

H , C , O , + ( O ) - * 2 CO , + H , O 
இவ் வினையின் அயனிச் சமன்பாடு : 
H , C , 0 , + 2 GO , +2 H + + 2e 

மூலக்கூறு எடை 
படிக ஆக்சாலிக் அமிலத்தின் சமான எடை = 

2 
126 

63 . 
2 


காது 


( 3 ) மோஹர் உப்பின் [ Feso , ( NH , ) , SO , CH , O ] சமான எடை 

இவ்வுப்பில் Feso தான் ஆக்சிஜன் ஒடுக்கும் பாகம் . 
எனவே , இதன் மூலக்கூறு எடையே இதன் சமான 
ஆகும் . மோஹர் உப்பின் சமான எடை = 392 . 


எடை 


கரைசல்களின் நார்மாலிட்டி எண் ( Norinality factor ) 

பருமனறி பகுப்பில் கரைசல்களின் அடர்வுகள் , குறிப்பிட்ட 
சமான எடை அளவுள்ள கரை பொருள் கரைந்திருக்கும் கரை 
சல்களின் கன அளவுகளிலிருந்து கணக்கிடப்படுகிறது . 


பருமனறி இயைபு 


257 


அளவறி கரைசல் ( Standard solution ) 

குறிப்பிட்ட , தெரிந்த கன அளவு உள்ள கரைசலில் குறிப் 
பிட்ட அளவு கரைபொருள் கரைந்திருந்தால் அக் கரைசலுக்கு 
அளவறி கரைசல் எனப் பெயர் . 


கரைசல்களின் திறன் நார்மாலிட்டி எண் என்னும் அலகால் 
குறிப்பிடப்படுகிறது . 


40 . 


1 லிட்டர் கரைசலில் ஒரு கிராம் சமான எடை அளவில் ஒரு 
பொருள கரைந்திருக்குமானால் அக் கரைசல் விதிக் கரைசல் 
( Normal solution ) எனப்படுகிறது . அக் கரைசலின் நார்மாலிட்டி 
எண் IN ஆகும் . சோடியம் ஹைடிராக்சைடின் சமான எடை 

ஒரு லிட்டர் கரைசலில் 40 கிராம் சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைந்திருக்குமானால் அக் கரைசலின் நார்மாலிட்டி எண் 
1 N ஆகும் . 80 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 1 லிட்டர் 
கரைசலில் இருக்குமானால் கரைசலின் திறன் = 2 N. 4 கிராம் 
சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு லிட்டர் கரைசலில் கரைந் 
திருந்தால் அதன் நார்மாலிட்டி எண் 01 N ஆகும் . 

. 


- 


ஒரு லிட்டரில் உள்ள 1 லிட்டரில் உள்ள 
கரைபொருளின் கரைபொருளின் 

எடை ( கிராமில் ) 
நார்மாலிட்டி 

எடை ( கிராமில் ) 

சமான எடை கிராம் சமான எடை 
( அல்லது ) சமான எடை , நார்மாலிட்டி = கரைபொருளின் 
எடை / லிட்டர். 


கணக்கு 1 : 
6 கிராம் படிக் 

ஃபெரஸ் சல்ஃபேட் ( Fe SO . TH , O ) 
250 செமீ கரைசலில் கரைந்திருந்தால் கரைசலின் நார்மா 
லிட்டி என்ன ? 
250 செமீ கரைசலில் உள்ள 
கரை பொருளின் எடை ) 

6.0 கிராம் 


6 


1000 செமீ 3 கரைசலில் உள்ள 
கரைபொருளின் எடை 


- 


250 xx 1000 


= 24 கிராம் 


படிக ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டின் 
சமான எடை 
9 


} 


278 


258 


புகுமுக வேதியியல் 


நார்மாலிட்டி 


-- 


1 லிட்டரில் உள்ள பொருளின் எடை 
கரை பொருளின் சமான எடை 


24 

0.0863 N 

278 
கரைசலின் நார்மாலிட்டி 00863 N 


கணக்கு 2 : 
( i ) 0.12 N திறனுள்ள சல்ஃபூரிக் 

சல்ஃபூரிக் அமிலக்கரைசலின் 
250 செமீ - ல் உள்ள H.SO.- ன் எடையைக் கணக்கிடுக. ( ii ) 0-15 N 
திறனுள்ள சோடியம் கார்பனேட் கரைசலின் 100 செமீ - ல் உள்ள 
Na , CO.- ன் 

எடையைக் கணக்கிடுக . ( H , SO.- ன் 
சமான எடை = 49 ; Na , COs- ன் சமான 

53 ) 
நார்மாலிட்டி = ஒரு லிட்டரில் உள்ள பொருளின் 

எடை / சமான எடை 


சமான 


எடை = 


- 


( i ) 0 • 12N H.SO , கரைசலின் 1 லிட்டரில் 0.12 பங்கு அதன் 
சமான எடை அளவுள்ள H2 SO உள்ளது . 1000 செமீ H , SO , 
கரைசலில் 

உள்ள H , SO -ன் எடை = 0 • 12X49 . 
250 செமீ 0 • 12N H ,SO ,- ல் உள்ள H ,SO -ன் எடை 
0.12X49X 250 

1.47 கிராம் 

1000 
( ii ) 0.15 N , சோடியம் கார்பனேட் = எடை / 53 
1000 செமீ - ல் உள்ள சோடியம் ) 

0.15x53 கி 
கார்பனேட்டின் எடை 
100 செமீ - ல் உள்ள Na , CO3- ன் 

0-15X53X100 
எடை 

1000 
0.795 கிராம் 


- 
- 


; -ன் } 


பருமனறி பகுப்பு விதி ( Law of Volumetric Analysis )) 

ஒரு கிராம் சமான எடையுள்ள ஒரு பொருள் , ஒரு கிராம் 
சமான எடையுள்ள மற்றொரு பொருளுடன் வினைபடும் . 
எனவே , 1000 செமீ 1 N HCl கரைசல் 1000 செமீ IN NaOH , 
கரைசலை நடு நிலையாக்குகிறது . இவ் விரண்டு கரைசல்களிலும் 
ஒரு கிராம் சமான எடையுள்ள பொருள் உள்ளது . 


அல்லது 1000 செமீ 8 1 NHCI 
நடு நிலையாக்கும் காரத்தின் 
அளவு 


1. 10,000 செமீ30 1 N Na OH 
2 . 2000 செமீ 8 () - 5 N Na OH 
3 . 500 செமீ 2 N Na OH 
4 . 100 செமீ 10 N Na OH 


பருமனறி இயைபு 


259 


பருமனறி பகுப்பு விதியைக் கீழ்க்கண்டவாறு கூறலாம் : 

சம திறனுள்ள கரைசல்கள் சம கன அளவுகளில் வினைப் 
படுகின்றன . 


V , செமீ N , திறனுள்ள 

ஒரு கரைசல் , N , திறனுள்ள 
மற்றொரு கரைசலின் V , செமீ உடன் முழுவதும் வினைப்படும் . 
எனவே , V.N , VAN , என்ற சமன்பாடு பருமனறி பகுப்பில் 
"மிகவும் முக்கிய சமன்பாடாகும் . 


- 


N , நார்மாலிட்டியுடைய ஓர் அமிலத்தின் V , 

V , செமீ 
N , நார்மாலிட்டியுடைய ஒரு காரத்தின் N2 செமீஐ நடு நிலை 
யாக்குகிறது எனக் கொள்வோம் . 

V , N , 

V , N2 


- 


கரைக்கரைசல் 

X 

காரத்தின் நார் 
கன அளவு 

மாலிட்டி எண் 
அமிலக் கரைசல் 

அமிலத்தின் 

X 
கன அளவு 

நார்மாலிட்டி எண் 


சல் ) 


இச் சமன்பாட்டின் மூன்றினுடைய மதிப்பு தெரியுமானால் 
நான்காவதின் மதிப்பை நாம் கணக்கிட முடியும் . எனவே , 
கரைசல்களின் நார்மாலிட்டி எண்ணைக்கணக்கிட இச் சமன்பாடு 
மிகவும் பயன்படுகிறது . இவ்விதம் கிடைக்கும் நார்மாலிட்டி 
எண்ணைக் கிராம் , சமான எடையால் பெருக்கினால் ஒரு லிட்டர் 
கரைசலிலுள்ள பொருளின் எடையை நிர்ணயிக்கலாம் . 


கன 


தரம் பார்த்தல் ( Titration ) 

திறன் தெரிந்த , குறிப்பிட்ட கன அளவு ஒரு கரைசலுடன் 
வினைபுரிவதற்குத் தேவையான மற்றொரு கரைசலின் 
அளவைக் 

கண்டு பிடித்து அதிலிருந்து அக் கரைசலின் 
நார்மாலிட்டியைக்கணக்கிடும் முறைக்குத் தரம் பார்த்தல் எனப் 
பெயர் . ஒரு திறன் தெரிந்த அமிலத்தின் ஒரு குறிப்பிட்ட கன 
அளவை நடு நிலையாக்குவதற்குத் தேவைப்படும் காரத்தின் 
கன அளவைக் கண்டுபிடித்து , அதிலிருந்து காரத்தின் நார்மா 
லிட்டியைக் கணக்கிடலாம் . 


பியூரெட் ( Burette ) 

இஃது ஒரு நீளமான அளவுகள் குறிக்கப்பட்ட குழாயாகும் . 
ஒரு முனை சற்றுக் குறுகிய முறையில் ஒரு பக்கத்தில் அமைக்கப் 
பட்டுள்ளது . 

குறுகிய முகத்தில் , ஒரு திறப்பான் உள்ளது . 


260 


புகுமுக வேதியியல் 


வரை 


பியூரெட் 0 செமீ - லிருந்து 50 செமீ 

கொள்ளளவு 
கொண்டது . அளவுகள் 

மேலிருந்து கீழாகக் குறிக்கப் 
பட்டுள்ளன . ஒவ்வொரு செமீ அளவும் பத்துப் பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . இதனால் 0 1 செமீ வரை துல்லியமாகக் 
கணக்கிட முடியும் . பியூரெட்டிலிருந்து அளவுகள் குறிக்கும் 
பொழுது இடமாறு தோற்றப் பிழையைத் தவிர்க்க , கண் 
பார்வையை நீர்ம மட்டத்திற்கு நேராக வைத்துக் கொள்ள 
வேண்டும் . நிறமற்ற கரைசலாக இருந்தால் அதன் கீழ்ப் 
பிறைத் தளத்திற்கு ( lower meniscus ) நேராகவும் , நிறமுள்ள 
கரைசலாக இருந்தால் மேல் பிறைத் தளத்திற்கு ( upper 
meniscus ) நேராகக் கண்பார்வையை வைத்துக் கொள்ள 
வேண்டும் . பியூரெட்டின் மேலிருந்து கீழாக நிரப்பப்பட்ட 
கரைசலில் காற்றுக் குமிழிகள் இல்லாமல் 

கவனித்துக் 
கொள்ள வேண்டும் . 


பிப்பெட் ( Pipette ) 

குறிப்பிட்ட கன அளவுள்ள ( 20 செமீ ) கரைசல்களை அளந் 
தெடுப்பதற்கு இக் கலம் உதவுகிறது . நடுவில் பருத்தும் , இரு 
முனைகள் வரை சீராயும் உள்ள கண்ணாடிக் குழலிது . குழாயின் 
கீழ் முனை கூரிய முனையுடன் அமைந்து இருக்கும் . குழாயின் 
மேல்பாகம் ஆள்காட்டி விரலினால் எளிதில் மூடும் வகையில் 
சமமாக உள்ளது . இவ்வாறு விரலால் மூடுவதன் மூலம் வெளிக் 
காற்று உட்புக முடியாமல் தடுக்கப்படுகிறது . அதன் மேல் 
தண்டில் ஒரு கோடு குறியிடப்பட்டுள்ளது . திரவங்களை ஒரு 
குறிப்பிட்ட கன அளவிற்கு எடுக்கப் பயன் படுகிறது . இறுதி 
நிலை ( End point ) தரம் பார்க்கப்படும் இரு கரைசல்களுக் 
கிடையே நிகழும் வினை முற்றுப்பெறும் நிலைக்கு இறுதி நிலை 
எனப் பெயர் . தரம் பார்க்கும்போது சேர்க்கப்படும் நிறங் 
காட்டிகளின் மாறும் நிறம் இறுதி நிலையைக் குறிக்கிறது . 


நிறம் காட்டிகள் ( Indicators ) 

வினை புரிகின்ற வேதிப் பொருள்களின் முடிவு நிலையைக் 
குறிக்கும் பொருட்டு , பருமனறி 

பகுப்பு முறையில் , நிற 
மாற்றத்தின் மூலம் உணர்த்தும் சில பொருள்கள் , நிறங் 
காட்டிகள் 

வழங்கப்படும் . நடுநிலை ஏற்பட்டவுடன் 
நிறம் காட்டிகள் கரைசலின் நிறத்தை மாற்றுகின்றன . சில 
நிறம் காட்டிகளின் தன்மையைக் கீழேயுள்ள அட்டவணை 
விளக்குகிறது . 


என 


காரம்Xஅமிலம் 


காரத்தில் நிறம் 


மேற்கோள் 
நிறங்காட்டி 


நடுநிலையில் 

நிறம் 


பருமனறி இயைபு 


அமிலத்தின் 

நிறம் 


வீரியம் 
குறைந்த 
அமிலம் 
வீரியம் 
மிகுந்த 
காரம் 


H,C,0, NaOH 


பினாப்ஃதலின் 

மட்டும் 


சிவப்பு 


நிறமற்றது 


நிறமற்றது 


வீரியம் 
குறைந்த 
காரம் 
வீரியம் 
மிகுந்த 
அமிலம் 


Na,dos HCL 


மெத்தில் ஆரஞ்சுமட்டும் 


மஞ்சள் 


இளஞ்சிவப்பு 
சிவப்பு 


வீரியம் 
மிகுந்த 
காரம் 
வீரியம் 
மிகுந்த 
அமிலம் 


NaOH,KOH 
HCI 
, 
H 
, 
SO 
, 


மெத்தில் ஆரஞ்சு அல்லது பினாப்ஃதலின் 


மஞ்சள் சிவப்பு 


இளஞ்சிவப்பு 
| 
சிவப்பு 
நிறமற்றது 
நிறமற்றது 


- 


வீரியம் 
குறைந்த 
காரம் 
வீரியம் 
குறைந்த 
அமிலம் 


Na,COS H,C,0, 


எளிதில் 
தரம் 

பார்க்க 
இயலாது 


... 


... 


SANAM 


26 


262 


புகுமுக வேதியியல் 


கணக்கு 1 : 

20 செ t 0 • 098 N சோடியம் ஹைட்ராக்சைடுக் கரைசல் 
16-2 செமீ ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை நடு நிலையாக்கு 
கிறது . 250 செமீ கரைசலில் உள்ள ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தின் 

எடையைக் கணக்கிடுக ( HCI- ன் 
36-45 ) 


சமான 


எடை = 


0 


+ NaOH x N NaOH 
V NaOH 20 செமீ 
N NaOH = 0098 N 

20 x 0-098 
N HCI = 

16.2 


V HCIXN HCI 
V Hal = 16 • 2 செமீ 
N HCl = ? 


0.1210 N 


1000 செமீ - ல் உள்ள HCI- ன் எடை = திறன் சமான எடை 

0.1210 x 36.45 
250 செமீ - ல் உள்ள HCl- ன் எடை 0.1210 x 36-45 / 4 

1-103 கி 


கணக்கு 2 : 

0.392 கிராம் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் 50 செமீ 
பொட்டாசியம் டைகுரோமேட்டை ஒடுக்குகிறது . பொட்டா 
சியம் டைகுரோமேட் கரைசலின் நார்மலிட்டியைக் 
கிடுக . 


கணக் 


} 


= 


ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டின் 

392 
FLOT 60T 6T 60L FeSO , ( NH ), SO , 6 H, O 
பொட்டாசியம் டைகுரோமேட்டின் சமான எடை = 49 
பொட்டாசியம் டைகுரோமேட் 

கரைசலின் 
நார்மாலிட்டியை X என்க . 
1000 செ t K2Cr20 , கரைசலில் உள்ள 
சமான எடை அளவு 

X 
50 செமீ K , Cr , 0 , கரைசலில் உள்ள சமான எடை அளவு 

X x 50 

1000 

= X ] 20 
ஃபெரஸ் அம்மோனியம் 

.392 
சல்ஃபேட் கரைசலில் உள்ள 

392 
சமான எடை அளவு 


} 


பருமனறி இயைபு 


263 


.392 
பருமனறி பகுப்பு விதிப்படி 

20 392 
.392 

X 20 = 0. 02 N 

392 
K , Cr , 0 , கரைசலின் திறன் = 0.02 N 


அல்லது X 


- 


கணக்கு 3 : 

ஒரு லிட்டரில் 6.7 கிராம் படிக ஆக்சாலிக் அமிலம் கரைந்த 
கரைசல் 234 செமீ , 25 செமீ அளவுள்ள சோடியம் ஹைட் 
ராக்சைடுக் கரைசலை நடு நிலையாக்குகிறது . 200 

செமீ 
கரைசலிலுள்ள சோடியம் ஹைட்ராக்சைடின் எடையைக் 
கணக்கிடுக . 

1 லிட்டரில் உள்ள படிக ஆக் 
ஆக்சாலிக் அமிலக் கரை 

சாலிக் அமிலத்தின் எடை 
சலின் திறன் 

அதன் சமான எடை 

6 • 7 / 63 0 * 1064 N 
N ஆக்சாலிக் 

X 

[ N ஆக்சாலிக் 
அமிலம் 

அமிலம் 


} 


3 


{ 
= { vV Na OH } x { N Na CH 


25 X NINA OH ! 


0.09956 N 


23-4 x 0.1064 = 
சோடியம் 
ஹைட்ராக்சைடு 

01:54 X 23-4 
கரைசலின் திறன் 

25 
N Na OH 
1000 செமீ 3 - ல் உள்ள 
சோடியம் ஹைட்ராக் = () -09956 x 40 
சைடின் எடை 
200 செமீ 3 - ல் உள்ள 

0.09856X 40 
சோடியம் ஹைட்ராக் 

5 
சைடின் எடை 

= (0.7966 கிராம் . 


வினுக்கள் 
1. குறிப்பு ரைக : ( a ) அ 

( a ) அமிலத்தின் சமான எடை ; 
( b ) காரத்தின் சமான எடை ; ( c ) ஆக்சிஜனேற்றி 
யின் 

எடை ; I (d ) ஆக்சிஜன் ஒடுக்கியின் 
சமான எடை ; ( e ) நார்மாலிட்டி எண் ; ( f ) நிறம் 
காட்டி . 


சமான 


254 


புகுமுக வேதியியல் 


2 , ( a ) பருமனறி பகுப்பு விதியைக் கூறுக . ( b ) பருமனறி 

பகுப்பில் மேற்கொள்ளப்படும் இரண்டு சமன்பாடுகளை 
எழுதி அவற்றை விளக்குக . 


3. 0.11N திறனுள்ள 20 செமீ பொட்டாசியம் ஹைட்ராக் 

சைடுக் கரைசல் 21-1 செமீ சல்ஃபூரிக் அமிலக் 
கரைசலை முழுதும் நடு நிலையாக்கியது . 100 செமீ 
கரைசலில் உள்ள சல்ஃபூரிக் அமிலத்தின் எடையைக் 
கணக்கிடுக . 

[விடை : 0.15109 கிராம் ) 


4. 


0 • 12 N திறனுள்ள 20 செமீ ஃபெரட் சல்ஃபேட் 
கரைசல் அமில ஊடகத்தில் 18 • 2 செமீ பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட் கரைசலை ஒடுக்கியது . 1 லிட்டர் 
கரைசலில் உள்ள பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் 
எடை யாது ? 

[ விடை : 4 : 167 கிராம் ) 


1 லிட்டரில் 3-42 கிராம் பொட்டாசியம் பெர்மாங் 
கனேட் கரைந்திருக்கும் கரைசலின் 20.6 செமீ , 
20 செமீஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் கரைசலை 
ஆக்சிஜனேற்றம் செய்தது . 250 செமீ கரைசலில் 
உள்ள ஃபெர்ரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டின் 
எடையைக் கணக்கிடுக . ( விடை : 10 92 கிராம் )] 


19. ஹைட்ரஜன் 


( Hydrogen ) 


கிடைக்கும் விதம் ( Occurrence ) 

இயற்கை வாயுக்களில் சிறிதளவிலும் , சூரியனிலும் இது 
காணப்படுகிறது . சேர்ம நிலையில் நீர் , அமிலங்கள் , காரங்கள் , 
பெட்ரோல் எண்ணெய் ஆகியவற்றில் உள்ளது . 


தயாரிக்கும் முறைகள் 
( 1 ) நீரிலிருந்து 

பல உலோகங்கள் குளிர்ந்த , சூடான மற்றும் நீராவியுடன் 
வினை புரிந்து ஹைட்ரஜனைக் கொடுக்கின்றன . 

2Na + 2H2O --- 2 NaOH + H , 1 ( குளிர்ந்த நீர் ) 
Ca + 2H , 0 Ca ( OH ) , + Hz 1 ( சூடான நீர் ) 
3Fe + 4H , O + Fe304 + 4H , 1 ( நீராவி ) 


-- 


- 


( 2 ) அமிலங்களிலிருந்து 

சில உலோகங்கள் குளிர்ந்த , நீர்த்த HCI , H , SO ,- லிருந்து 
ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . 

2Al + 6HCI , --- 2AIG ) , + 3H , t 
Fe + H , SO , Feso . + H , 1 

Mg + H2SO4 Mgso , + H , t 
( 3 ) சோதனைச்சாலை முறை 

சோதனைச் சாலையில் சிங்க் உலோகத்தையும் , குளிர்ந்த 
நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலத்தையும் கிப் உ.பகரணத்தில் வி 
படுத்திப் பெறப்படுகிறது . கிப் உபகரணம் வேலை செய்யும் 
விதத்தை ஹைட்ரஜன் சல்பைடு பகுதியில் காண்க . 

Zn + H , SO , - Znso . + H , 1 


266 


புகுமுக வேதியியல் 


வெளிவரும் ஹைட்ரஜனுடன் கலந்திருக்கும் மாசுகளான 
H , S , SO , ஆகிய வாயுக்கள் ஹைட்ரஜன் வாயுவைப் பொட்டா 
சியம் பர்மாங்கனேட் கரைசல் வழியே செலுத்துவதன் மூலம் 
நீக்கப்படுகின்றன . இவ்வாயு பாஸ்பரஸ் பென்டாக்ஸைடால் 
உலர்த்தப்படுகிறது . 

காற்றைவிட இலேசானதால் , 
காற்றினைக் கீழ்முகப்பெயர்ச்சி செய்து சேகரிக்கப்படுகிறது . 


( 4 ) காரங்களிலிருந்து 

சிங்க் , அலுமினியம் போன்ற உலோகங்கள் சூடான NaOH 
சரைசலுடன் வினை பட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . 
Zn + 2 NaOH Na , ZnO , + H , 1 

சோடியம் 

சிங்கைட் 
2A1 + 6NaOH 2NayAlO ; + 3 H , T 

சோடியம் 
அலுமினேட் 


( 5 ) தொழிற்சாலை முறை 

( a ) போஷ்முறை (Bosch Process ) : செஞ்சூடான ( redhot ) 
கல்கரியின் மீது நீராவியினைச் செலுத்தினால் ) கார்பன் மானாக் 
ஸைடு ஹைட்ரஜன் ஆகிய இரு வாயுக்கள் கலந்த 
உண்டாகிறது . இக் கலவைக்கு நீர் வாயு ( water gas ) என்று 
பெயர் . 


கலவை 


C + H , O 


--- CO + H , T 


தூண்டி 


. 


நீர் வாயுவை மிகையான நீராவியுடன் கலந்து 500 ° C- க்குச் 
சூடுபடுத்தப்பட்ட ஃபெர்ரிக் ஆக்சைடு வினைவேகமாற்றி 
முன்னிலையிலும் , குரோமிக் ஆக்ஸைடு என்ற 
( promoter ) யின் முன்னிலையிலும் வினைபடுத்தினால் ஹைட் 
ரஜன் வாயு உண்டாகிறது . இவ்வினையில் CO ஆனது CO , ஆக 
ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . இவ்வாறு உண்டான CO , வை 
அதிக அழுத்தத்திலுள்ள நீரின் வழியே செலுத்தி நீக்கலாம் . 

GO + H , O - + CO , + H , T 


( 6 ) நீரை மின்னுற் பகுத்தல் ( Electrolysis of Water ) 

அமிலம் அல்லது காரம் கலந்த நீரினை இரும்பு அல்லது 
நிக்கல் மின் முனைகளைப் பயன்படுத்தி மின்னாற்பகுக்கும் 
போது ஹைட்ரஜன் எதிர் மின் முனையிலும் , ஆக்சிஜன் நேர் 
மின் முனையிலும் வெளியாகின்றன . 2H , O --- 2H , T + 0 , 1 


காற்றைவிட இலேசானக X 
ஹைட்ரஜன் 

267 
இயற்பியல் பண்புகள் 

ஹைட்ரஜன் ஒரு நிறமற்ற , மணமற்ற , சுவையற்ற வாயு ; 
சிறிதளவே கரைகிறது . இது தீப்பற்றி எரியக்கூடியது ; ஆனால் ,, 
மற்ற பொருள்களை எரியவிடாது . 


வேதிப்பண்புகள் 

( 1 ) அலோகங்களுடன் வினை : ( a ) ஹைட்ரஜனும் , 
ஆக்சிஜனும் மின் பொறி வெப்ப நிலையில் வெடிச்சத்தத்துடன் 
ஒன்று கூடி நீர் உண்டாகிறது . 2H , + 02 --- 2H , O 


( b ) குளோரினுடன் சூரிய ஒளியின் முன்னிலையில் வினை 
பட்டு ஹைட்ரஜன் குளோரைடைக் கொடுக்கிறது : 
H, + Cl , 

2HCIL 


( c ) அதிக அழுத்தத்தில் , ஒரு வினை வேகமாற்றியின் 
முன்னிலையில் நைட்ரஜனும் , ஹைட்ரஜனும் வினைபுரிந்து 
அம்மோனியா வாயு உண்டாகிறது : 

N2 + 3 H , --- 2 NHS t ( ஹேபர் முறை ) 
( d ) கொதிக்கும் சல்பருடன் ஹைட்ரஜனை வினைபடுத்தி 
னால் HAS உண்டாகிறது . H , + S H , S 


( 2 ) உலோகங்களுடன் : ஹைட்ரஜன் உலோகங்களுடன் 
வினைபட்டு ஹைட்ரைடுகளைக் கொடுக்கிறது . 
2 Na + H , 

NaH 


2 


( 3 ) உலோக ஆக்ஸைடுகளை உலோகங்களாக ஒடுக்கு 
கிறது . 

Fe0 , + 3 H , -- + 2 Fe + 3 H , O 
CuO + H , 

--- Cu + " H2O 


பிறவி நிலை ஹைட்ரஜன் ( Nascent Hydrogen ) 

ஹைட்ரஜன் தோன்றும் சமயத்தில் மிக்க வீரியமுள்ளதாக 
இருக்கிறது . இந்த ஹைட்ரஜனுக்குப் பிறவி நிலை ஹைட்ரஜன் 
என்று பெயர் . பிறவி நிலை ஹைட்ரஜன் , அமிலங்கலந்த KMnO , 
கரைசலை ஒடுக்கி நிறமிழக்கச் செய்கிறது ; ஆனால் , இவ் உபகர 
ணத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரஜன் இவ் வினையை நிகழ்த் 
துவதில்லை . 


268 


புகுமுக வேதியியல் 


பயன்கள் 


( 1 ) தாவர எண்ணெய்களை நெய் போன்ற திண்மப் பொரு 
ளாக ( வனஸ்பதி ) மாற்றப் பயன்படுகிறது . ( 2 ) நிலக்கரியை 
நைட்ரஜனேற்றம் செய்து பெட்ரோல் தயாரிக்கப் பயன்படு 
கிறது . ( 3 ) அம்மோனியா , மெதில் ஆல்கஹால் ஆகிய சேர் 
மங்களைத் தயாரிக்கப் பயன் படுகிறது . ( 4 ) உலோகவியலில் 
சிறந்த ஒடுக்கியாகப் பயன்படுகிறது . 


வினுக்கள் 
1. ஹைட்ரஜன் சோதனைச் சாலையில் எவ்வாறு தயாரிக் 

கப்படுகிறது ? அதிலுள்ள மாசுகள் எவ்வாறு நீக்கப் 
படுகின்றன ? அதன் முக்கியப் பண்புகளையும் , பயன் 
களையும் விவரி . 


2. சிறு குறிப்பு வரைக : 

( a ) ஹைட்ரஜனைத் தொழிற்சாலையில் தயாரித்தல் 
( b ) பிறவி நிலை ஹைட்ரஜன் 
( c ) ஹைட்ரஜனின் ஆக்ஸிஜன் ஒடுக்கப் பண்பு . 


20. ஆக்ஸிஜன் 


( Oxygen ) 


கிடைக்கும் விதம் 

ஆக்சிஜன் தனிம நிலையில் காற்றில் அதிகம் காணப்படு 
கிறது . நீர் , பாறைகள் , தனிமங்கள் ஆகியவற்றில் சேர்ம நிலை 
யில் காணப்படுகிறது 


தயாரிக்கும் முறைகள் : ( 1 ) சில உலோக ஆக்ஸைடுகளைச் 
சூடுபடுத்தி இது பெறப்படுகிறது . 


2Hg + 0 , 1 ; 


2 Hgo 

A 
2Ag.0 


4Ag + 0 , t 


( 2 ) ஆக்ஸிஜன் மிகையாக உள்ள உப்புகளைச் சூடுபடுத்தி 
னால் இவ் வாயு கிடைக்கிறது . 


2 K.CIO ; 


A 
+ 2 KCl + 30 , 1 ; 


2KNO . + 2KNO , + 0 , 1 

A 
2K MnO .-- > K , Mn 0 , + MnO : + 0 , t 


( 3 ) உயர்ந்த ஆக்ஸைடுகளை அமிலங்களுடன் வினை 
படுத்தியும் , சோடியம் பெராக்ஸைடினை நீருடன் குளிர்ந்த 
நிலையில் வினைபடுத்தியும் ஆக்ஸிஜன் தயாரிக்கப்படுகிறது . 
2Ba O , + 2 H , SO - 

--- 2 Ba So , + 2H , +0 , t 


- 


2 


ஆவியாகி 
270 

புகுமுக வேதியியல் 
2Mn O , + 2H , SO , --- 2Mn so . + 2H , O + 0 , 
2Na 20 , + 2H , O 

--- + 4Na 

4Na OH + 0 , 1 
( த ) சோதனைச் சாலை முறை 

4 : 1 என்ற விகிதத்தில் பொட்டாசியம் குளோரேட் , 
மாங்கனீச டையாக்ஸைடு , கலந்த கலவையை ஒரு கெட்டிக் 
கண்ணாடிக்குழாயில் சூடு படுத்தினால் ஆக்ஸிஜன் வாயு கிடைக் 
Kcloz + Mo2 

நா 
படம் 44 . 

ஆக்ஸிஜன் தயாரித்தல் 
கிறது . வினையின் போது தான் எவ்வித மாற்றமும் அடை 
யாமல் , வினையின் வேகத்தை அதிகப்படுத்தும் மாங்கனீச 
டையாக்ஸைடு இங்கு வினைவேக மாற்றியாக ( catalyst ) செயல் 
படுகிறது . வெளியாகும் ஆக்ஸிஜன் நீரின் மேல் சேகரிக்கப் 
படுகிறது . 

2K ClO , -- + 2K Cl + 30 , t 
( 5 ) தொழிற்சாலை முறைகள் 

( a ) நீர்மக் காற்றிலிருந்து நீர்ம நைட்ரஜன் , நீர்மது 
ஆக்ஸிஜன் இரண்டையும் பெற்றுள்ள நீர்மக்காற்றைப் பின்னக் 
வெளியேறுகிறது . நீர்ம ஆக்ஸிஜன் பிறகு வெளிவரும் . 


மயையையும 


( b ) கார நீர்க் கரைசலை மின்னாற் பகுத்தலின் மூலமும் 
இதனைப் பெறலாம் ( ஹைட்ரஜன் பகுதியைக் காண்க ) . 


271 


ஆக்சிஜன் 


இயற்பியல் பண்புகள் 

ஆக்ஸிஜன் ஒரு நிறமற்ற , மணமற்ற , சுவையற்ற வாயு ; 
காற்றைவிடச் சிறிது கனமானது ; இதனைத் திரவமாகவும் , 
திண்மமாகவும் மாற்றலாம் ; நீரில் சிறிதளவே கரையும் . எரி 
யும் பொருள்களை மேலும் எரியச் செய்யும் தன்மையுடையது . 


வேதிப்பண்புகள் 

( 1 ) ஆக்ஸிஜன் மந்த வாயுக்களைத் தவிர , மற்ற எல்லா 
உலோகங்கள் , அலோகங்களுடனும் வினைப்பட்டு ஆக்ஸைடு 
களைக் கொடுக்கின்றது . 
2H2 + 02 -- 

--- 2H , O ; 
S + 02 

SO ,, 
4P + 5 + 0 ,--- 2P , 0 ; (பாஸ்பரஸ் பென்டாக்ஸைடு ) 
2Mg + 0 , 2Mgo ( மக்னீசியம் ஆக்ஸைடு ) 
4Na + O. 

2Na , 0 ( சோடியம் ஆக்ஸைடு ) 
G + 0 , --- > CO , 


( 2 ) ஒரு வினைவேக மாற்றியின் முன்னிலையில் SO , ஆனது , 
SO , ஆக ஆக்ஸிஜ முன்னேற்றம் அடைகிறது . 

2SO , + 0 , --- 2SO . 


( 3 ) ஆக்ஸிஜன் , அம்மோனியாவை , பிளாடினம் வினை 
வேக மாற்றியின் முன்னிலையில் நைட்ரிக் ஆக்ஸைடாக 
ஆக்ஸிஜனேற்றம் அடையச் செய்கிறது : 
4NH , + 50 , 

6NO + 6H , O 


பயன்கள் 


ஊது 


1. ஆக்ஸி அசிடிலீன் 

உலையில் 

பயனாகிறது . 
2. ராக்கெட்டில் எரி பொருளாகப் பயன் படுகிறது . 
3. செயற்கைச் சுவாசம் ஏற்படுத்தப் பயன்படுகிறது . 
--4 . எஃகு தயாரிப்பதற்குப் பயனாகிறது . 


ஆக்ஸைடுகளின் வகைகள் ( Classification of Oxides ) 

ஆக்ஸிஜனின் இரட்டைச் சேர்மங்கள் ஆக்ஸைடுகள் எனப் 
படுகின்றன . இவற்றின் வகையீடு பின் வருமாறு : 


கின்றன . 


கின்றன . 


ஆகிய இரண்டு பண்புகளையும் ஒருங்கே பெற்றுள்ளன . 
272 

புகுமுக வேதியியல் 
( 1 ) அமில ஆக்சைடுகள் ( Acidic Oxides) 
( a ) இவைகள் 

பொதுவாக 

அலோக ஆக்ஸைடுகள் . 
( b ) நீருடன் வினைபட்டு 

அமிலங்களைக் கொடுக் 
( c ) காரங்களுடன் வினைபட்டு உப்புகளைக் கொடுக் 
எடுத்துக்காட்டுகள் : SO ,, So .. CO ,, NO ,. 

SO : + H , O H , SO , 
CO , + NaOH -- > Na H CO , 

( சோடியம் பை கார்பனேட் ) 
SO , + 2Na OH --- Na , SO , + H , O 
அமில ஆக்ஸைடுகளுக்கு அமில நீரிலிகள் ( Acidic Anhy 
drides ) என்ற பெயரும் உண்டு . SO : சல்பூரிக் அமில நீரிலி 
ஆகும் . 
( 2 ) கார ஆக்சைடுகள் ( Basic Oxidts ) 

( a ) இவை உலோக ஆக்ஸைடுகளாகும் . ( b ) இவை 
நீருடன் வினை பட்டுக் காரங்களைக் கொடுக்கின்றன . ( c) அமிலங் 
களுடனும் , 

ஆக்ஸைடுகளுடனும் வினைபட்டு 
உப்புகளைத் தருகின்றன 
எடுத்துக்காட்டுகள் : 

Na2O , CaO , K2O 
Na , 0 + H , O 2 NaOH 
CaO + H2O Ca (OH )2 

Na , 0 + 2 HCl -- + 2 NaCl + H , O 
( 3 ) ஈரியல்பு ஆக்ஸைடுகள் ( Amphoteric Oxides ) 
சில உலோக ஆக்ஸைடு கள் அமிலப் பண்பு , காரப் பண்பு 

இவை 
அமிலங்களோடும் , காரங்களோடும் வினை பட்டு உப்புகளைத் தரு 
கின்றன . இத்தகைய ஆக்ஸைடுகள் ஈரியல்பு ஆக்ஸைடு கள் 
எனப்படுகின்றன . 
எடுத்துக்காட்டுகள் : 

A1,0 ,, Zno 
InO + H , SO , Znso , + H , O 


அமில 


- 


ஆக்ஸிஜன் 


273 


ZnO + 2 NaOH --- H , O + Na , ZnO , ( சோடியம் 

சிங்கேட்டு ) - 
A1,03 + 6 HCI --- 2 Al Cl : + 3 H2O 
Al2O3 + 6 NaOH 3 H , O + 2 Nas AlOS 

( சோடியம் அலுமினேட் ) . 


( 4 ) நடுநிலை ஆக்ஸைடுகன் ( Neutral Oxides ) 

சில உலோக ஆக்ஸைடுகள் அமில ஆக்ஸைடு , கார ஆக் . 
ஸைடு ஆகிய இரண்டு பண்புகளையும் பெற்றிருப்பதில்லை . 
அவற்றை நடு நிலை ஆக்ஸைடுகள் என்கிறோம் . 

கள் : 
நீர் , CO , NO . 


சான் 


( 5 ) பெராக்ஸைடுகள் ( Peroxides ) 

இவை சாதாரண ஆக்ஸைடுகளை விட அதிக அளவு 
ஆக்ஸிஜனைப் பெற்றுள்ளன . இவை குளிர்ந்த , நீர்த்த அமிலங் 
களுடன் வினைபட்டு ஹைட்ரஜன் பெராக்ஸைடைக் கொடுக் 


கின் றன . 


| 


எடுத்துக்காட்டுகள் : 

NazO , ( சோடியம் பெராக்ஸைடு ) 
BaO , ( பேரியம் பெராக்ஸைடு ) . 
Na , 0 , + 2 HCI --- 2 NaCl + H , O , 

BaO + H2SO . Baso . + H , O , 
NO2 , PbO , ஆகியவை முறையே நைட்ரஜன் டையாக்ஸைடு 
எனவும் வழங்கப்படுகின்றன . 


- 


( 6 ) உயர் ஆக்ஸைடுகள் ( Higher Oxides ) 

இவற்றில் அதிக அளவு ஆக்ஸிஜன் உள்ளது . இவ்வகை - 
ஆக்ஸைடுகளில் உள்ள ஒரு தனிமம் தன்னுடைய இயல்பான 
இணைதிறனைக் காட்டிலும் , அதிக இணை திறணைப் பெற்றுள் ளது . 
வை அமிலங்களுடன் வினைபட்டு H , O , ஐ விலக்குவதில்லை .. 


எடுத்துக்காட்டு : 

MnO ,, PbO , 


( 7 ) கலப்பு ஆக்ஸைடுகள் ( Mixed Oxides ) 

இவ்வகை ஆக்ஸைடுகள் , ஒரே உலோகத்தின் வேறுபட்ட 
ணை திறன் களால் உண்டாகும் ஆக்ஸைடுகள் சேருவ தால் 


274 


புகுமுக வேதியியல் 


உண்டாகின்றன . இது அந்த ஆக்ஸைடுகளின் கலவையாகச் 
செயல்படுகின்றது . 


எடுத்துக்காட்டு : 

சிவப்பு லெட் ( Red lead ) Pb , 0 , ( Pbo . + 2 PbO ) ; காந்த 
இரும்பு ஆக்ஸைடு Fe , O . ( FeO + Fc , 03 ) . 


வினாக்கள் 
1. ஆக்ஸிஜன் சோதனைச் சாலையில் எவ்வாறு தயாரிக்கப் 

படுகிறது ? அதன் முக்கியப் பண்புகளையும் , பயன்களை 
யும் விளக்குக . 


2. சிறு குறிப்பு வரைக : 

( a ) ஆக்ஸைடுகளின் வகைகள் 
( b) வினை வேக மாற்றி , 


21. குளோரின் 


( Chlorine ) 


குறியீடு , Cl ; அணு எண் 17 ; அணு எண் எடை 35-45 ; 
வலு எண்கள் 1,7 . 


வரலாறு 

1774 ஆம் ஆண்டு ஹீலே ( Scheele ) என்ற விஞ்ஞானி முதன் 
முதலில் குளோரினைக் கண்டு பிடித்தார் . பிறகு டேவி ( Davy ) 
என்பவர் இது ஒரு தனிமம் என நிரூபித்தார் . குளோரின் 
தனிம வரிசை அட்டவணையில் ( Periodic table ) ஏழாம் பிரிவில் 
டம் பெற்றுள்ள உப்பீனிகள் குடும்பத்தைச் 

சேர்ந்தது . 
இலத்தீன் மொழியில் குளோர் ( Chlor ) என்றால் மஞ்சள் கலந்த 
பச்சையாயிருப்பதால் இதற்குக் குளோரின் ( Chlorine ) என்று 
பெயரிடப்பட்டது . 


கிடைக்கும் விதம் 

குளோரின் மிக வீரியமுள்ள ஒரு தனிமமாயிருப்பதால் , இஃது 
இயற்கையில் தனிம நிலையில் காணப்படுவதில்லை . ஆனால் , 
மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து இது உண்டாக்கும் சேர்மங்கள் 
மிகுதியாகக் காணப்படுகின்றன . இதன் சேர்மங்களில் மிகவும் 
முக்கியமானது , கடல் நீரில் உள்ள சாதாரண உப்பு அல்லது 
சோடியம் குளோரைடு -Nadi . 

சேர்மங்கள் : 
கார்னலைட்- KCI . Mgal ,. CH , O . சில்வைன் - KC1 மு தலியன. 


இதன் 


தயாரிக்கும் முறைகள் 

அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் 
செய்து குளோரின் பெறப்படுகிறது . ஆக்சிஜனேற்றியின் 
தன்மைக்கேற்ப வினை நிகழுவதற்குரிய படி நிலைகளும் மாறு 


276 


புகுமுக வேதியியல் 


படும் . குளிர்ந்த , அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைபட்டுக் குளோரினை 
தருகிறது . 
2KMnO + 16 HCl --- 2KCl + 2MnCl2 + 8 H , O + 

5 Cl , t 


பொட்டாசியம் டைகுரோமேட்டும் , மாங்கனீசடை ஆக் 
சைடும் சூடான , அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தைக் 
குளோரினாக ஆக்சிஜனேற்றம் செய்கின்றன . 

K , Cryo , + 14 HCl --– 2KCl + 2Cral , + 7H , O + 3Cl , t 
MnO . + 4HCL ---- MnCl , + 2H , O + Clz T 


அடர் 

ஹைட்ரோ குளோரிக் அமிலம் , மாங்கனீஸ் 
டைஆக்ஸைடுடன் சூடான நிலையில் வினைபடுவதால் , 
சோடியம் குளோரைடு , அடர் சல்ஃப்யூரிக் அமிலம் , மாங் 
கனீஸ் டை ஆக்ஸைடு இவற்றைச் சேர்த்துச் சூடுபடுத்தும் 
போதும் குளோரின் கிடைக்கிறது . 

[ NaCl + HzSO , - NaHSO , + HCl ] x2 
MnO , + H , SO , --- MnSO , + H2O + [ 0 ] 
2HCl + [ 0 ] --- Cl , + H , O 
2HCl + [ 0 ] 

Cl , + H , O 
2NaCl + MnO , + 3H , SO , ---- 2 NaHSO , + Mn 

SO , + H ,O + Cl , 


தொழிற்சாலை முறையில் குளோரின் தயாரித்தல் 

கெல்னர் - சால்வே முறையில் ( Kellner - Solvay process ) 
சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கும்பொழுது குளோரின் 
ஒரு முக்கிய துணைப்பொருளாகப் ( by product ) பெறப்படுகிறது . 


இம் முறையில் பூரித சோடியம் குளோரைடு 

குளோரைடு கரைசல் 
( Saturated brine solution ) கெல்னர் - சால்வே மின்முறி கலத்தில் 
மின்னாற்பகுக்கப்படுகிறது . இக் கலத்தில் பாதரசம் எதிர் மின் 
முனையாகவும் , கிராஃபைட் ( கார்பன் ) தண்டுகள் நேர் மின் 
முனையாகவும் அமைந்துள்ளன . படத்தில் 

காட்டியபடி 
பாதரசம் 

கலத்தினடியில் நிரப்பப்பட்டுள்ளது . சோடியம் 
குளோரைடு அயனிகள் ( எதிர் மின்னேற்றம் கொண்டவை ) 
கிராஃபைட் தண்டுகளில் குளோரின் வாயுவாக 

வாயுவாக வெளியேறு 
--கிறது . பாதரச எதிர் மின் முனையை அடைந்த சோடியம் 


14 


குளோரின் 


277 


ரசக்கலவை , கார்பன் கட்டிகளை வினைவேக மாற்றியாகக் 
கொண்ட பெரிய குழாய்களின் மூலம் செலுத்தப்பட்டு , அங்கு 


பூரித சோடியம் குளோரைடு 

உட்செல்லும் குழாய் 
குளோரின் 


கிராஃபைட் நேர்மின் முனைகள் 
வினைப்பட்ட 
சோடியம் குளோரைடு 
வெளியேறும் குழாய் சப்பு சாம்ப 


மெர்க்குரி 


படம் 45 . 


குளோரின் பெரும் அளவு தயாரித்தல் - கெல்னர் சால்வே முறை 


ஹைட்ராக்ஸைடும் , 


நீருடன் வினைபடுகிறது . 

சோடியம் 
ஹைட்ரஜனும் கிடைக்கின்றன . 
2NaCl 

2Na + 

+ 2-01 


எதிர் மின் முனையில் 

2Na + + 2e + --- 2Na 
2Na - 2H2 ) -- + 2NaOH + H , t 


நேர் மின் முனையில் 

2Cl + -26 + Cl , + - 


இயற்பியல் பண்புகள் 

குளோரின் பச்சை கலந்த மஞ்சள் நிறமுடைய , மூச்சைத் 
திணறவைக்கும் நெடிய வாயு . இது நச்சுத்தன்மை வாய்ந்தது . 
காற்றைவிட 23 மடங்கு கனமான வாயு . 

வாயு . இதனால் இவ்வாயு 
சோதனைச் சாலையில் காற்றை மேல் முகப் பெயர்ச்சி செய்து 
சேகரிக்கப்படுகிறது . இதை அதிக அழுத்தத்தில் குளிர 
வைத்தால் தங்க நிற நீர்மக் குளோரினும் , பிறகு இலேசான 
- மஞ்சள் நிறமுள்ள திடகுளோரினும் கிடைக்கின்றன . 


. 


வேதிப்பண்புகள் 

( 1 ) எரியும்தன்மை : குளோரின் தானாகத் தீப்பற்றி எரியா 
விட்டாலும் , பல உலோகங்கள் அலோகங்கள் எரிவதை ஊக்கு 


விக்கிறது . 


278 

புகுமுக வேதியியல் 
( 2 ) நீருடன் வினை : மிக குளிர்ந்த நீரின் வழியாகக் குளோரினைச் 
செலுத்தும்போது மஞ்சள் நிறமுள்ள குளோரின் ஹைட்ரேட்டு , 
( chlorine hydrate ) , Cl , 8H2O படிகங்களாகப் 

பிரிகிறது . 
சாதாரண வெப்ப நிலையில் குளோரின் நீரில் கரைகிறது . 
இக் கரைசலுக்கு , குளோரின் நீர் ( chlorine water ) 

எனப் 
பெயரிடப்பட்டுள்ளது . இது குளோரின் நெடியை ஒத்திருக் 
கிறது . குளோரின் நீரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் , 
ஹைப்போகுளோரஸ் அமிலமும் உள்ளன . 
Cl , + HO 

HCl + HClO 


சிதை . 


சூரிய ஒளியில் ஹைப்போ குளோரஸ் அமிலம் 
வடைந்து ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தையும் , ஆக்சி 
ஜூனையும் தருகிறது . 

2HCIO -- + 2HCIO + 01 
இதனால் குளோரின் நீர் நிறமுள்ள சீசாக்களில் சேமித்து 

, 
வைக்கப்படுகிறது . 


( 3 ) வீரியத்தன்மை 

குளோரின் மிக வீரியம் வாய்ந்த தனிமம் . இது ஆக்சிஜன் , 
கார்பன் , நைட்ரஜன் மற்றும் மந்த வாயுக்கள் இவற்றைத் 
தவிர மற்ற எல்லாத் தனிமங்ம்ளுடனும் நேரடியாக வினைபடு 
கிறது . இவ்வினைகளின் போது வெப்பம் , ஒளி இவ்விரண்டும் 
அடிக்கடி உடன் வெளிப்படுகின்றன . இவ்வினைகளில் சில 
நீரின் முன்னிலையில் நிகழ்கின்றன . 


( i ) ஆர்சனிக் , ஆண்டிமனி போன்ற உலோகங்களின் 
தூளை குளோரின் ஜாடியில் தெளித்தால் அவை எரிந்து , மிக்க 
ஒளியுள்ள வெண்ணிறப்புகை வெளியாகி டிரைகுளோரைடுகள் 
உண்டாகின்றன . 
2Sb + 1Cl2 --- 2 SbCl , 

ஆண்டிமனி டிரைகுளோரைடு 
2As + 3Cl , --- 2AsCly 

ஆர்சனிக் டிரை குளோரைடு 


என்ற 


( ii ) டச் உலோகம் (Dutch metal ) 

தாமிர - சிங்க் 
உலோகக் கலவையின் மெல்லிய துண்டுகள் இவ் வாயுவில் 
எரிந்து காப்பர் குளோரைடையும் , சிங்க் குளோரைடையும் 
கொடுக்கின்றன . 

Cu + Cl , Gual , 
Zn + Cl2 --- Znal , 


குளோரின் 


279 


( iii ) ஒரு துண்டு வெள்ளை பாஸ்பரசைக் குளோரின் வாயு 
உள்ள வெள்ளை ஜாடியில் போட்டால் அது எரிந்து அடர் வெண் 
புகையுடன் பாஸ்பரஸ் டிரைகுளோரைடும் , பாஸ்பரஸ்பென்டா 
குளோரைடும் உண்டாகின்றன . 
2P + 3Ci , 

2PCI 
2P + 50l 2PCl , 


( v ) . சூடுபடுத்தப்பட்ட சோடியம் குளோரினில் கண்டு 
எரிந்து சோடியம் குளோரைடைக் கொடுக்கிறது . 
2Na + Cl , 

2Naal 


( 4 ) ஹைட்ரஜனுடன் வினை 

குளோரின் ஹைட்ரஜனிடம் அதிக நாட்டம் கொண்டது . 
இவ்வாயு ஹைடிரஜனுடன் மங்கலான சூரிய ஒளியல் வினைப் 
பட்டு அடர்ந்த வெண்புகையுடன் 

கூடிய 

ஹைடிரஜனுடன் 
ளோரைடைக் கொடுக்கிறது . 

H , + Cl2 --- 2 HCI 


நேரான குரிய ஒளியில் இவ்வினை வெடிச்சத்தத்துடன் 
நிகழ்கிறது . ஹைடிரஜனுடன் மிக எளிதில் வினைப்படுவதால் 
குளோரின் பல சேர்மங்களிலிருந்து ஹைடிரஜனை வெளியேற்று 
கிறது . சான்றாக டர்பன்டைனில் நனைந்த தாளைக் குளோரின் 
வாயுவில் காட்டினால் தான் கறுப்பாக மாறுகிறது . 

CH1 , + 8Cl --- + 100 + 16HCI 


ஹைடிரஜன் சல்ஃபைடு உள்ள ஒரு ஜாடியை குளோரின் 
உள்ள ஒரு ஜாடியின் மீது கவிழ்த்தால் மஞ்சள் நிற சல்ஃபர் 
வீழ்படிவாகிறது . 

H2S + Cl , -- > S + 2HCl + 


( 5 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு 
ளோரின் ஒரு 

சிறந்த ஆக்சிஜனேற்றி . ஆக்சிஜனைப் 
பெற்றிறாவிட்டாலும் , இதன் ஆக்சிஜனேற்றப் பண்புக்குக் 
காரணங்கள் : 

( i ) இவ்வாறு ஓர் எதிர் மின் தன்மையுடைய தனிமம் 
அல்லது உறுப்பு ஒரு பொருளுடன் இணைதல் ஆக்சிஜனேற்ற 
மாகும் . 


280 


புகுமுக வேதியியல் 


(( ii ) குளோரினுக்கு ஹைட்ரஜனிடத்தில் நாட்டமதிகம் . 
ஒரு பொருளிலிருந்து ஹைடிரஜன் விலகுதல் ஆக்சிஜனேற்றம் 
எனப்படும் . 


(iii ) இவ் வாயு நீருடன் வினை பட்டு நிலையற்ற ஹைப்போ 
ளோரஸ் அமிலத்தைக் கொடுக்கிறது . இவ் வமிலம் எளிதில் 
ஆக்சிஜனை இழக்கிறது . 


1 


ஃபெர்ரஸ்குளோரைடை ஃபெர்ரிக் களோரைடாகவும் , 
ஸ்டானஸ்குளோரைடை ஸ்டானிக் குளோரைடாகவும் , 
ஹைடிரஜன் சல்பைடை மஞ்சள் நிற சல்ஃபராகவும் குளோரின் 
ஆக்ஸிஜனேற்றம் செய்கிறது . 
2 FeCl , + Cl , 2 Fedly 

ஃபெர்ரிக் குளோரைடு 
Snal , + Cl , 

ஸ்டானிக் குளோரைடு 
H , S + Cl , S + 2 HCI 


SnCl , 


குளோரின் நீர் , சல்ஃப்யூரஸ் அமிலத்தைச் சல்ஃப்யூரிக் , 
அமிலமாகவும் , சோடியம் ஆர்சனைட்டைச்சோடியம் ஆர்சனேட் 
டாகவும் , அமிலங்கலந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டை ஃெ 
சல்ஃபேட்டாகவும் , அடர்சோடியம் தயோ சல்ஃபேட்டை 
சோடியம் சல்ஃபேட்டாகவும் , மஞ்சள் நிற சல் : பராகவும் 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 


Cl , + H , O + H , SO , H , SO , + 2 HCI 
Cl , + H , O + NagAsO3 NagAsO , + 2 HCI 
.C1 , + 2 Feso , + H2SO , Fe , (SO ), + 2 HCI 

Cl , + H2O + Na, S , 03 --- Na , SO , + SI + 2HCI 
நிறமற்ற பொட்டாசியம் அயோடைடு கரைசலுடன் குளோரின் 
நீரைச் சேர்த்தால் அயோடின் வெளியாகிக் கரைசல் பழுப்பு 
நிறமாகிறது . 

Cl , + 2 KI ---- 2 KCl + 1 , 


மேலும் , அதிகமான குளோரின் நீரைச் சேர்த்தால் பழுப்பு நிறம் , 
மறைகிறது . குளோரின் அயோடினை மேலும் ஆக்ஸிஜனேற்ற 
மடையச் செய்து அயோடிக் அமிலத்தை தருகிறது . 


குளோரின் 


281 


5CI , +1, + 6H , O ––– 2 HIO3 + 10 HG ] 
குளோரின் , நீரில் கரைந்த சல்ஃபர்டை- ஆக்ஸைடை சல்ஃப்யூ 
ரிக் அமிலமாக ஆக்ஸிஜனேற்றமடைய செய்கிறது . 

Cl , + SO2 + 2 H , O HASO . + 2 HCI 
அம்மோனியாவிலிருந்து குளோரின் நைட்ரஜனை வெளியேற்று 
கிறது . 

வ் வினையில் அம்மோனியா ஆக்ஸிஜனேற்றமடை 


--- 


கிறது . 


8 NH + 3 Cl , --- 6 NH , Cl + N , T 


( 6 ) நிறம் நீக்கும் பண்பு ( Bleaching property ) 
பூக்கள் , பச்சை இலைகள் , லிட்மஸ் , கரிமச் 

லிட்மஸ் , கரிமச் சாயங்கள் 
ஆகியவை குளோரினால் நிறத்தை இந்க்கின்றன . குளோரின் 
ஈரமுள்ள பொருள்களைத்தான் வெளுக்கும் . குளோரின் நீருடன் 
முதலில் வினை பட்டு ஹைடிரோ குளோரிக் அமிலம் , ஹைப்போ 

ளோரஸ் அமிலம் இரண்டையும் கொடுக்கிறது . நிலையற்ற 
ஹைப்போகுளோரஸ் அமிலம் நிறமுள்ள பொருள்களின் மீது 
சிதைவடைந்து ஹைடிரோகுளோரிக் அமிலத்தையும் , அணு 
நிலை ஆக்ஸிஜனையும் உண்டாக்குகிறது . அணு நிலை ஆக்ஸிஜன் 
வீரியமுள்ள தாயிருப்பதால் சாயப் பொருள்களை ஆக்ஸிஜனேற்ற 
மடையச் செய்து நிறமற்ற பொருளாக மாற்றுகிறது . எனவே ,, 
குளோரின் நிறம் நீக்கும் பண்பு ஆக்ஸிஜனேற்றப் பண்பாகும் . 

Ci , + H , O --- 2 HCl + [ 0 ] 
[ 0 ] + நிறம் நிறமற்ற பொருள் 


( 7 ) காரங்களுடன் வினை 


குளோரின் காரங்களுடன் வினைபுரிகின்ற முறையும் , அவ் 
வினையால் விளைந்த பொருள்களின் தன்மையும் , வினையில் பங்கு 
பெறும் காரக் கரைசலின் அடர்த்தியையும் , வினை நிகழ்கின்ற 
வெப்ப நிலையையும் பொறுத்துள்ளது . இவ் வினைகள் குளோரி 
னின் அமிலப் பண்புக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன . 


( i ) குளிர்ந்த , நீர்த்த காரக் கரைசலுடன் , குளோரின் 
வினைபட்டு குளோரைடையும் , ஹைப்போ குளோரைட்டையும் 
உண்டாக்குகிறது . 

Cl , + 2 OH ---- Cl- + Clo- + H , O 
Cl , + 2 NaOH --- + NaCl + NaClO + H , O 


282 


புகுமுக வேதியியல் 


( ii ) சூடான , அடர் காரக் கரைசலுடன் வினைபட்டு 
குளோரின் குளோரேட்டையும் , குளோரைடையும் , நீரையும் . 
தருகிறது . 

3 Cl , + 6 OH --- 5Cl- + CIO : - + 3 H , O 
3 Cl , + 6 KOH * 3 KCl + 3 KalO + 3H ,O 
3 KCIO KClO , + 2 KCl 
3 Cl , + 6 KOH ----- 5 KCl + KClO : + 3 H , O 


( iii ) குளோரினை உலர்ந்த நீற்றிய சுண்ணாம்பின் (slaked. 
lime ) மீது செலுத்தினால் சலவைத் தூள் உண்டாகிறது . 
Ca ( OH ) 2 + Cl2 Caoal , + H2O 

சலவைத்தூள் 


8. இடப்பெயர்ச்சி வினை 

பொட்டாசியம் புரோமைடு கரைசலுடன் சிறிதளவு குளோ 
ரின் நீரைச் சேர்த்தால் , புரோமின் வெளியாகி கரைசல் 
மஞ்சள் நிறமாகிறது . 


2 KBr + Cl , ---- 2Kal + Br, 
பொட்டாசியம் அயோடைடு கரைசலிலிருந்து குளோரின் 
அயோடினை வெளியேற்றுகிறது . கரைசல் பழுப்பு நிறமாக. 
மாறுகிறது . 

2KI + Cl , 2KCl + 1 , 


--- 


9. கூடுதல் வினைகள் 

சல்ஃபர்டை ஆக்ஸைடு , கார்பன் மோனாக்ஸைடு இவற் 
றுடன் குளோரின் நேரடியாகக் கூடி கூடுதல் விளைபொருள் 
களை ( addition products ) கொடுக்கிறது . 
SO , + CI , --- SO , CI, 

சல்ஃப்யூரைல் குளோரைடு 
CO + Cl , 

CoCl , 

கார்பானைல் குளோரைடு 
நிறைவுறாக் கரிமச் சேர்மங்களுடன் கூடி நிறைவுற்ற சேர்மங் 
களைக் கொடுக்கிறது . 

CH ,, CH + Cl , * CHCI - CH ? Cll 
எத்திலீன் 

எத்திலீன் டைகுளோரைடு 


2 


குளோரின் 


283 


10 ) பதிலீட்டு வினைகள் 
சூரிய ஒளியில் மீத்தேனுடன் குளோரின் 

வினை பட்டு , 
மீத்தேனிலுள்ள நான்கு ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்றன் பின் 
ஒன்றாக வெளியேற்றி நான்கு புதிய சேர்மங்களை உண்டாக்கு 


CH , + Cl , 


CH , Cl + Cl , 


CH , Cl + HCIL 
மெத்தில் குளோரைடு 

CH ,C1, + HCI 
மெத்திலீன் குளோரைடு 

CHC1 ; + HCIL 
குளோரோஃபார்ம் 
- + HCl , + HC 
கார்பன டெட்ரா குளோரைடு 


CH , C1 , + Cl , 


CHCl3 + Cl2 


குளோரினின் சோதனை 

இது பச்சை கலந்த மஞ்சள் நிற வாயு ; மூச்சைத் திணற 
வைக்கும் நெடியுடையது : ஸ்டார்ச்- அயோடைடுத்தாளை நீல 
நிறமாக்குகிறது ; ஈர நீல லிட்மஸ் தாளைச் சிவப்பாக்குகிறது . 


பயன்கள் 

( 1 ) குளோரின் வாயு நோய்க்கிருமிகளை அழிக்கும் தன்மை 
யுடையதாயிருப்பதால் குடி நீரைச் சுத்தம் செய்வதற்கு இது 
பயன் படுகிறது . ( 2 ) ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , கார்பன் 
டெட்ரா குளோரைடு , சலவைத்தூள் , குளோரோஃபாம் . 
மற்றும் பல உலோகக் குளோரைடுகள் தயாரிக்கப் பயனாகிறது . 
( 3 ) மரக்கூழையும் , ஆடைகளையும் , காகிதங்களையும் வெளுக்க 
பயன் படுகிறது . 

( 4) பெட்ரோலியம் எண்ணெயைச் 
சுத்திகரிக்கவும் , செயற்கை ரப்பர் தயாரிக்கவும் , தங்கத்தைப் 
பிரித்தெடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது . ( 5 ) சாயங்கள் , 
பல மருந்துகள் , பூச்சி கொல்லிகள் , நச்சு வாயுக்கள் ஆகிய 
வற்றைத் தயாரிக்கப் பயன் படுகிறது . 


ஹைட்ரஜன் குளோரைடு 
தயாரிக்கும் முறைகள் 
( 1 ) சூரிய ஒளியில் குளோரினும் , ஹைட்ரஜனும்கூடி ஹைட் 
குளோரைடு உண்டாகிறது . H , + Cl , 

, - HCI . 
( 2 ) உலோகக் குளோரைடுகளை அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
சூடு செய்யும்போது இவ் வாயு உண்டாகிறது . 


ரஜன் 


. 


கழுவு 
284 

புகுமுக வேதியியல் 
NaCl + H , SO . NaHSO , + Hal 
2NaCl + H.SO , 

Na , so . + HCL 
இரண்டாவது வினை 500 ° C வெப்ப நிலையில் நிகழ்கிறது . 
சோதனைச்சாலை தயாரிப்பு முறை 

ஓர் உருண்டை வடிவக் குடுவையை ஓர் இருதுளை அடைப் 
பானால் மூடுக . ஒரு துவாரத்தில் திசில்புனலையும் . மற்றொரு 
துவாரத்தில் போக்குக்குழாயையும் பொருத்துக . போக்குக் 
குழாயின் மறுமுனை அடர் சல்ஃபூரிக் அமிலம் உள்ள வாயு 
கழுவு சீசாவில் நுழைக்கப்பட்டிருக்கும்படி செய்க . வாயு கழுவு 
சீசாவையும் வாயு ஜாடியையும் மற்றொரு போக்குக்குழாயில் 
இணைக்க (படத்தில் வாயு கழுவு சீசா காட்டப்படவில்லை ) . 

படத்தில் காட்டியபடி கருவிகளைப் பொருத்திக் கொண்ட 
பின் குடுவையில் சாதாரண உப்பையும் , திசில் புனலில் அடர் 
சல்ஃபூரிக் அமிலத்தையும் எடுத்துக்கொள்க . இவை இரண் 
டையும் ஒன்று சேர்த்துப் பின்னர் சூடுசெய்க . அவை கீழ்க் 
கண்ட சமன்பாட்டின் படி 

வினை பட்டு ஹைட்ரஜன் குளோ 
ரைட்டைக் கொடுக்கிறது . 
NaCl + H , SO , 

NaHSO , + HCI 
2NaCl + H.SO. + Naso + 2HCI 
இவ்வாறு உண்டான ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவைக் 

சல்ஃபூரிக் அமிலத்தின் மூலம் 
செலுத்தி , உலர்த்திப் பின்னர் வாயு ஜாடியில் காற்றை மேல் 
முகப்பெயர்ச்சி செய்து சேகரிக்க . 


இயற்பியல் பண்புகள் 

ஹைட்ரஜன் குளோரைடு நிறமற்ற , நெடி உடைய , 
காற்றைவிட அதிக அடர்த்தி எண்ணுள்ள வாயு . இது ஈரக் 
காற்றுடன் வெண்புகை உண்டாக்கக் கூடியது . இது நீரில் 
எளிதிலும் , அதிக அளவிலும் கரையக்கூடியது . வெப்ப நிலை 
0 ° C ஆக இருக்கும்போது 1 க . செ . மீ . நீரில் 500 க . செ . மீ . 
ஹைட்ரஜன் குளோரைடு கரைகிறது . இதன் மிகையான 
கரைதிறனை ஊற்றுச் சோதனை மூலம் ( Fountain experiment ) 
தெளிவு படுத்தலாம் , 


ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 

ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவை நீரில் கரைத்தால் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிடைக்கிறது . ஹைட்ரஜன் 


குளோரின் 


285... 


குளோரைடு நீரில் அதிகமாகக் கரையக்கூடியதாக இருப்பதால் 
வாயுவரும் போக்குக்குழாயை ஒரு பெரிய புனலின் குழாய்ப் 
பக்கத்தில் பொருத்தி அதன் அகன்ற வாய்ப்பகுதி முகவையி 

நீரைத் தொட்டுக்கொண்டிருக்குமாறு அமைத்துக் 
கொள்ள வேண்டும் . 


லுள்ள 


இயற்பியல் பண்புகள் 

ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நிறமற்ற திரவம் ஈரக்காற்றில் 
புகையும் தன்மை உடையது . --அடர் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்தில் சுமார் எடையளவில் 32 % ஹைட்ரஜன் குளோரைடு 
வாயு கரைந்துள்ளது . 


வேதிப்பண்புகள் 

( 1 ) ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவையும் அம்மோனி 
யாவையும் கலந்தால் அடர் வெண்புகையாக அம்மோனியம் 
குளோரைடு உண்டாகிறது . NH , + HCI NH , Cl . ( 2 ) சூடு 
படுத்தப்பட்ட சோடியம் , சிங்க் போன்ற உலோகங்களின் 
மீது ஹைட்ரஜன் குளோரைடைச் செலுத்தினால் உலோகக் 
குளோரைடும் , ஹைட்ரஜனும் உண்டாகின்றன . 

2Na + 2HCI + 2Naal + H , 
Mg + 2HCI Migal , + H , 


( 3 ) நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உலோகங்களுடன் 
வினைபட்டு ஹைட்ர ஜூனையும் , உலோகக் ளோரைடையும் 
கொடுக்கிறது . 

Zn + 2HCI Znale + H , 


2Na --- 2HCI 


- 


+ 2 NaCl + H , 


( 4 ) உலே ரக ஆக்சைடுகளும் , ஹைட்ராக்சைடுகளும் , 
கார்பனேட்டுகளும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கீழ்க் . 
கண்டபடி வினைபுரிகிறது . 


Mgo + 2HCI Mgal , + H , O 
NaOH + HCI --- NaCl + H , O 
CaCO3 + 2HCI CaCl , + H , O + CO , 1 


( 5 ) ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைப் பொட்டாசியம் . 
பெர்மாங்கனேட் , பொட்டாசியம் டைகுரோமேட் , 

மாங்க 


"286 


புகுமுக வேதியியல் 


கனீஸ் - டை - ஆக்ஸைடு 
வினைபடுவதினால் 


போன்ற ஆக்ஸிஜனேற்றிகளுடன் 
குளோரினாக ஆக்சிஜனேற்றமடை 


கிறது . 


2 KMnO , + 16 HCI --- + 2 Kal + 2 Mnal , + 

8 H2O + 5Cl , t 
K , CrO , + 14 HCI --- + 2 Kal + 2 Cral , + 7 H , O + 

3 Cl, t 
MnO2 + 4 HCI Mnal , + 2 H , O + Cl , t 


( 6 ) காரீயம் , சில்வர் , மெர்க்குரஸ் ஆகிய உப்புகளின் 
கரைசலுடன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் கலந்தால் 
உலோக குளோரைடுகள் வீழ்படிவாகக் கிடைக்கின்றன . 

Pb ( NO3 ) , + 2 HCI Pb Cl , + +2 HNO3 
AgNO3 + HCI Agal : + HNO , 
Hg2 ( NO3)2 + 2 HCI Hg , Cl , 4 + 2 HNO , 


பயன்கள் 


தொழிற்சாலை முறையில் குளோரின் தயாரிக்கவும் , ராஜத் 
திராவகம் தயாரிக்கவும் இது பயன்படுகிறது . அச்சுத்தொழில் , 
சாயத்தொழில் , நாகமுலாம் பூசும் . தொழில் ஆகியவற்றில் இது 
பயனாகிறது . சோதனைச்சாலையில் 

மிகவும் 

முக்கியமான 
கரணியாகப் பயன் படுகிறது . 


தனிம 


ஹாலஜன் குடும்பம் 

( Halogen family ) 
வரிசை 

அட்டவணையில் VII - A தொகுதியில் 
ஃப்ளூரின் , குளோரின் , புரோமின் , அயோடின் ஆகிய தனி 
மங்கள் இடம் பெற்றுள்ளன . இத் தனிமங்கள் உலோகங் 
களுடன் வினைபட்டுக் கடல் உப்புகளை ஒத்திருக்கும் சேர்மங்களை 
உண்டாக்குவதால் , இவற்றை 

உப்பீனிகள் 

வழங்கு 
கிறோம் . இவைகள் காணப்படும் தொகுதி உப்பீனிகள் குடும்பம் 
எனப் பெயரிடப்பட்டுள்ளது . ஹாலஜன் ( halogen ) என்றால் 
உப்பைத்தருவது என்று பொருள் . இந்த நான்கு தனிமங்களும் 
ஒரே தொகுதியில் காணப்படுவதால் ( 1 ) இவை இயற்பியல் 
வேதிப்பண்புகளில் ஒத்தும் , ( 2 ) அதே சமயத்தில் அணு எடை 
அதிகரிப்பிற்கு ஏற்பப் பண்புகளில் படிப்படியான மாற்றங் 
களுடனும் இருக்கின்றன . இத் தனிமங்களின் அணுக்கள் 


என 


287 


குளோரின் 


தங்கள் அமைப்பில் கடைசி கோளப்பாதையில் ஏழு எலெக்ட் 
ரான்களைப் பெற்றிருக்கின்றன . இதனால் இவை , 

உலோ 
கங்கள் , நேர்மின் தன்மை வாய்ந்த தனிமங்கள் இவற்றி 
லிருந்து ஓர் எலெக்ட்ரானை எளிதில் பெறும் தன்மை 
வாய்ந்தவை . இப் , பண்பினால் ஹாலஜன் களின் வலுஎண் 
ஒன்றாகவும் , அவற்றின் மின்னேற்றம் எதிர் மின்னேற்றமாகவும் 
இருக்கின்றன . ஹாலஜன் குடும்பத்தின் முதல் தனிமமான 
ஃப்ளூரின் ,மற்ற ஹாலஜன்களிலிருந்து வேறுபட்டுச் சில சிறப்புப் 
பண்புகளைக் கொண்டிருக்கிறது . - உப்பீனிகள் குடும்பத்தில் 
உள்ள தனிமங்களின் ஒத்த பண்புகள் , பண்புகளில் ஏற்படும் 
சீரான 

மாற்றம் முதலியவற்றை , குளோரின் , புரோமின் , 
அயோடின் தனிமங்களை மட்டும் ஆராய்ந்து கண்டறியலாம் . 


உப்பீனிகளிடையே காணப்படும் ஒத்த இயல்புகளை முதலில் 
நாம் ஆராய்வோம் . 


நான்கு தனிமங்களும் சிறந்த அலோகங்கள் . மிக்க வீரிய 
முள்ளவையாக இருப்பதால் இயற்கையில் இவை தனிம 
நிலையில் காணப்படுவதில்லை . இவற்றின் அணு அமைப்பில் 
கடைசி கோளப்பாதையில் ஏழு எலெக்ட்ரான்களைப் பெற்றிருக் 
கின்றன . ஓர் இணை எலெக்ட்ரான்களைத் தங்களுக்குள் பகிர்ந்து 
கொள்வதன் மூலம் இத் தனிம அணுக்கள் தங்களுக்கு மிக அருகி 
லுள்ள மந்த வாயுக்களின் எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறு 
கின்றன . இதனால் இத் தனிமங்கள் யாவும் ஈரணு ( diatomic ) 
மூலக் கூறுகள் . எட்டெண் எலெக்ட்ரான் அமைப்பைப் பெறு 
வதற்கு மிக எளிதில் ஓர் எலெக்ட்ரானை அடைகின்றன . 
எலெக்ட்ரானை ஏற்பதில் அதிக நாட்டம் கொண்டிருப்பதால் , 
( electron affinity ) இவை சிறந்த ஆக்ஸிஜனேற்றிகள் . இவற்றின் 
நீர்க்கரைச்சல்கள் அமிலத்தன்மை வாய்ந்தவை . 


தயாரிக்கும் முறை 

ஹாலஜன்கள் யாவும் ஒத்த முறையில் சோதனைச்சாலையில் 
தயாரிக்கப்படுகின் றன . ஓர் உலோக ஷாலைடை . அடர் 
சல்ஃப்யூரிக் அமிலம் , மாங்கனீஸ் - டை - ஆக்ஸைடு இவற்றுடன் 
சூடுபடுத்த ஹாலஜன் கிடைக்கிறது . 


2KX + 3H2SO , + Aino , 

2KHSO , + Minso , + 
2H , O + X , 1 [ X = C1 அல்லது B : அல்லது I ) 


" 288 


புகுமுக வேதியியல் 


இயற்பியல் பண்புகள் 

ஃப்ளூரினிலிருந்து அயோடின் வரை இவற்றின் இயற்பியல் 
பண்புகளில் ஒரு சீரான மாற்றம் காணப்படுகிறது . இவற்றைக் 
கீழ்க்கண்ட அட்டவணை விளக்குகிறது . 


பண்புகள் 


ஃப்ளுரின் குளோரின் புரோமின் 


அயோ 
டின் 


19 


35.45 


79.91 


126.92 


1. அணு எடை 

எண் 


-2 . அணு எண் 


9 


17 


35 


53 


3. நிறம் 


இலேசான 
மஞ்சள் 


ஆரஞ்சு 


ஊதா 


பசுமை 
கலந்த 


மஞ்சள் 


வாயு 


வாயு 


- 4. பௌதிக 

நிலை 


நீர்மம் 


திண்மம் 


5. உருகு நிலை 


-223 ° C 


101.6 ° G 


-7.2 ° G 


+ - 113.5 ° C 


* 6. கொதி நிலை 


-187 ° C 


- 346 ° C 


+ 58.7 ° C / + 184 : 3 ° C 


7. வலு எண் 


ஒன்று 


ஒன்று 


ஒன்று 


ஒன்று 


வேதிப் பண்புகள் 

ஹாலஜன்களின் வீரியத்தன்மை , அவற்றின் எலெக்ட்ரான் 
கவர் ஆற்றல் ( Electro - negativity ) குறைவுக் கேற்பப் படிப்படி 
யாகக் குறைகிறது . 


அணுக்கள் 


( 1 ) எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் 
ஹாலஜன்களின் தனிம 

கடைசி கோளப் 
பாதையில் 

ஏழு 

எலெக்ட்ரான்களைப் பெற்றிருப்பதால் , ஓர் 
எலெக்ட்ரானை மிக எளிதில் ஏற்று எட்டெண் எலெக்ட்ரான் 
அமைப்பைப் பெறுகின்றன . இத்தன் மை , எலெக்ட்ரானிடம் 
அவற்றிற்குள்ள நாட்டத்தை விளக்குகிறது . இதனால் உப் 
பீனிகள் யாவும் சிறந்த ஆக்ஸிஜனேற்றிகள் . ஃப்ளூரின் அணு 
மிகச் சிறியதாக இருப்பதால் , எலெக்ட்ரானை மிக எளிதில் 
ஏற்றுச் சிறந்த ஆக்ஸிஜனேற்றியாகத் திகழ்கிறது . அயோடின் 
எலெக்ட்ரானை மிக அரிதில் ஏற்கிறது . ஹாலஜன்கள் யாவும் 


குளோரின் 


289 


எதிர்மின்னேற்றம் பெற்றவை . ஒரு தனிமத்தின் எலெக்ட் 
ரான் கவர் ஆற்றல் ( Electronegativity) என்பது , அத் தனிமம் 
சமவலுப் பிணைப்பில் எலெக்ட்ரானை ஏற்கும் திறனைக் குறிப்ப 
பதாகும் . சிறிய அணுக்கள் அதிக எலெக்ட்ரான் கவர் ஆற்றலைப் 
பெற்றுள்ளன . 

உப்பீனிகள் குடும்பத்தில் ஃப்ளூரினிலிருந்து 
அயோடின் வரை எலெக்ட்ரான் கவர் ஆற்றல் படிப்படியாகக் 
குறைகிறது . 


( 2 ) நீருடன் வினை 

ஃப்ளூரின் இருளிலும் , குறைந்த வெப்ப நிலையிலும் நீரைச் 
சிதைக்கிறது . குளோரின் சூரிய ஒளியின் முன்னிலையில் நீரில் 
கரைந்து அதை மெதுவாகச் சிதைவடையச் செய்கிறது . 
புரோமின் 

மிகப் பிரகாசமான சூரிய ஒளியில் இலேசாகக் 
கரைந்து நீரை மிக மெதுவாகச் சிதைவடையச் செய்கிறது . 
அயோடின் நீரைச் சிதைவடையச் செய்வதில்லை . 


( 3 ) ஹைட்ரஜனுடன் வினை 

ஃப்ளூரின் ஹைட்ரஜனுடன் இருளிலும் வினை புரிகிறது ; 
குளோரின் , சூரிய ஒளியில் , மிக வீரியத்துடனும் , ஒரு வெடிச் 
சத்தத்துடனும் ஹைட்ரஜனுடன் 

கூடுகிறது . 

புரோமின் 
வெப்பப்படுத்தப்பட்டால் தான் ஹைட்ரஜனுடன் வினைபுரிகிறது . 
அயோடின் அதிக வெப்ப நிலையில் , வீனை வேக மாற்றியின் 
முன்னிலையில் தான் ஹைட்ரஜனுடன் வினைபடும் . இவ் 
வெல்லா வினைகளிலும் ஹைட்ரஜன் ஹாலைடுகள் உண்டா 


கின்றன 


( 4 ) உலோகங்கள் , அலோகங்களுடன் வினை 

உப்பீனிகள் அநேகமாக எல்லா உலோகங்களுடன் வினை 
படுகின்றன . ஆக்ஸிஜன் , நைட்ரஜன் இவற்றைத் தவிர மற்ற 
அலோகங்களுடன் குளோரினும் , புரோமினும் கூடுகின்றன . 
அயோடின் , பாஸ்ஃபரஸ் , ஆர் சனிக் இவற்றுடன் தான் வினை 
படுகிறது . 


( 5 ) ஹைட்ரஜன் அமிலங்களின் நிலைப்புத்தன்மை 

ஹைட்ரோ குளோரிக் அமிலம் மிகவும் நிலையானது ; 
ஹைட்ரோ புரோமிக் அமிலம் குறைந்த நிலைப்புத் தன்மை 
யுடையது ; ஹைட்ரோ அயடிக் அமிலம் நிலையற்றது . 

10 


290 


புகுமுக வேதியியல் 


( 6 ) வீரியத்தன்மை 

ளோரின் , புரோமின் , அயோடின் ரண்டையும் விட 
அதிக வீரியம் வாய்ந்தது ; இது , புரோமைடுகள் , அயோடைடு 
கள் இவற்றிலிருந்து முறையே புரோமின் , அயோடினை வெளி 
யேற்றும் : 


2KBr + Cl , 2KGl + Bra 
2KI + Cl , --- 2Kal + [ , 


புரோமின் குளோரினை விடக் குறைந்த வீரியம் வாய்ந்தது . 
அயோடைடுகளிலிருந்து அயோடினை வெளியேற்றுகிறது . 

2KI -- Br , -- > 2KBr + 1 , 


அயோடின் மிகக் குறைந்த வீரியம் உள்ளது . குளோரின் . 
புரோமின் இவற்றின் உப்புகளிலிருந்து 

வெளி 


யேற்றது . 


( 7 ) காரங்களுடன் வினை 
ஹாலஜன்கள் மூன்றும் குளிர்ந்த நீர்த்த காரக் கரைச 

ஹலைடுகளையும் , ஹைப்போ ஹாலைடுகளையும் 
கொடுக்கின்றன . சூடான , அடர் காரக் கரைசலுடன் ஹாலைடு 
கள் , ஹாலேட்டுகள் இவற்றை உண்டாக்குகின்றன . 


லுடன் 


( 8 ) நிறம் நீக்கும் தன்மை 

குளோரின் , நீரின் முன்னிலையில் சிறந்த நிறம் நீக்கியாகச் 
செயல்படுகிறது . புரோமின் குளோரினை விடச் சற்று மெதுவாக 
நிறம் நீக்குகிறது . அயோடினுக்கு நிறம் நீக்கும் பண்பு 
கிடையாது . 


( 9 ) ஸ்டார்ச்சுக் கரைசலுடன் வினை 

குளோரினும் , புரோமினும் எவ்வித நிறமாற்றத்தையும் 
ஏற்படுத்துவதில்லை . அயோடின் ஸ்டார்ச்சுக் கரைசலைக் கரு 
நீல நிறமாக்குகிறது . 


( 10 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு 

குளோரின் வீரியமிக்க ஆக்ஸிஜனேற்றி ; புரோமின் வீரியம் 
குறைந்த ஆக்ஸிஜனேற்றி ; அயோடின் மிக மிகக் குறைந்த 
ஆக்ஸிஜனேற்றப் பண்பு உடையது . 


ளோரின் 


291 


வினாக்கள் 
1. தொழிற்சாலையில் தூய குளோரினை எவ்வாறு தயாரிப் 

பாய் ? 


2. குளோரின் , புரோமின் , அயோடின் ஆகிய மூன்றும் 

ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவை என்பதைக் காரணம் 
காட்டி விளக்குக . 


? 


- 


3. குளோரினிலிருந்து கீழ்க்கண்டவற்றை எவ்வாறு 
தயாரிப்பாய் ?. 
1. பொட்டாசியம் குளோரேட்டு . 2 . சலவைத் 
தூள் . 3. சோடியம் ஹைப்போ குளோரைட்டு . 


சலுடன் 


4. கீழ்க்காணும் வினைகளில் ஏற்படும் மாற்றங்களைச் சமன் 
பாடுகளுடன் விளக்குக : 
( a ) பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு அடர் HCl 
உடன் வினைபடுதல் . ( b ) குளோரினைக் காரக் கரை 

வினைபடுத்துதல் , ( c ) சல்ஃபர் - டை 
ஆக்ஸைடு கரைசலின் 

வழியாகக் குளோரின் 
வாயுவைச் செலுத்துதல் . ( d ) குளோரின் மீத்தே 
னுடன் வினைபடுத்துதல் . ( e ) பூரித ஹைட்ரஜன் 
சல்ஃபைடு கரைசலினூடே குளோரினைச் செலுத்து 
தல் . ( f ) நீற்றின சுண்ணாம்புடன் குளோரினைச் 
சேர்த்தல் . 


. 


5. கீழ்க்கண்டவற்றைக் காரணம் காட்டி விளக்குக : 

( a ) குளோரின் ஒரு சிறந்த ஆக்ஸிஜனேற்றி . 
( b ) குளோரின் ஒரு நிறம் நீக்கி . 


6. கீழ்க்காணும் தனிமங்களை ஆக்ஸிஜனேற்றும் பண்பு , 

வீரியத்தன்மை இவற்றின் ஏறு வரிசையில் அமைக் 
கவும் : 

F2 , BE , I ,, Cl ,. 


22. சல்ஃபர் 


( Sulphur ) 


குறியீடு , S ; அணு எண் , 16 ; அணு எடை எண் , 32.06 ; 
வலு எண்கள் -2 , 4 , 6 . 


சல்ஃபர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது . 
பண்டைய இந்திய மருத்துவ நூல் ஒன்றிலிருந்து 2500 ஆண்டு 
களுக்கு முன்பே சல்ஃபர் பயன்படுத்தப்பட்டு வந்தது என்று 
அறியலாம் . சீனர்கள் இதை வெடிமருந்து தயாரிக்கப் பயன் 
படுத்தினர் என்பதற்கு ஆதாரம் உள்ளது . 1777 - ல் லெவாய் 
சிரியர் என்ற வேதியியல் வல்லுநர் சல்ஃபர் என்பது ஒரு தனி 
மம் என்பதனை நிரூபித்தார் . சல்ஃபர் என்ற பெயர் சல்வரி 
என்ற சம்ஸ்கிருதச் சொல்லிலிருந்து வந்ததென்பது மொழி 
நூலறிஞர் முடிவாகும் . சல்வரி ( Sulvari ) என்றால் தாமிரத்தின் 
எதிரி என்பது பொருள் . 


கிடைக்குமிடம் 

சல்ஃபர் இயற்கையில் தனிம நிலையிலும் , சேர்மங்களாக 
வும் கிடைக்கிறது . சிசிலி , ஜப்பான் , மெக்ஸிகோ 

போன்ற 
நாடுகளில் எரிமலைப் பகுதிகளில் சல்ஃர் தனிம நிலையில் காணப் 
படுகிறது . இயற்கையில் இதன் சேர்மங்கள் மிகுதியாகப் ரந்து 
கிடக்கின்றன . 

எடுத்துக்காட்டாக : கலீனா -- Pbs , சிங்க் 
பிளண்ட்- Zns , சின்னபார் --Hgs , அயர்ன் பைரட்டுகள் -- Fes ,, 
காப்பர் பைரட்டுகள் - CuFes , முதலியன . சல்ஃபர் அதன் 
சல்ஃபேட்டுகளாகவும் காணப்படுகிறது . சில முக்கிய சல்ஃபேட்டு 
களாவன : ஜிப்ஸம் - Cas ) , . 2 H, O , எப்ஸம் உப்பு - MgSO , . 
7 H , O முதலியன . 


சல்ஃபர் 


293 


சல்ஃபரைப் பிரித்தெடுத்தல் 

இயற்கையில் கிடைக்கும் சல்ஃபர் தூய நிலையில் இருப்ப 
தில்லை . மண் , கல் போன்ற மாசுகளுடன் கலந்து காணப்படு 
கிறது . இவற்றை நீக்கித் தூய சல்ஃபரைப் பெறுவதற்கு இரு 
முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன . 


சிசிலிய முறையில் சல்ஃபர் குவியல்களை ஒரு சாய்வான 
தளத்தின் 

மேல் பகுதியில் வைத்து , தீயிட்டு , உருகிய சல்ஃ 
பரை மர அச்சுகளில் செலுத்திக் குளிர வைத்தால் திண்ம 
சல்ஃபர் கிடைக்கிறது . 


சூடான அழுத்தப்பட்ட காற்று 


san 


சல்ஃபர் + நீர் 


1650. (-ல் 
அழுத்தப்பட்ட நீராவி 


கனை.ச 


படம் 46 . 
ஃபிராஷ் முறையில் சல்ஃபரைப் பிரித்தெடுத்தல் 


அமெரிக்க நாட்டில் பயன் படுத்தப்பட்ட ப்ராஷ் (Frasch ) 
முறையில் பூமிக்கு மிக அடியில் உள்ள சல்ஃபர் படிவுகளைத் 
தொடும்படி ஒன்றிற்குள் ஒன்று நுழையும் ஒரு மையக் குழாய் 
கள் ( concentric tubes ) மூன்றைச் செலுத்தி , வெளிக்குழாய் 
( outermost tube ) வழியாக அதிக அழுத்தத்தில் அதிக வெப்ப 
நிலைக்கு ( 155 ° ) சூடுபடுத்தப்பட்ட கொதி நீராவியைச் செலுத்தி 
சல்ஃபர் உருகச் செய்யப்படுகிறது . உட்குழாய் ( Inner most 
tube ) வழியாகச் செலுத்தப்படும் , சூடான , மிகுந்த அழுத்த 
முள்ள காற்று உருகிய சல்ஃபரை நடுக் குழாய் ( middle tube ) 
வழியாக மேலே தள்ளி வெளியேற்றுகிறது . சல்ஃபர் குழம்பு 
மரத் தொட்டிகளில் குளிரச் செய்யப்படுகிறது . இவ்வாறு 
கிடைக்கும் சல்ஃபர் 99 - 99.9 % தூய்மையானது . 


294 


புகுமுக வேதியியல் . 


1 


இயற்பியல் பண்புகள் 

சல்ஃபர் மஞ்சள் நிறமுள்ள படிக வடிவமுள்ள திண்மம் , 
நீரில் கரையாது . - கார்பன் -- டை - சல்ஃபைடில் எளிதில் கரை 
கிறது . சல்ஃபர் வெப்பம் , மின் சாரம் இவற்றைக் கடத்தாது , 
குறைந்த ஒப்பு அடர்த்தியைப் பெற்றுள்ளது . 


சல்ஃபரின்மீது வெப்பத்தின் செயல் 

சல்ஃபரைச் சூடுபடுத்தும்போது பலவகை மாற்றங்கள் 
நிகழ்கின்றன . ஒரு சோதனைக் குழாயிலிட்டு வெப்பப் படுத், 
தும்போது , சல்ஃபர் , 114 ° C- ல் வெளிர் மஞ்சள் நிற இயக்கமுறு 
மஞசள் நிற ( Mobile ) நீர்மமாக மாறுகிறது . மேலும் , சூடு படுத் 
தும்போது அதன் அடர்வு , நிறம் இவை அதிகரித்துக்கெட்டியான 
ஆழ்ந்த நிறமுள்ள நீர்மத்தைக் கொடுக்கிறது . 250 ° C- ல் இந்த 
நீர்மம் , இயக்கமுறு தன்மையை இழக்கிறது . மேலும் வெப்பப் 
படுத்தினால் அதன் அடர்வுகுறைந்து , 445 ° C- ல் கொதித்து , மஞ் . 
சள் நிற ஆவியை வெளியேற்றுகிறது . இந்த ஆவி , சோதனைக் 
குழாயின் குறைந்த பாகங்களில் சுருங்கிப் படிக வடிவமுள்ள 
பூ சல்ஃபர் { Flowers of Sulphur) என்ற திண்மத்தைப் படியச் 
செய்கிறது . சல்ஃபரைக் குளிர்ச்சியடையச் செய்தால் மேற் 
கூறிய மாறுதல்கள் தலைகீழாக நடைபெறுகின்றன . சல்ஃபரின் 
கொதி நிலையைவிட உயர்ந்த வெப்ப நிலைகளில் அதன் ஆவி 
அடர்த்தி கண்டறியப்பட்டது . இந்த முடிவுகள் , கொதி நிலை 
யில் S. என உள்ள சல்ஃபர் , சீராக S. , S , மூலக் கூறுகளாகச் 
சிதைவடைகிறது என விளக்குகின்றன . 


சல்ஃபரின் புறவேற்றுமை ( Allotropy of Sulphur ) 
பல தனிமங்கள் , குறிப்பாக அலோகங்கள் , 

அலோகங்கள் , திட நிலையில் 
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவங்களைப் பெற்று , 
எல்லா இயற்பியல் பண்புகளிலும் , ஒருசில வேதிப் பண்புகளிலும் 
மாறுபட்டிருக்கும் தன்மைக்குப் புறவேற்றுமை எனப் பெயர் . 


இப் பண்பில் ஒரே தனிமம் , ஒரே இயற்பியல் நிலையில் , 
பல்லுருவங்களைப் ( Polymorphs) பெற்றிருக்கின்றன . இம் மாறு 
பட்ட உருவங்களைப் புற வேற்றுருவங்கள் ( Allotropes ) என 
வழங்குகிறோம் . கார்பன் , பாஸ்ஃபரஸ் , சல்ஃபர் போன்ற 
அலோகங்களும் , டின் , செலினியம் போன்ற உலோகங்களும் 
இப் பண்பைக் காட்டுகின்றன . இப்புற வேற்றுருவங்கள் , நிறம் , 
உருகு நிலை , அடர்த்தி , கரை திறன் , படிக வடிவம் , உள்ளுறை 
ஆற்றல் முதலிய இயற்பியல் பண்புகளிலும் , சில வேதிப் பண்பு 


சல்ஃபர் 


2937 


களிலும் , வேறுபட்டு விளங்குகின்றன . எடுத்துக்காட்டாக , 
ஸோன் , ஆக்ஸிஜன் , பாஸ்பரஸின் இருவகைகள் மாறுபட்ட 
வேதிப் பண்புகளைப் பெற்றுள்ளன . ஆனால் இவை ஒவ்வொன் 
றிலுமுள்ள எல்லாப் புறவேற்றுருவங்களும் குறிப்பிட்ட ஒரே தனி 
மத்தைப் பெற்றுள்ளன என நிரூபிக்கலாம் . ஒரு மூலக் கூறி 
லுள்ள அணுக்களின் எண்ணிக்கையிலுள்ள வித்தியாசம் இவை 
தான் , பலபுறவேற்றுருவங்கள் உண்டாவதற்குக்காரணம் எனக் 
கூறப்பட்டுள்ளது . பொதுவாகப் பல அணுக்களைக் கொண்ட 
அலோகத் தனிமங்கள் புறவேற்றுமையைக் காண்பிக்கின்றன . 


புறவேற்றுமையில் பல வகைகள் 

உள்ளன . 

அவற்றைக் 
கீழ்க்கண்டவாறு விளக்கலாம் : 


( 1 ) மோனேட்ராபி ( Monotrophy ) 

இவ்வகையில் ஒரு புறவேற்றுருவம் நிலையானது ; மற்றவை 
நிலையற்றவை . நிலையற்ற புறவேற்றுருவங்கள் 

புறவேற்றுருவங்கள் பலவகையில் 
நிலையானதாக மாறுகின்றன . 


( 2 ) இனன்ஷியோட்ராப்பி ( Enantiotropy ) 

இவ்வகையில் ஒரு புறவேற்றுருவம் ஒரு குறிப்பிட்ட வெப்ப 
நிலை வரை நிலையாக இருக்கிறது ; மற்றொரு வெப்ப நிலையான 

டை நிலை வெப்ப நிலையில் (transition temperature ) வேறுவகைப் 
புறவேற்றுருவமாக மாறுகிறது . இனான் ஷியோ ட்ரரப்பி மீள் 
தன்மை (reversible ) வாய்ந்தது . மோனோ ட்ராப்பி மீள்தன்மை 
யற்றது ( rion - reversible ). 


இயக்கப் புறவேற்றுமையில் ( dynamic allotrophy ) இரண்டு 
புறவேற்றுருவங்கள் சேர்ந்து ஒரு சமநிலையில் இருக்கின்றன . 
சமநிலையிலுள்ள ஒவ்வொருவகையின் சதவீதத்தையும் , வெப்ப 
நிலை , அழுத்தம் இவற்றைக் கொண்டு குறிப்பிடலாம் . 


சல்ஃபரின் புறவேற்றுமை இனான்ஷியோ ட்ராப்பி வகை 
யைச் சார்ந்தது . இது மூன்று வடிவங்களில் காணப்படுகிறது . 
அவை ( a ) சாய்சதுரக் கந்தகம் (rhombic sulpllur ) ; ( b ) ஊசிக் 
கந்தகம் ( mono - clinic sulphur ) ; ( c ) களிக்கந்தகம் ( plastic sulpur ) . 


( a ) சாய் சதுரக் கந்தகம் 
இது - சல்ஃபர் எனவும் 

வழங்கப்படுகிறது . 
பன் டைசல்ஃபைடு என்னும் கரைப்பானில் கரைந்த உருளை 
கந்தகத்தின் தெளிவான கரைசலை ஒரு கண்ணாடி அகலில் 


296 

புகுமுக வேதியியல் 
வைத்துத் தானாக ஆவியாகுமாறு காற்றில் வைக்கவேண்டும் . 
நீர்மம் மெதுவாக ஆவியாகி இளமஞ்சள் நிறமுள்ள , சாய்சதுர 
படிக வடிவமுடைய கந்தகத்தை உண்டாக்குகிறது . இதன் 


படம் 47 . 


சல்ஃபரின் புறவேற்றுருவங்கள் 


உருகு நிலை 114-5 ° C . கொதி நிலை 445 ° C . 4 - சல் ஃபரின் 
படர்த்தி 2-06 . இது கார்பன் - டை- சல்ஃபைடில் நன்கு கரை 
கிறது . நீரில் கரைவதில்லை . இவ்வகைக் கந்தகம் மிகவும் நிலை 
யானது . 

95-6 ° C- ல் இது ஊசிக் கந்தகமாக மாறுகிறது . 


( b ) ஊசிக்கந்தகம் 

இது B- சல்ஃபர் எனவும் வழங்கப்படுகிறது . பொடி 
செய்யப்பட்ட உருளைக் கந்தகம் ஒரு மூசையில் எடுத்துக் 
கொண்டு உருவாக்கப்படுகிறது . உருகிய நீர்மம் மெதுவாகக் 
குளிர்ச்சியடையும்போது நீர்மத்தின் மேற்பரப்பில் ஒரு திண்ம 
ஏடு தோன்றுகிறது . அந்த ஏட்டை ஊசியால் துளையிட்டு அந்த 
துவாரத்தின் மூலம் உள்ளேயிருக்கும் நீர்மத்தை ஊற்றி நீக்கி 
விடவேண்டும் . இப்போது ஏட்டை ( crust ) அகற்றிவிட்டு மூசை 
யின் உட்புறம் நோக்கினால் , ஆழ்ந்த மஞ்சள் நிறமுடைய ஊசி 
போன்ற நீண்ட ஊசிக் கந்தகப் படிகங்கள் காணப்படும் . 
இவ்வகைக் கந்தகம் 119 ° C- ல் உருகுகிறது . இது கார்பன் - டை 
- சல்ஃபைடில் கரையும் . சாதாரண வெப்ப அழுத்த நிலை 
களில் இது நிலையற்றது . ஊசிக் கந்தகப் படிகங்கள் மெதுவாகப் 
பொறிந்து சாய்சதுரக்கந்தகமாக மாறுகிறது . B- சல்ஃபர் 96 ° C 
வெப்ப நிலைக்கு மேல் தான் நிலையாக உள்ளது . 

இவ் வெப்ப 
நிலைக்கு இடைநிலை வெப்ப நிலை எனப் பெயர் ( Transition 
temperature ) 


96 ° C 
4 - சல்ஃபர் -- B-சல்ஃபர் 
96 ° C- ல் இருவகை சல்ஃபரும் ஓர் இயங்குச் சம நிலையில் இருக் 


கின் றன . 


சல் : பர் 


297 


( c ) களிக்கந்தகம் 

y- சல்ஃபர் என்பது இதன் மற்றொரு பெயர் . உருளைக்கந்த 
கத்தை அது உருகிக் கொதிக்கும் வரையில் சூடேற்றவேண்டும் 
பிறகு கொதி நிலையிலுள்ள திரவத்தைக் குளிர்ந்த நீரில் ஊற்றித் 
தீடீரெனக் குளிரவைத்தால் களிக்கந்தகம் கிடைக்கிறது . இஃ 
ஆழ்ந்த பழுப்பு நிறமுள்ள இரப்பரைப் போன்ற ஒரு பொருள் . 
இது படிக வடிவமற்றது . கார்பன் - டை - சல்ஃபைடில் கரைவ 
தில்லை . இதற்கெனக் குறிப்பிட்ட உருகு நிலை கிடையாது . 
B- சல்ஃபரைவிடக் குறைந்த நிலைப்புத்தன்மை உள்ளது . இஃது 
எளிதில் சாய்சதுரக் கந்தகமாக மாறிவிடுகிறது . 


கீழ்க்காணும் அட்டவணை , இம் மூன்றுவகைக் கந்தகங்களுக் 
கிடையேயுள்ள இயற்பியல் பண்புகளின் வேறுபாடுகளை 
விளக்குகிறது . 


வ Nை IT 


பண்புகள் 


-சல் : பர் 


B- சல்ஃபர் 


Y- சல்ஃபர் 


1. நிறம் 


வெளிர் மஞ்சள் ஆழ்ந்தமஞ்சள் பழுப்பு நிறம் 


2. படிக நிலை 


படிக் 


சாய்சதுர படிக 

ஊசி வடிவ 
நிலையுள்ளது முள்ள படிகங்க வடிவற்றது 

ளாயுள்ளது 


3. ஒப்பு அடர்த்தி 


2.06 


1-96 


1-92 


4. உருகு நிலை 


11218 


119 


குறிப்பிட்ட 
உருகுநிலை 
இல்லை 


கரைகிறது 


கரைகிறது 


5. கார்பன் - டை 

சல் ஃபைடில் 
கரையும் 
தன்மை 


கரைவ 
தில்லை 


6. சாதாரண 
வெப்ப நிலை 
யில் நிலைத் 
தன்மை 


மிகவும் நிலையற்றது ; நிலையற்றது ; 
நிலையானது 

சாய் சதுரக் சாய் சதுரக் 

கந்தகமாக கந்தகமாக 
மாறி விடுகிறது . மாறுகிறது . 


புறவேற்றுமையின் நிரூபணம் 

இம் மூவகைக்கந்தகங்களும் இயற்பியல் பண்புகளிலும் , வடி 
வங்களிலும் வேறுபட்டிருந்தாலும் , இம் மூன்றும் ஒரேவகைத் 
தனிமமே என்பதைப் பின் வரும் 

கருத்துகள் நிரூபிக் 


கின்றன : 


கின் றன . 


குழாயினுள் 
298 

புகுமுக வேதியியல் 
( 1 ) இம் மூன்று வகைக்கந்தகங்களும் காற்றில் அல்லது 
ஆக்ஸிஜனில் எரிந்து ஒரே விளை பொருளான சல்ஃபர்டை 
ஆக்ஸைடைக் கொடுக்கின்றன . 

( 2 ) அடர் நைட்ரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தப்படும் 
போது , கந்தகங்களும் சல்ஃப்யூரிக் அமிலத்தையே கொடுக் 

( 3 ) சம எடையுள்ள இம் மூன்று வகைக்கந்தகங்களையும் 
தனித்தனியே காற்றில் எரிந்து சல்ஃபர் டை ஆக்ஸைடாக 
மாற்றினால் , சம எடையில் சல்ஃபர் டைஆக்ஸைடு கிடைக் 
கிறது .. 

( 4 ) மற்றொரு பொருளின் உதவியின்றி இம் மூன்று வகை 
சல்ஃபரும் ஒன்று மற்றொருவகை மாறும் தன்மை பெற் 
றுள்ளது . 

கீழ்க்காணும் சோதனை இம் மூன்று வகை சல்ஃபரும் 
கந்தகத்தைத்தான் பெற்றிருக்கின்றன 

என்பதை 

ஐயமற 
வலியுறுத்துகிறது . 
தூய உலர்ந்த - சல்பேர் 

உலர்த்தும் 
2 . 

படம் 48 . 
சல்ஃபரின் புறவேற்றுமையை நிரூபிக்கும் சோதனை 
ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள சாய்சதுரக் கந்தகத்தை ஒரு 
சிறிய பீங்கான் ஓடத்தில் எடுத்துக்கொண்டு , அதை ஓர் எரி 

வைத்து , அதனூடே ஆக்சிஜனைச் செலுத்திச் 
சூடுபடுத்த வேண்டும் . 

நிர்ணயிக்கப்பட்ட , அடர் 
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 

கரைசலைக் 

கொண்டுள்ள 
பொட்டாஷ் குடுவைகளைப் படத்தில் காட்டியபடி எரிகுழாயின் 
மறுமுனையுடன் இணைக்க வேண்டும் . வெளிவரும் சல்ஃபர் 
டை ஆக்ஸைடு பொட்டாசியம் ஹைட்ராக்ஸைடில் கரைகிறது . 
கந்தகம் முழுவதும் எரியும் வரை குழாயைச் சூடுபடுத்த 
வேண்டும் . பிறகு பொட்டாஷ் குடுவைகளைக் குளிரச்செய்து 
அவற்றின் எடையைக் கண்டு பிடிக்க வேண்டும் , குடுவைகளின் 


குழாய் 


KOH 
பல்பு 


எடை 


சல்ஃபர் 


299 


அதிகரித்த எடை 

உண்டான சல்ஃபர் டைஆக்சைடுக்கும் 
உள்ள விகிதத்தைக் கணக்கிடலாம் . இதே சோதனையை 
ஊசிக்கந்தகம் , களி கந்தகம் இவைகளோடு தனித்தனியே 
செய்யவேண்டும் . 


இப் பரிசோதனையிலிருந்து , மூன்று கந்தகங்களையும் ஒவ் 
வொரு கிராம் எடுத்துக்கொண்டு சல்ஃபர் டை ஆக்சைடாக 
மாறியிருப்பதைக் காணலாம் . இதனால் இம் மூன்று வகைக் 
கந்தகங்களும் ஒரே தனிமம் என்பது தெளிவாகிறது . 

S + 0 , SO , 
32 32 

( 32 + 32 ) = 64 . 
32 கிராம் சல்ஃபர் சூடுபடுத்தப்படும்போது 64 கிராம் சல்ஃபர் 
டை ஆக்ஸைடைக் கொடுப்பதால் , சல்பர் , சல்ஃபர் டை 
ஆக்ஸைடின் விகிதம் 1 : 2 ஆக உள்ளது . 


வேதிப்பண்புகள் 
சல்ஃபர் ஒரு வீரியமுள்ள தனிமம் . 

பல உலோ 
கங்கள் , அலோகங்கள் இவற்றுடன் எளிதில் வினைபடுகிறது . 


( 1 ) சல்ஃபர் காற்றில் இளம் நீல 

நீல நிறச் சுவாலையுடன் 
எரிந்து சல் ஃபர்டை ஆக்சைடைக் கொடுக்கிறது . 
S + 0 , 

-- > SO , t . 
( 2 ) கொதிக்கும் சல்ஃபர் ஹைட்ரஜனுடன் 

வினைபட்டு 
ஹைடிரஜன் சல்ஃபைடை உண்டாக்குகிறது . 

H , + S --- H , S 


( 3 ) குளோரினை நீர்ம சல்ஃபரின் வழியாகச் செலுத்தும் 
போது , சல்ஃபர் மோனோ குளோரைடு உண்டாகிறது . 

2S + Cl , S , C1 , 


( 4 ) செஞ்சூட்டிலுள்ள கார்பன் மீது சல்ஃபர் ஆவியைச் 
செலுத்தினால் கார்பன்டை சல்ஃபைடு தோன்றுகிறது . 
G + 2S 

CS , 


( 5 ) உலோகங்களுடன் வினை : இரும்பு , காப்பர் போன்ற 
உலோகங்கள் சல்ஃபருடன் சேர்த்துச் சூடுபடுத்தப்படும்போது 
உலோக சல்ஃபைடுகள் உண்டாகின்றன . 
Fe + S 

Fes 
Cu + S -- + Cus 


300 


புகுமுக வேதியியல் 


( 6 ) அமிலங்களுடன் வினை : சூடான , அடர் நைட்ரிக் 
அமிலம் சல்ஃபரைச் சல்ஃபூரிக் அமிலமாக ஆக்ஸிஜனேற்ற 
மடையச் செய்கிறது . 

S + 6HNOS -- > H2SO , + 6NO , 1 + 2H , O 
சல்ஃபரை அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தினால் 
து சல்ஃபர் டை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

S + 2H , 50 , 3SO , + 2H , O 


பயன்கள் 

அதிக அளவு சல்ஃபர் சல் ஃபூரிக் அமிலம் தயாரிக்கப் 
பயன் படுகிறது . கார்பன்டை சல்ஃபைடு , காகிதத் தொழிலில் 
பயனாகும் கால்சியம் பைசல்ஃபைடு , சல்ஃபர் ஆக்சைடு 
முதலியவற்றைத் தயாரிக்க உதவுகிறது . தீக்குச்சி , வெடி 
மருந்து , சில சாயங்கள் ஆகியவை தயாரிக்கவும் , இரப்பரைக் 
கடினப்படுத்தவும் , பூச்சி கொல்லியாகவும் இது பயனாகிறது . 


சல்ஃபரின் சேர்மங்கள் 
ஹைடிரஜன் சல்ஃபைடு 

மூலக்கூறு வாய்பாடு , H , S : மூலக்கூறு எடை , 34 . 


4 


ஹைட்ரஜன் சல்ஃபைடு இரு தனிமங்கள் கொண்ட ஒரு 
சேர்மம் ( Binary Compound ) , இது சல்ஃபரின் ஹைட்ரைடு . 
தாது நீர்களிலும் ( mineral springs ) , வளிமண்டலத்திலும் இவ் 
வாயு காணப்படுகிறது . முட்டைகள் , சில தாவரங்கள் அழுகி 
இவ் வாயு கிடைக்கிறது . இதன் மூலக்கூறு வாய்பாடு நீரின் 
வாய்பாட்டுடன் ஒத்திருக்கிறது . ஆக்ஸிஜனும் சல்ஃபரும் 
தனிம வரிசை அட்டவணையில் ஒரே தொகுதியில் 6 ஆம் தொகுதி 
யில் உள்ளதால் , சில ஒற்றுமைகளைப் பெற்றிருக்கின்றன . 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) கொதிக்கும் சல்ஃபரினுள் ஹைட்ரஜன் வாயுவைச் 
செலுத்தினால் ஹைட்ரஜன் சல்ஃபைடு உண்டாகிறது . 

H , + S -- > H , S 


( 2 ) சில உலோக சல்ஃபைடுகளை நீராற் பகுத்தால் அலோக 
ஹைட்ரைடுகள் உண்டாகின்றன . 

சான்றாக 

மகனீசயம் 
சல்ஃபைடு நீருடன் வினைபட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடைக் 
கொடுக்கிறது . 

Mgs + 2 H , O ---- Mg ( OH ) 2 + + H , S T 


சல் : பர் 


301 


( 3) சில 


உலோக சல்ஃபைடுகள் நீர்த்த அமிலத்தால் 
சிதைக்கப்பட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடைக் கொடுக்கின்றன . 
எடுத்துக்காட்டாக ஃபெரஸ் சல்ஃபைடும் , சிங்க் சல்ஃபைடும் 
நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 

வினைபட்டு 
ஹைட்ரஜன் சல்ஃபைடைத் தோற்றுவிக்கின்றன . 

Fes + 2 HG ) --- Feal , + HS T 
ஃபெரஸ் 

ஃபெரஸ் 
சல்ஃபைடு 

குளோரைடு 
Zns + 2 HCI Znal , + H , ST 
சிங்க் சல்ஃபைடு 


சோதனைச் சாலையில் ஹைட்ரஜன் சல்ஃபைடைத் தயாரித்தல் 

( 1 ) ஃபெரஸ் சல்ஃபைடும் குளிர்ந்த நீர்த்த ஹைட்ரோ 
குளோரிக் அமிலமும் வினைபட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு 
உண்டாகிறது . வினை அறையின் வெப்ப நிலையிலேயே நிகழ் . 
கிறது . இதற்குக் கிப்ஸ் கருவியைப் பயன்படுத்தலாம் . 


A 


குழாய் 
திறந்த நிலை 

# 25 


குழாய் 
மூடிய நிலை 


B 


ஃபெர்ரஸ் 
சல்ஃபைடு 
நீர்த்த HCI 


C 


படம் 49 . 


ஹைடிரஜன் சல்ஃபைடு தயாரித்தல் 


கிப்ஸ் கருவியின் நடுக்குடுவையில் ஃபெரஸ் சல்ஃபைடு 
துண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன . நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் 
அமிலம் முதல் குடுவையின் வழியாக ஊற்றப்படுகிறது . அமிலம் 
கடைசிக் குடுவையையடைந்து , இகற்கும் நடுக் குடுவைக்கும் 
இடையேயுள்ள 

இடைவெளி 

வழியாக நடுக் குடுவையை 
அடைந்து , ஃபெரஸ் சல்ஃபைடுடன் வினைபட்டு ஹைட்ரஜன் 
சல்ஃபைடைக் கொடுக்கிறது . 


302 


புகுமுக வேதியியல் 


Fes + 2 HCIL -- > Feal , + H , S 1 
நடுக்குடுவையிலுள்ள அடைப்பானைத் திறந்தால் ஹைட்ரஜன் 
சல்ஃபைடு வாயு வெளிவருகிறது . 


பல 


வ்வாறு கிடைக்கும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு தூய்மை 
யானதல்ல . இத்துடன் ஹைட்ரஜன் குளோரைடு , ஹைட்ரஜன் 
ஹைட்ரோ 

கார்பன்கள் கலந்து வெளிவருகின்றன . 
ஹைட்ரஜன் ஹைட்ரோ கார்பன்கள் 

இவற்றை எளிதில் 
நீக்க முடியாது , ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவை நீர் உள்ள 
ஒரு வாயு கழுவு சீசாமூலம் செலுத்தி ஹைட்ரஜன் குளோரைடு 
நீக்கப்படுகிறது . 


இவ் வாயுவை உலர்த்த அடர் சல்ஃபூரிக் அமிலத்தைப் 
பயன்படுத்தக்கூடாது . ஏனெனில் , இவையிரண்டும் வினை 
பட்டு சல்ஃபர் டை ஆக்சைடையும் , சல் ஃபரையும் கொடுக் 


கின்றன . 


H , SO , + H , S 


-- 2 H , O + so , t + SI 


கால்சியம் குளோரைடையும் உலர்த்தியாகப் பயன்படுத்த , 
முடியாது . அதுவும் ஹைட்ரஜன் சல்ஃபைடுடன் கீழ்க்கண்ட 
வாறு வினைபடுகிறது . 

CaCl , + H , S Cas + 2 HCl 


எனவே , இவ் வாயுவை பாஸ்ஃபரஸ் பெண்டாக்சைடு 
உள்ள U- வடிவக் குழாய் மூலம் செலுத்தி உலர்த்த வேண்டும் . 
நீரற்ற சிலிக்காகவும் சிறந்த உலர்த்தி . 


ஹைட்ரஜன் சல்ஃபைடு காற்றைவிடக் கனமாக இருப்ப 
தால் இதைக் காற்றை மேல்முகப் பெயர்ச்சி செய்து சேகரிக்க 
லாம் . 


( 2 ) மிகவும் தூய்மையான ஹைட்ரஜன் சல்ஃபைடைச் 
சேர்த்துச் சூடு செய்து பெறப்படுகிறது . 

Sb , S , + 6HCI 2SbCl + 3H , ST 


புனலில் 


படத்தில் காட்டியபடி உருண்டையான நடுக் குடுவையில் 
ஆண்டிமனி சல்ஃபைடையும் சொட்டு 

அடர் 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தையும் எடுத்துக்கொள்ள 
* வேண்டும் . அமிலத்தைச் சொட்டுச் சொட்டாக ஆண்டிமனி 
சல்ஃபைடுடன் சேர்த்து , அதே சமயத்தில் குடுவையைச் சூடு 


சல் : பர் 


303 


செய்யும்போது மேற்கண்ட சமன் பாட்டின்படி ஹைட்ரஜன் 
சல்ஃபைடு வெளியாகிறது . இத்துடன் அடர் ஹைட்ரோ குளோ 
ரிக் அமில ஆவியும் சேர்ந்து வருகிறது . இதை நீர் உள்ள ஒரு 

அடர் 
HCI 


THO 


Sb253 


MU 


நீர் 


நீர் நீக்கப்பட்ட சிலிகா 

படம் 50 . 
தூய ஹைடிரஜன் சல்பைடு தயாரித்தல் 


வாயு கழுவு சீசா மூலம் செலுத்தினால் ஹைட்ரோ குளோரிக் 
அமில வாயு நீரில் கரைந்து விடுகிறது . பிறகு ஹைட்ரஜன் 
சல்ஃபைடை நீரற்ற சிலிக்காமூலம் செலுத்தி உலர்த்த 
வேண்டும் . காற்றின் மேல் முகப் பெயர்ச்சியினால் இது சேகரிக்கப் 
படுகிறது . 


இது மிக்க 


இயற்பியல் பண்புகள் 

ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஒரு நிறமற்ற அழுகிய முட்டையின் 
நாற்றமுள்ள வாயு காற்றைவிடக் கனமானது . 
நச்சுத் தன்மையுள்ள வாயு . இவ் வாயு நீரில் நன்கு கரை 
கிறது . இதன் கரைசலிலிருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடை , 
கரைசலைக் கொதிக்க வைத்து வெளியேற்றலாம் . இதை ஒரு 
நிறமற்ற நீர்மமாகச் சுருங்கச் செய்யலாம் ( - 60 • 2 ° ) . திடப் 
பொருளாகவும் உறைகிறது ( - 83 ° ) . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) எரிதல் : இவ் வாயு காற்றிலும் , ஆக்சிஜனிலும் நீல நிறச் 
சுடருடன் எரிகிறது . மிகுதியான ஆக்ஸிஜனில் 

எரிந்து 
சல்ஃபர் டை ஆக்ஸைடைக் கொடுக்கிறது . 


304 


புகுமுக வேதியியல் 


2H , S + 30 , -- 2SO , t + 2H , O 
குறைந்த அளவு காற்றுடன் வினைபட்டு மஞ்சள் நிற சல்ஃபரை 
வீழ்படிவாக்குகிறது . 

2H , S + 0 , 2H , O + SH 


( 2 ) அமிலப் பண்பு : ஹைட்ரஜன் சல்ஃபைடின் நீர்க் கரை 
சல் நீல லிட்மஸ் தாளைச் சிவப்பாக மாற்றுகிறது . இதனால் , இதன் 
அமிலத்தன்மை விளக்கப்படுகிறது . இக் கரைசல் ஹைட்ரோ 
சல்ஃபூரிக் அமிலம் எனவும் வழங்கப்படுகிறது . 

H , S + H , O - H , O + + HS 

HS- + H20 - H ; O + + S- 
இவ் வாயுவைச் சோடியம் ஹைட்ராக்ஸைடு கரைசலின் மூலம் 
செலுத்தினால் சோடியம் ஹைட்ரோ சல்ஃபைடு என்னும் 
கரைசல் உண்டாகிறது . 
NaOH + H2S -- NaHS + H , O 

சோடியம் ஹைட்ரஜன் 

சல்ஃபைடு 
இக் கரைசலுடன் சம அளவுள்ள சோடியம் ஹைட்ராக்ஸைடு 
கரைசலைச் சேர்த்தால் , நடுநிலைத் தன்மை வாய்ந்த சோடியம் 
சல்ஃபைடு உண்டாகிறது . 
NaHS + NaOH -- Na , s + H , O 

சோடியம் சல்ஃபைடு 
இக் கரைசல்களை அடர்ப்பித்தால் சோடியம் ஹைட்ரோ 
சல்ஃபைடும் சோடியம் சல்ஃபைடும் திண்மங்களாகக் கிடைக் 


கின்றன . 


( 3 ) ஆக்ஸிஜன் ஒடுக்கப்பண்பு : ஹைட்ரஜன் அல்லது ஹைட் 
ரஜனைப்போன்ற நேர்மின் தன்மையுடைய தனிமம் அல்லது 
உறுப்பு ஒரு பொருளுடன் சேர்தல் ஆக்ஸிஜன் ஒடுக்கம் எனப் 
படும் . ஹைட்ரஜன் சல்ஃபைடு மிக எளிதில் சிதைவடைந்து , 
ஆக்ஸிஜனேற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜனையும் , சல்ஃப 
ரையும் உண்டாக்குவதால் , இது சிறந்த ஆக்ஸிஜன் ஒடுக்கியாக 
வினைபடுகிறது . 

ta ) ஹைட்ரஜன் சல்ஃபைடின் நீர்க்கரைசலினுள் குளோ 
ரினைச் செலுத்தினால் , தகளாரின் ஹைட்ரோ குளோரிக் அமில 
யாக ஒடுக்கப்பட்டு , ஹைட்ரஜன் சல்ஃபைடு 

சல்ஃபராக 


சல்ஃபர் 


305 


--- 


ஆக்ஸிஜனேற்றமடைகிறது . சல்ஃபர் மஞ்சள் நிற வீழ்படிவாகக் 
கிடைக்கிறது . 

Cl , + H , S - + 2HCl + S / 
( b ) புரோமின் நீர் , அயோடின் கரைசல் இவற்றின் மூலம் 
ஹைட்ரஜன் சல்ஃபைடைச் செலுத்தினால் , இக் கரைசல்கள் 
தங்கள் நிறங்களை இழக்கின்றன . ஹைட்ரஜன் சல்ஃபைடு 
புரோமின் நீரை ஹைட்ரோ புரோமிக் அமிலமாகவும் , அயோ 
டின் கரைசலை ஹைட்ரியடிக் அமிலமாகவும் ஒடுக்கி , தான் 
சல்ஃபராக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

Br , + H.S 2HBr for St 
1, + H, S ---- 2HI + S ! 


( c ) ஆக்ஸிஜன் ஒடுக்கம் என்பது ஒரு பொருளிலிருந்து 
ஆக்ஸிஜன் அல்லது எதிர் மின் தன்மை உடைய ஒரு தனிமம் 
அல்லது உறுப்பு விலக்கப்படுவதையும் குறிக்கும் . ஹைட்ரஜன் 
சல்ஃபைடு அமிலங் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் 
கரைசலிலிருந்து ஆக்ஸிஜனை வெளியேற்றி , அதை நிறமற்ற 
பொட்டாசியம் சல்ஃபேட்டாகவும் , மாங்கனஸ் சல்ஃபேட் 
டாகவும் ஒடுக்குகிறது . 
( 1 ) 2KMnO , + 3H , SO , K , SO , + 2Mnso . 

+ 3H , O + 5 ( 0 ) 
( 2 ) SH2S + 500 ) 5H , O + 5S 
( 1 ) + ( 2 ) 2KMnO, + 3HzSO , + 5H, S . K , SO , + 2MnSO . 

+ 8H , O + 5S 
இவ் வினையில் பெர்மாங்கனேட்டு அயனி மாங்கனஸ் அயனி 
யாக ஒடுக்கப்படுகிறது . 
MnO + 8H + + 5e 

+ 4HO 


ப 


+ Mn ++ 


சல்ஃபைடு அயனி சல்ஃபராக ஆக்ஸிஜனேற்றமடைகிறது . 

S ----- S + 2e 


( d ) நீர்த்த சல்ஃபூரிக் அமிலம் கலந்த ஆரஞ்சு நிறப் பொட் 
டாசியம் டைகுரோமேட்டுக் கரைசல் மூலம் ஹைட்ரஜன் சல் 
ஃபைடு வாயுவைச் செலுத்தினால் , கரைசல் பச்சை நிறமாக 
மாறுகிறது . பொட்டாசியம் டைகுரோமேட்டிலிருந்து ஆக்ஸி 
ஜன் விலகி , நிறமற்ற பொட்டாசியம் சல்ஃபேட்டும் , பச்சை 
நிறக் குரோமிக் சல்ஃபேட்டும் உண்டாகின்றன . 

11 


306 


புகுமுக வேதியியல் 


( 1 ) K , Cr , 0 , + 4 H , SO , - K , SO , -- Cr ,( SO ), 

+ 4H20 + 30 
( 2 ) 3 H.S + 3 ( 0 ) - 

--- 3 H , O + 3S 
( 1 ) + ( 2 ) K , Cr , 0 , + 4 H SO , + 3 H , S K2SO , 

+ Cr , (SO , 3 + 7H , O + 3 S + 
இவ் வினையில் டைகுரோமேட்டு அயனி குரோமியம் அயனியாக 
ஒடுக்கப்படுகிறது . 

Cr , 0 , -- + 14 H + + 6e --- 2 Cr +++ +7 H , O 
சல்ஃபைடு அயனி சல்ஃபராக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

S --- S + 2e 


( e ) மஞ்சள் நிற ஃபெர்ரிக் 
ஃபெர்ரிக் குளோரைடு 

கரைசலின் 
மூலம் ஹைட்ரஜன் சல்ஃபைடைச் செலுத்தினால் , கரைசல் 
இலேசான பச்சை நிறம் அல்லது நிறமற்ற தன்மையை 
யடைகிறது . ஃபெர்ரிக் குளோரைடு ஃபெர்ரஸ் குளோரைடாக 
ஒடுக்கப்படுகிறது . 

2 Feal , + HAS - 2 Feal , + 2 HCl + S + 


( f ) ஹைட்ரஜன் சல்ஃபைடு 

அடர் சல்ஃபூரிக் 
அமிலத்தைச் சல்ஃபர் டை ஆக்சைடாக ஒடுக்குகிறது . சல்ஃபர் 
வீழ்படிவாகிறது . 
( 1 ) H , SO , 

H , O + SO , + [ 0 ] 
( 2 ) H , S + [ 0 ] 

H , O + S 
( 1 ) + ( 2 ) HzSO , + H.S 2H , O + SO2 t + S ! 


- 


( g ) இவ்வாயு அடர் நைட்ரிக் அமிலத்தைச் செம்பழுப்பு 
நிற நைட்ரஜன் பெராக்சைடாக ஒடுக்கி , தான் சல்ஃபராக 
ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
( 1 ) 2 HNOS 

H , O + 2 NO , + [ 0 ] 
( 2 ) H , S + [ 0 ] 

H , O + S 
( 1 ) + ( 2) 2 HNO , + HAS - 2 H , O + 2 NO , + S ! 


( h ) ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுவை சல்ஃபர் டை 
ஆக்சைடு கரைசலின் வழியாகச் செலுத்தினால் , சல்ஃபர் டை 
ஆக்சைடு வெண்மை நிறச் சல்ஃபராக ஒடுக்கப்பட்டு , ஹைட் 
ரஜன் சல்ஃபைடு சல்ஃப்ராக ஆக்சிஜனேற்றப்படுகிறது . 

2 H2S + SO , + 2 H , O + 3S ! 


சல்ஃபர் 


307 


பண்பறி பகுப்பாய்வில் ஹைட்ரஜன் சல்ஃபைடின் பங்கு 
உலோக 

சல்ஃபைடுகளை அவற்றின் கரைதிறனுக்கேற்ப 
மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 

( 1 ) நீரில் கரையும் சல்ஃபைடுகள் - ( NH ,),S , Na , S . K.S , 
( 2 ) அமிலங் களில் கரையும் சல்ஃபைடுகள் -Fes , Mns , Nas , Zns , 
( 3 ) அமிலங்களில் கரையாத சல்ஃபைடுகள் PbS , SnS , Hgs . 
கரையாத உலோக சல்ஃபைடுகளை அவற்றின் உப்புக் கரைசல் 
களி லிருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு வீழ்படிவாக்குகிறது . இவ் 
வா று உண்டான உலோக சல்ஃபைடுகள் தங்களுக்கே உரித் 
தான பல நிறங்களையும் , வேறுபட்ட கரைதிறன்களையும் பெற் 
றிருக்கின்றன . இவற்றைக் கொண்டு நாம் கரைசலிலிருக்கும் 
உலோக அயனியைக் கண்டறிய முடிகிறது . 

. ஹைட்ரஜன் 
சல்ஃபைடின் இந்தப் பண்பு பண்பறி பகுப்பாய்வில் பெரிதும் 
பயன் படுகிறது . 


ஹைட்ரஜன் சல்ஃபைடு லெட்நைட்ரேட் கரைசலினுள் 
செலுத்தப்படும்போது கருமை நிற லெட் சல்ஃபைடு வீழ் 
படிவாகிறது . 
Pb ( NO , ) , + H.S -- 

--- PbS 4. + 2 HNO : 


இவ் வாயு காப்பர் சல்ஃபேட்டுக் கரைசலுடன் வினைபட்டு 
கருப்பு நிற க்யுப்ரிக் சல்ஃபைடை வீழ்படிவாக்குகிறது . 

Cuso , + HAS --- Cus + H2SO , 


மெர்க்குரிக் குளோரைடு கரைசலிலிருந்து மெர்க்குரிக் 
சல்ஃபைடு வீழ்படிவாகிறது . இதுவும் கருமை நிறச் சேர்மம் . 

HgCl , + H , S - Hgs + 2 HCI 


ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆர்சனிக் டிரைகுளோரைடுடன் 
வினைபட்டு மஞ்சள் நிற ஆர் சனிக் ட்ரைசல்ஃபைடையும் , 
பிஸ்மத் நைட்ரேட்டுடன் புழுப்பு நிற பிஸ்மத் சல்ஃபைடையும் 
ஆன்டிமனி ட்ரைகுளோரைடிலிருந்து ஆரஞ்சு நிற ஆன்டிமனி 
சஃபைடையும் வீழ்படிவாக்குகிறது . 
2 AsCls + 3 H , S As.S , 4 + 6 HCI 

மஞ்சள் நிறம் 
2 Bi (NO ) + 3 HAS - Bi , S ; + + 6 HNO , 

பழுப்பு நிறம் 
2 SbCl , + 3 H , S --- Sbps , I + 6 HCL 

ஆரஞ்சு நிறம் 


308 


புகுமுக வேதியியல் 


ஆனால் , - 


அயர்ன் , சிங்க் , மாங்கனீஸ் இவற்றின் சல்ஃபைடுகள் 
ஹைட்ரஜன் சல்ஃபைடு செலுத்தியவுடன் வீழ்படிவாவதில்லை . 
ஏனெனில் , இவ் உலோகக் கரைசல்களிலிருந்து உண்டாகும் 
சல்ஃபைடுகள் வினையில் உண்டாகும் அமிலங்களில் கரைந்து 
விடுகின்றன . 

அம்மோனியம் ஹைட்ராக்சைடின் 
முன்னிலையில் இவ் உலோக - சல்ஃபைடுகள் ஹைட்ரஜன் சல் 
ஃபைடால் வீழ்படிவாக்கப்படுகின்றன . அம்மோனியம் ஹைட் 
ராக்ஸைடு வினையில் உண்டாகும் அமிலத்தை நடு நிலையாக்கிச் 
சல்ஃபைடை வீழ்படிவாக்குகிறது . எனவே , ஹைட்ரஜன் 
சல்ஃபைடை அயர்ன் , சிங்க் , மாங்கனீஸ் ஆகியவற்றின் 
உப்புக்கரைந்த அம்மோனியாக் கரைசல்கள் மூலம் செலுத்தி 
இவற்றின் சல்ஃபைடுகளை வீழ்படிவாக்கலாம் . ஹைட்ரஜன் 
சல்ஃபைடுக்குப் பதிலாக அம்மோனியம் சல்ஃபைடும் பயன் 
படுத்தப்படுகிறது . 


Znso , + H , S -- + Zns | + HzSO , 

வெண்மை நிறம் 
H , SO , + 2 NH OF ( NH ) SO + 2 HBO 
MnSO , + ( NH . ) , S ---- + MnS | + ( NH , ) 2 SO , 

பழுப்பு நிறம் 


சோதனைகள் 

( 1 ) இவ் வாயு அழுகிய முட்டையின் நாற்றமுடையது . 
( 2 ) லெட்நைட்ரேட்டுக்கரைசலில் நனைத்த தாளை இவ் வாயுவில் 
காட்டினால் கறுப்பு நிறமாகிறது . 


பயன்கள் 


சோதனைச் சாலையில் பண்பறிபகுப்பாய்வில் உலோக அயனி 
ளை அவற்றின் கரைசல்களில் 

கண்டறிவதற்கும் , சிறந்த 
ஆக்சிஜன் ஒடுக்கியாகவும் பயன் படுகிறது . 


சல்ஃபர் டைஆக்சைடு 


மூலக்கூறு வாய்பாடு , SO , ; மூலக்கூறு எடை , 64 . 


1774 ஆம் ஆண்டு ஜோ ஸப் ப்ரீ ஸ்ட்லி என்பவர் மெர்க்குரி 
யுடன் அடர் சல்ஃபூரிக் அமிலத்தை வினை படுத்தி இவ் 
வாயுவை முதன் முதலில் தயாரித்தார் . 1777 - ல் லவாய்சியர் 
இதன் அமைப்பை நிர்ணயித்தார் . 


சல்ஃபர் 


309 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) சல்ஃபரைக் காற்று அல்லது ஆக்சிஜனில் எரித்துச் 
சல்ஃபர் டை ஆக்சைடு தயாரிக்கப்படுகிறது . 
S + 0 , 

SO ,, 


( 2 ) சில உலோக சல்ஃபைடுகளைக் காற்றில் வறுத்தால் 
சல்ஃபர் டை ஆக்ஸைடு உண்டாகிறது . 

4 Fes , + 110 , --- 2 Fezo , + 8 SO , T 
அயர்ன் பைரைட் 


சோதனைச்சாலையில் தயாரித்தல் 

சோதனைச்சாலையில் தாமிரத் துருவல்களையும் 


அடர் சல் 


அடர் 


H , S04 


காப்பர் 
துருவல்கள் 


S02 


படம் 51 . 


சல்ஃபர் டை ஆக்ஸைடு தயாரித்தல் 


ஃபூரிக் அமிலத்தையும் சேர்த்துச் சூடு செய்தால் சல்ஃபர் 
டை ஆக்சைடு உண்டாகிறது . 
( 1 ) H , SO , 

H , O + SO , + ( O ) 
( 2 ) Cu + [ 0 ] 

+ Cuo 
( 3 ) Cuo + H ,SO . 

Cuso , + H , O 
( 1 ) + ( 2 ) + ( 3 ) Cu + 2 H , SO , --- Cuso , + 2 H , O + SO , t 


310 


புகுமுக வேதியியல் 


படத்தில் காட்டியபடி அமைப்புகளைச் சரிசெய்து கொள்ள 
வேண்டும் . உருண்டை வடிவக் குடுவையில் காப்பர் துருவல் 
களையும் , திசில் புனலில் அடர் சல்ஃபூரிக் அமிலத்தையும் 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . அமிலத்தைக் குடுவைக்குள் 
ஊற்றிச் சூடுபடுத்தினால் சல்ஃபர் டை ஆக்சைடு உண்டாகிறது . 
வெளிவரும் வாயு வாயு கழுவு சீசாவிலுள்ள 

அடர் 
சல்ஃபூரிக் அமிலத்தின் வழியாகச் செலுத்தப்பட்டு உலர்த்தப்படு 
கிறது . பிறகு இஃது ஒரு வாயு ஜாடியில் காற்றை மேல் முகப் 
பெயர்ச்சி செய்வதன் மூலம் சேகரிக்கப்படுகிறது . 


சோதனைச்சாலையில் மற்றொரு முறையிலும் சல்ஃபர் டை 
ஆக்சைடு தயாரிக்கப்படுகிறது . சோடியம் பை சல்ஃபைட்டு 
அல்லது சோடியம் சல்ஃபைட்டு செறிவு மிகுந்த கரைசலுடன் 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்தை வினைபடுத்தி இவ் வாயுவைத் 
தயாரிக்கலாம் 


NaHSO : + H , SO . 
Na , SO3 + H2SO4 


NaHSO , + H , O + SO , T 
Na , so , + H , O + SO , T 


- 


இயற்பியல் பண்புகள் 

சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு நிறமற்ற , மூச்சைத் திணற 
வைக்கும் தன்மையுள்ள , எரியும் கந்தகத்தின் மணமுள்ள 
வாயு . இது காற்றைவிட 2-25 மடங்கு கனமானது . அதிக 
நச்சுத் தன்மை வாய்ந்தது . இவ் வாயுவைக் குளிரவைத்தும் , 
அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தியும் நீர் மமாக்கலாம் . கொதி 
நிலை - 10 ° . இது நீரில் எளிதில் கரையும் . O ° C- ல் ஒரு கன 
அளவு நீரில் 80 கன அளவு வாயு கரைகிறது . நீர்ம சல்ஃபர் 
டை ஆக்சைடு , நீர்ம அம்மோனியா , நீர்ம கார்பன் 
ஆக்சைடு இவற்றைப்போல் சிறந்த குளிர் சாதனப் பொருள் . 

து சல்ஃபர் , பாஸ்ஃபரஸ் , அயோடின் இவற்றைக் கரைக்கும் 
கரைப்பானாகவும் உள்ளது . 


டை 


வேதிப் பண்புகள் 

( 1 ) உயர்ந்த வெப்ப நிலையில் சூடுபடுத்தப்பட்ட சல்ஃபர் 
டை ஆக்சைடு , சல்ஃபர் ட்ரைஆக்சைடாகவும் சல்ஃபராகவும் 
சிதைவடைகிறது . 

3SO , -- 2SO : + S 


சல்ஃபர் 


311 


( 2 ) அதிக மின் அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட சல்ஃபர் 
டை ஆக்சைடு சல்ஃபர் மோனாக்சைடைத் தருகிறது . 

2SO , = 2SO +0 , 


( 3 ) சல்ஃபர் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் கலந்து 
சூடேற்றப்பட்ட வினைவேகமாற்றியான வனேடியம் பெண்டாக் 
ஸைடு மூலம் செலுத்தினால் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜ 
னேற்ற மடைந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கிடைக்கிறது . 


V , 0 , 
2SO , + 02 --- 2 SO , 

400 ° C 


( 4 ) இவ் வாயு தானும் எரிவதில்லை , எரியும் பொருள்களை 
யும் எரியவிடாது . ஆனால் , சூடுபடுத்தப்பட்ட மகனீசய நாடா 
இவ் வாயுவில் தொடர்ந்து எரிந்து மகனீசய ஆக்ஸைடையும் , 
மகனீசய சல்ஃபைடையும் தருகிறது . இவ் வினையின் வெப் 
பம் சல்ஃபர் டைஆக்சைடைச் சல்ஃபராகவும் , ஆக்சிஜனாகவும் 
சிதைவடையச் செய்யப் போதுமானதாக இருக்கிறது . 


3Mg + SO , ------ 2Mgo - Mgs 
இதே முறையில் எரியும் பொட்டாசியம் இவ் வாயுவில் 
தொடர்ந்து எரிந்து கீழ்க்கண்டவாறு வினைபுரிகிறது : 


( 1 ) 4 k + SO , --- + 2, K , O + S 
( 2 ) 2K , 0 + 2 SO , -- > 2 K.SO3 

( 3 ) K , SO , + S K.S , 03 
( 1 ) + (2 ) + ( 3 ) 4K + 3SO , 
K.SO : + K, S , 0 , 

பொட்டாசியம் பொட்டாசியம் 
சல்ஃபைட்டு தயோசல்ஃபேட்டு 


- 


இவ் விரண்டு வினைகளும் சல்ஃபர் டை ஆக்சைடு ஓர் ஆக்சிஜ 
னேற்றி என விளக்குகின்றன . ஆனால் , உண்மையில் அஃது ஒரு 
சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி . மக்னீசியம் , பொட்டாசியம் ஆகிய 
உலோகங்கள் ஆக்சிஜனிடம் அதிக நாட்டம் கொண்டிருப்ப 
தால் மேற்கூறிய வினைகள் எளிதில் நிகழ்கின்றன . அதனால் 
சல்ஃபர் டை ஆக்சைடு மூலக்கூறும் சிதைவடைகிறது . 


( 5 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு : சல்ஃபர் டை ஆக்சைடு ஹைட் 
ரஜன் சல்ஃபைடைச் சல்ஃபராக ஆக்சிஜனேற்றம் செய்கிறது . 


312 


புகுமுக வேதியியல் 


2 H.S + SO , 


- 2 H , O + 3S | 

வெண்மை நிறம் 


அயர்ன் , அயர்ன் ஆக்சைடாகவும் , அயர்ன் சல்ஃபைடாகவும் 
ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

3 Fe + SO , - --- 2 FeO + Fes 


( 6 ) அமிலப்பண்பு : ( a ) இவ் வாயு ஓர் அமில ஆக்சைடு 
நீரில் மிக எளிதில் கரைந்து சல்ஃபூரஸ் அமிலத்தைக் கொடுக் 
கிறது . 

SO , + H , O = H , SO , 
H , SO , + H , O = H , O + + HSO3 

பைசல்ஃபைட்டு அயனி 
HSO , - + H , O = H , O + + SO , -- 

சல்ஃபைட்டு அயனி 


இவ் வாயுவின் கரைசலைக் கொதிக்கவைத்தால் , 
எளிதில் வெளியேறிவிடும் . 


வாயு 


தின் 


( b ) இவ் வாயு காரக் கரைசல்களுடன் வினைபுரிந்து உப்பும் 
நீரும் உண்டாக்குகின்றது . இவ்வுப்புகள் சல்ஃபூரஸ் அமிலத் 

உப்புகள் . அமிலத்தைப் போலல்லாமல் இவை 
நிலையானவை . 
NaOH + SO , -- + NaHSO , 

சோடியம் பைசல்ஃபைட்டு 
2 NaOH + SO - + Na , SO , + H , O 

சோடியம் சல்ஃபைட்டு 
( 7 ) ஆக்சிஜன் ஓடுக்கப்பண்பு : இஃது ஒரு சிறந்த ஆக்சிஜன் 
ஒடுக்கி , நீரின் முன்னிலையில் சல்ஃபர் டை ஆக்சைடு பிறவி 

ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . ஆக்ஸிஜனேற்றி 
களுடன் வினைபட்டு அவற்றிலிருந்து ஓர் அணு ஆக்சிஜனை 
எடுத்துக்கொள்கிறது . வ்விரண்டு காரணங்களினாலும் இவ் 
வாயு ஓர் ஆக்சிஜன் ஒடுக்கியாகச் செயல்படுகிறது . 

2 H , O + SO , --- 2 H , SO , + 2 [ H ] 
SO , + H , O + [ O ] -- 

--- H , SO , . 


நிலை 


( a ) ஹைட்ரஜனை வழங்குதல் : சல்ஃபர் டைஆக்சைடு குளோ 
ரின் நீர் , புரோமின் நீர் , அயோடின் நீர் ஆகியவற்றை அவற் 
றின் ஹைட்ரஜன் அமிலங்களாக ஒடுக்குகிறது . 


சல்ஃபர் 


313 


( 1 ) Cl , + H2O 
( 2 ) SO2 + H , O + [ 0 ] 


---- 2 HCl + [ 0 ] 

H , SO , 


- ( 1 ) + ( 2 ) al , + SO , + 2 H , O H , SO . + 2 HCL 
புரோமின் நீர் , அயோடின் நீர் இவை சல்ஃபர் டை ஆக்சை 
டுடன் வினைபடும்போது தங்கள் நிறங்களை இழக்கின்றன . 

Br , + SO , + 2 H , O H ,SO , + 2 HBr 
I , + SO , + 2H , O H , SO , + 2 HI 


( b ) ஆக்சிஜனை நீக்குதல் : ஊதாநிறப் பொட்டாசியம் பெர் 
மாங்கனேட்டு மூலம் சல்ஃபர் டை ஆக்சைடைச் செலுத்தினால் , 
கரைசல் நிறமற்றதாகிறது . இவ் வாயு அமிலங்கலந்த பொட்டா 
சியம் பெர்மாங்கனேட்டைப் பொட்டாசியம் சல்ஃபேட்டாக 
வும் , மாங்கனஸ் சல்ஃபேட்டாகவும் ஒடுக்குகிறது . சல்ஃபர் 
டை ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
( 1 ) 2 KMnO . + 3 H , SO , K ,SO , + 2 MnSO , 

+ 3 H , O + 5 [ 0 ] 
( 2 ) 5 [ 0 ] + 5 SO , -- + 5 SO , 
( 3 ) 5 SO , + 5H , O --- 5 H , SO , 


- + 


( 1) + (2 ) + ( 3 ) 2KMno , + 5SO , + 2 H , O K.SO. 

+ 2 MnSO . + 2 H SO 
இவ் வினையின் முடிவில் அமிலம் உண்டாக்கப்படுவதால் , 
பெர்மாங்கனேட்டுடன் அமிலம் சேர்க்க வேண்டியதில்லை . 


சல்ஃபர் டை ஆக்சைடு அமிலம் கலந்த ஆரஞ்சு நிறப் 
பொட்டாசியம் டைகுரோமேட்டுக் கரைசலை ஆக்சிஜன் 
" ஒடுக்கம் செய்து பச்சை நிற குரோமிக் சல்ஃபேட்டை உண் 
* டாக்குகிறது . 


( 1 ) K , Cr , 0 , + 4 H , SO , K2SO , + dr , ( SO .) 

+4 H , O + ( 30 ) 
( 2 ) 3 [ O ] + 3 SO , --- 3 SO ; 
( 3 ) 3SOs + 3H2O -- > 3 HASO , 


( 1 ) + ( 2 ) + ( 3 ) K2Cryo , + H.SO , + 3 SO , KzSO . 

+ Cr , (SO ) , + H2O 


314 


கிறது . 


கரி அல்லது 

புகுமுக வேதியியல் 
( c ) எதிர்மின் தன்மையுள்ள தனிமம் அல்லது உறுப்பை 
விலக்குதல் : சல்ஃபர் டை ஆக்சைடு மஞ்சள் நிறமுள்ள ஃபெர்ரிக் . 
ளோரைடுக் கரைசலை நிறமற்ற ஃபெர்ரஸ் குளோரைடாக . 
ஒடுக்குகிறது . ஃபெர்ரிக் குளோரைடிலிருந்து 

எதிர் மின் 
தன்மையுள்ள குளோரின் நீக்கப்படுகிறது . 
2 FeCl + SO , + 2 H , O - 

--- 2 FeCl , + 2 HCI 

+ H2SO . 
ஃபெர்ரிக் சல்ஃபேட் கரைசலினுள் சல்ஃபர் டை ஆக்சைடைச் 
செலுத்தினால் அது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டாக ஒடுக்கமடை 
Fez ( SO , ), + 2H , O + SO , ---- 2Feso , + 2H , SO , 

, 
இவ் வினைகளில் ஃபெர்ரிக் அயனி --ஃபெர்ரஸ் அயனியாக 
ஒடுக்கப்படுகிறது . 

2Fe +++ + 2H , O + SO , 2Fe ++ + 4H + + SO , 
சூடுபடுத்தப்பட்ட மெர்க்குரிக் குளோரைடு கரைசலுடன் 
வினைபட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அதை வெண்மை நிற 
மெர்க்குரஸ் குளோரைடாக ஒடுக்குகிறது . 
2Hgal , + SO , + 2H2O Hg.cl , I + H , SO . 

+ 2HCI 
அடர் நைட்ரிக் அமிலம் இவ் வாயுவுடன் வினைபட்டுச் செம் 
பழுப்பு நிற நைட்ரஜன் பெராக்சைடு ஆவியாக ஒடுக்கப்படு 
கிறது . 

2HNO . + SO , H , SO , + 2N, O 1 
( 8 ) கூடுதல் வினைகள் : 
முன்னிலையில் சல்ஃபர் டைஆக்சைடு குளோரினுடன் இணைந்து 
சல்ஃபூரைல் குளோரைடைக் கொடுக்கிறது . 

SO , + CI2 SO , CI ,, 
சூடான லெட் பெராக்சைடை ஒரு தீக்கரண்டியில் எடுத்துக் 
கொண்டு சல்ஃபர்டை ஆக்சைடு வாயு உள்ள ஒரு ஜாடியினுள் 
நுழைத்தால் , அது மிக்க ஒளியைப் பெற்று வெண்மையான 
லெட் சல்ஃபேட்டை வீழ்படிவாக்குகிறது . 

Pbo , + SO , - PbSO . 


* 


( 9 ) நிறம் நீக்கும் பண்பு : சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு மிதமான 
நிறம் நீக்கியாகச் செயல்படுகிறது . இது குளோரினைப்போல் 
வண்ண மலர்களின் நிறங்களையும் , அங்ககப் பொருள்களின் 


H * 
சல்ஃபர் 

315 
நிறங்களையும் , மற்ற தாவர நிறங்களையும் நீக்குகிறது . குளோரி 
னைப்போல் இவ் வாயுவும் நீரின் முன்னிலையில் சிறந்த நிறம் 
நீக்கியாக வினை படுகிறது . 

சல்ஃபர்டை ஆக்சைடு முதலில் நீருடன் வினைபட்டு , சல்ஃ 
பூரஸ் அமிலத்தை உண்டாக்குகிறது . 

SO , + H, O H , SO3 
நிலையற்ற இவ் வமிலம் நிறமுள்ள பொருள்களின் மீது வினை 
படும்போது , அவற்றிலுள்ள நீரிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக் . 
+ 

H, SO , + 2 [ H ] 
இவ்வாறு உண்டான பிறவி நிலை ஹைட்ரஜன் பொருள்களின் 
நிறங்களை நீக்கி அவற்றை நிறமற்றதாக்குகிறது . 


குளோரினைப்போல் சல்ஃபர் டை ஆக்சைடும் நிறம் நீக்கி 
யாகச் செயல்பட்டாலும் , இரண்டின் நிறம் நீக்கும் பண்புகளும் 
பலவிதங்களில் மாறுபட்டிருக்கின்றன . சான்றாக ( 1 ) குளோரின் 
ஒரு சிறந்த நிறம் நீக்கியாக இருந்தாலும் , பட்டு , கம்பளி போன்ற 
வற்றை இதன் மூலம் வெளுக்க முடியாது . சல்ஃபர் டைஆக் 
சைடு மிதமான நிறம் நீக்கியாகச் செயல்பட்டு இந்த உயர்ந்த 
துணி வகைகளை வெளுக்கப் பயன்படுகிறது . ( 2 ) குளோரினின் 
நிறம் நீக்கும் பண்பு நிரந்தரமானது . ஆனால் சல்ஃபர் டைஆக் 
சைடுமூலம் நிறங்களை இழந்த பொருள்கள் , காற்றில் திறந்து 
வைக்கப்பட்டாலோ அல்லது அவற்றுடன் நீர்த்த சல்ஃபூரிக் .. 
அமிலத்தைச் சேர்த்தாலோ , தங்கள் நிறங்களைத் திரும்பப் 
பெறுகின்றன . சல்ஃபர்டை ஆக்சைடினால் நிறம் நீக்கப்படுவது 
தற்காலிகமானது . ( 3 ) குளோரின் நீரின் முன்னிலையில் பிறவி 
நிலை ஆக்சிஜனை உண்டாக்கி நிறங்களை நீக்குவதால் , இதன் 
நிறம் நீக்கும் பண்பு ஆக்சிஜனேற்றும் பண்பாகும் . சல்ஃபர் டை 
ஆக்சைடு பிறவி நிலை ஹைட்ரஜனை உண்டாக்கி நிறங்களை நீக்கு 
கிறது . எனவே , இதன் வெளுக்கும் பண்பு ஆக்சிஜன் ஒடுக்கும் 
வினையாகும் . 


சோதனை 

( 1 ) சல்ஃபர் டை ஆக்சைடு மூச்சுத் திணறவைக்கும் , 
எரியும் சல்ஃபரின் மணமுள்ள வாயு . ( 2 ) பொட்டாசியம் 
டைகுரோமேட் கரைசலில் நனைத்த தாளை இவ் வாயுவில் காட்டி 
னால் , பச்சை நிறமாகிறது . 


316 


புகுமுக வேதியியல் 


பயன்கள் 


சல்ஃபூரிக் அமிலம் தயாரிக்கவும் , சர்க்கரைத் தொழிற் 
சாலைகளில் நிறம் நீக்கியாகவும் இது பயன்படுகிறது . கம்பளி , 
பட்டு போன்றவற்றை வெளுக்கவும் , குளோரினால் வெளுக்கப் 
பட்ட பொருள் களிலிருந்து அதிகமான 

அதிகமான குளோரினை நீக்கவும் 
-- { antichlor ) பயனாகிறது . காகிதத் தொழிற்சாலைகளில் பயன் 
படும் கால்சியம் பைசல்ஃபைட்டைத் தயாரிக்க உதவுகிறது . 
திரவ சல்ஃபர் டை ஆக்சைடு குளிர்சாதனப் பெட்டிகளில் 
- பயன் படுகிறது . 


சல்ஃபூரிக் அமிலம் 
மூலக்கூறு வாய்பாடு , H , SO4 ; மூலக்கூறு எடை , 98 . 


நமக்குத் தெரிந்த வேதிப் பொருள்கள் யாவற்றிலும் சல் 
ஃபூரிக் அமிலம் மிக முக்கியமானதாகும் . ஒரு நாட்டின் செல்வ 
நிலை அது பயன்படுத்தும் சல்ஃபூரிக் அமிலத்தின் அளவைக் 
கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது . சல்ஃபூரிக் அமிலத்தைப் 
பயன்படுத்தாத தொழிற்சாலையே இல்லை எனலாம் . 


தயாரிக்கும் முறைகள் 


சோதனைச்சாலையில் இவ் அமிலம் தயாரிக்கப்படுவதில்லை . 
தொழிற்சாலை களில் இரு முறைகளில் இது தயாரிக்கப்படுகிறது . 
அவையாவன : ( 1 ) பரிசமுறை ( contact process ) , ( 2 ) காரீய அறை 
முறை ( lead chamber process ) . இவ்விரு முறைகளிலும் சல்ஃபர் 
டை ஆக்சைடு தயாரிக்கப்பட்டு ஆக்சிஜனுடன் வினைபடுத்தப் 
படுகிறது . சல்ஃபர் டைஆக்சைடு , சல்ஃபர் டிரை ஆக்சைடாக 
- ஆக்சிஜனேற்றமடைகிறது . 


. 


2SO , + 0 , = 2SO , + 45 2 கி . கலோரிகள் 


இஃது ஒரு மீளும் தன்மையும் வெப்பம் வெளிவிடும் பண்பை 
* யும் பெற்ற வினை (reversible and exothermic reaction ) . வினை 
வேகமாக நடைபெறுவதில்லை . வினைவேகமாற்றி ஒன்றைப் 
பயன் படுத்தினால் , வினையின் வேகம் அதிகரிக்கிறது . மேற்குறிப் 
பிட்ட இரு முறைகளிலும் வெவ்வேறு வினைவேகமாற்றி பயன் 
படுத்தப்படுகிறது . 


( 1 ) பரிச முறையில் வனேடியம் பெண்டாக்சைடு அல்லது 
பிளாட்டினக் கல்நார் வினைவேக மாற்றியாகச் செயல்படுகிறது . 


வழிமுறைகளைப் பின்பற்றி 
சல்ஃபர் 

317 
( 2 ) காரீய அறை முறையில் நைட்ரஜனின் ஆக்ஸைடுகள் 
வினை வேகமாற்றியாகப் பயன்படுகின்றன . 

இவ் இரண்டு முறைகளிலும் பரிச முறை தான் சிறந்தது . 
பரிச முறை ( Contact Process ) 
நடக்கிறது . ( 1 ) முதலில் சல்ஃபர் டை ஆக்சைடு உண்டாக்கப் 
படுகிறது . ( 2 ) சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜனுடன் வினை 
பட்டுச் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுகிறது . ( 3 ) சல்ஃபர் 
ட்ரை ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலமாக மாற்றப்படுகிறது . 


பரிச 


அடர் 


தண்ணீர் அமிலம் 


அடர்சல் பூரிக் ஆர்சனிக் 


நீக்கும் அரை 


அறை ( HS04 


நீராவி 

காரிய 

குழாய் 
உலை 


wwwreOils 


உறிஞ்சும் 
கோபுரம் 


உலர்த்தும் 


சோதனைப்பெட்டி 


படம் 52 , 


சல்ஃபூரிக் அமிலம் தயாரித்தல் - தொடுகை முறை 


( 1 ) சல்ஃபர் டைஆக்சைடு தயாரித்தல் : அயர்ன் பைரைட்டுகள் 
அல்லது சல்ஃபர் இவற்றைக் காற்றில் எரித்தால் சல்ஃபர் 
டை ஆக்சைடு உண்டாகிறது . 


S + O 


SO , 1 


4 Fes , + 110 , --- 2Fe , 0 , + 8SO , t 
அயர்ன் பைரைட்டுகள் 


( 2 ) சல்ஃபர் டைஆக்சைடு , சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக ஆக்சிஜனேற்ற 
மடைதல் : சல்ஃபர் டை ஆக்சைடு காற்றில் எரிந்து சல்ஃபர் ட்நை 
ஆக்சைடு உண்டாகும் வினை மீள் தன்மை வாய்ந்தது . 

2SO , +0 , = 2SO : +45.2 கி . கலோரிகள் . 


-318 


புகுமுக வேதியியல் 


. 


இஃது ஒரு வெப்பம் வெளிவிடும் வினை . எனவே , இவ் வினை 
குறைந்த வெப்ப நிலையில் தான் நிகழும் . இவ் வெப்ப நிலை 
வாயுக்கள் இணைவதற்குப் போதுமானதாக இருக்க வேண்டும் . 
மேலும் , இவ் வினை பருமனளவு குறைவுடன் நிகழ்கிறது . 
எனவே , சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பின் வரும் நிபந்தனைகளில் 
உண்டாகிறது . ( a ) அதிக அளவு ஆக்சிஜன் . ( b ) அதிக 
அழுத்தம் . ( c ) குறைந்த வெப்ப நிலை . வினையின் போது 
உண்டாகும் வெப்பத்தை நிலை நிறுத்திக் கொள்வதற்காக 
ஒரு திண்ம கிரியா ஊக்கி பயன்படுத்தப்படுகிறது . 


. 


வாயுக் 


கலவை 


கலவை 


அதிக அளவு காற்று சல்ஃபர் டை ஆக்சைடுடன் கலந்து 
மாசுகள் படியவைக்கும் அறையின் வழியாகச் செலுத்தப் 
படுகிறது . மாசுகள் நீக்கிய வாயுக் கலவை குளிர வைக்கும் 
குழாய்கள் மூலம் செலுத்தப்பட்டுக் குளிர்ச்சியடைகிறது . 
மேலிருந்து நீர்த் தாரை கொட்டும் ஒரு கோபுரத்தின் அடியி 
லிருந்து இவ 

செலுத்தப்படுகிறது . கீழ் 
நோக்கி வரும் நீருடன் வாயுக் 

சேரும்போது 
சிறிதளவு சல்ஃபர் டை ஆக்சைடு நீரில் கரைகிறது . பிறகு 
வாயுக் கலவை உலர்த்தும் கோபுரத்தின் வழியாகச் செலுத்தப் 
பட்டு உலர்த்தப்படுகிறது . இக் கோபுரத்தின் மேலிருந்து 
அடர் சல்ஃபூரிக் அமிலம் கீழ்நோக்கிச் 

சொட்டுகிறது . 
உலர்த்தப்பட்ட வாயுக் கலவை ஆர்சீனியஸ் ஆக்சைடை 
நீக்கும் ஒரு தூய்மைப்படுத்தும் அறையின் வழியாகச் செல்கிறது . 
ஆர்சனிக் அறை எனப்படும் இங்கு வினைவேகமாற்றியைப் 
பயனற்றதாகச் செய்யும் ஆர்சீனியஸ் ஆக்சைடு நீக்கப்படுகிறது . 
கடைசியாக வாயுக் கலவை பரிச அறையினுள் செல்கிறது . 
--இவ் வறையில் வனேடியம் பெண்டாக்ஸைடு வினைவேக மாற்றி 
பல அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது . இங்கு வெப்ப 
நிலை 400-450 ° C உள்ளது . முதலில் பிளாட்டினக் கல்நாரையும் 
கிரியா 

ஊக்கியாகப் பயன்படுத்தலாம் என்று கருத்து 
நிலவியது . ஆனால் இஃது எளிதில் தன் சக்தியை இழந்து 
- விடுவதாலும் அதிக விலை உள்ள தாலும் , வனேடியம் 
பெண்டாக்ஸைடு கிரியா ஊக்கி இங்கு எடுத்துக் கொள்ளப் 
படுகிறது . கிரியா ஊக்கி பல நுண்துளைகள் கொண்ட எஃகு 
குழாய் அடுக்குகளில் உள்ளது . வினை ஆரம்பித்தவுடன் வெளியி 

சூடுபடுத்துவதை நிறுத்திவிட வேண்டும் . வெப்பம் 
வெளிவிடும் வினையாதலால் , வெளிவரும் வெப்பமே போதுமான 
வெப்ப நிலையை அளிக்கிறது . இந்த அறையில் சல்ஃபர் 
ஆக்சைடு முழுவதும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுகிறது 


லிருந்து 


டை . 


சல்ஃபர் 


319 


- சென்று 


( 3 ) சல்ஃபர் ட்ரைஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலமாக மாறுதல் : 
பரிசக் கோபுரத்திலிருந்து வாயுக்கள் வெப்பமேற்கும் 
கலன்களின் வழியாகச் 

குளிர்ச்சியடைகின்றன . 
அடுத்து , இவ் வாயுக்கள் , மேலிருந்து அடர் சல்ஃபூரிக் 
அமிலம் சொட்டும் ஓர் உறிஞ்சும் கோபுரத்தின் வழியாகச் 
செலுத்தப்படுகின்றன . அடர் சல்ஃபூரிக் அமிலம் சல்ஃபர் ட்ரை 
ஆக்சைடை உறிஞ்சி ஓலியம் ( oleum ) அல்லது புகையும் 
சல்ஃபூரிக் அமிலத்தை உண்டாக்குகிறது . 
H , SO4 + SO , - H , S , O , 

ஓலியம் 
புகையும் சல்ஃபூரிக் அமிலம் பிறகு நீரில் கரைக்கப்பட்டு 
அடர் சல்ஃ.பூரிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 

H , S , O , + H , 0 --- 2H , SO4 


இவ்வாறு பரிச முறையில் தயாரிக்கப்பட்ட சல்ஃபூரிக் 
அமிலம் மிகவும் தூய்மையானது . செறிவு மிகுந்தது . 


இயற்பியல் பண்புகள் 
தூய சல்ஃபூரிக் அமிலம் , நிறமற்ற , எண்ணெய் போன் 

ற 
தோற்றமுடைய , மணமற்ற திரவம் . நீரைவிட 1.8 மடங்கு 
கனமானது . இதன் ஒப்பு அடர்த்தி 1.8 . தோலில் காயங்களை 
உண்டாக்கும் தன்மையுடையது . துணி , காகிதம் இவற்றை 
அரிக்கும் தன்மையுள்ளது . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) அடர் சல்ஃபூரிக் அமிலம் நீரிடம் அதிக நாட்டம் 
கொண்டது . இவையிரண்டும் சேரும்போது அதிக வெப்பம் 
வெளிப்படுகிறது . எனவே , நீரை அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் 
மீது ஊற்றக் கூடாது . மாறாக , குளிர்ந்த நீருடன் அடர் சல் 
ஃபூரிக் அமிலத்தை மெதுவாகச் சேர்க்க வேண்டும் , நீருடன் 
அதிகப் பற்றுக் கொண்டுள்ளதால் 

வமிலம் சிறந்த 
உலர்த்தியாகச் செயல்படுகிறது . 


இவ் 


தனி 


-- நீர் நீக்கும் பண்பு 

பொருளிலிருந்து நீரோ அல்லது நீரின் 
மங்களான ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் நீரிலுள்ள விகிதத்தில் 
நீக்கப்பட்டால் அவ் வினையை நீர் நீக்க வினை (dehydration ) 
என்கிறோம் . இவ் வினையை நிகழ்த்தும் வினைப் பொருளுக்கு 
நீர் நீக்கி ( dehydrating agent ) எனப் பெயர் . 


320 


புகுமுக வேதியியல் 


( a ) நீர் நீக்கப்படுதல் : படிக நீருடைய நீல நிற காப்பர் 
சல்ஃபேட்மீது அடர் சல்ஃபூரிக் அமிலத்தை ஊற்றினால் , 
உப்பின் நீல நிறம் நீங்கி , நீரற்ற வெண்மையான தூள் போன்ற 
கார்பன் சல்ஃபேட் உண்டாகிறது . இம் மாற்றம் நிகழ்வதற்குக் 
காரணம் , அடர் சல்ஃபூரிக் அமிலம் , படிக நீருடைய நீல நிற 
காப்பர் சல்ஃபேட்டிலிருந்து நீர் மூலக்கூறுகளை நீக்கி அதை 
நிறமற்ற , 1. டிக வடிவமற்ற பொருளாக மாற்றுவதேயாகும் . 
இதனால் அடர் சல்ஃபூரிக் அமிலம் சிறந்த நீர் நீக்கி என்பது , 
தெளிவாகிறது . 
Cuso , . 5 H2O + HzSO , 

+ CuSO . + 

H , SO , • 5 H , O 
நீல நிறம் ; படிக 

நிறமற்ற 
வடிவமுடையது 

படிகவடிவமற்றது . 


--- 


( b ) நீரின் தனிமங்கள் விலக்கப்படுதல் : கரிம அமிலங்கள் அடர் 
சல்ஃபூரிக் அமிலத் துடன் சூடுபடுத்தப்படும்போது , தங்கள் 
மூலக்கூறுகளிலிருந்து நீரின் தனிமங்களான ஹைட்ரஜனையும் , 
ஆக்சிஜனையும் இழக்கின்றன . 

HCOOH + H , SO , --- co + H , SO , H , O 
ஃபார்மிக் 
அமிலம் 
( COOH ) , + H , SO , -- > CO + H2SO : HO 
ஆக்சாலிக் 

+ COS 
அமிலம் 


( c ) கரும்புச் சர்க்கரையை அடர் சல்ஃபூரிக் அமிலத், 
துடன் சேர்த்துச் சூடு செய்தால் , வினைமிக்க வீரியத்துடன் 
நிகழ்ந்து , நீர் நீக்கப்பட்டு கார்பன் அடியில் படிகிறது . 

C2H2,011 + H , SO , - 120 + H , SO , • 11 H , O . 
( சுக்ரோஸ் அல்லது சர்க்கரை ) 

எத்தில் ஆல்கஹாலிலிருந்து நீரைநீக்கி எத்திலீனை உண் 
டாக்குகிறது . 

C2H OH + H , SO , C , H , + H , SO , • H , O 

எத்தில் ஆல்கஹால் எத்திலின் 
( 2 ) அமிலப்பண்பு . சல்ஃபூரிக் அமிலம் இருகாரத்துவம் 
உடைய ( dibasic ) வீரியமுள்ள அமிலம் . 
சான்றுகள் : ( 1 ) புளிப்புச் 

உடையது ; 


சுவை 


சல்ஃபர் 


321 


( 2 ) அரிக்கும் தன்மையுடையது . ( 3 ) நீல லிட்மஸ் தாளைச் சிவப் 
பாக்குகிறது . ( 4 ) காரங்களை நடு நிலையாக்கி உப்பையும் , 
நீரையும் தருகிறது . உப்பு மூலத்திறன் இரண்டாதலால் இரு 
வித உப்புகளை உண்டாக்குகிறது . 
NaOH + H2SO , NaHSO , + H , O 

சோடியம் பைசல் : பேட் 
2 NaOH + H , SO Na , so , + 2 H , O 

சோடியம் சல்ஃபேட் 


--- 


( 3 ) உலோகங்களுடன் வினை 

சல்ஃபூரிக் அமிலம் உலோகங்களுடன் வினைபட்டு உண் 
டாகும் விளை பொருள்கள் அமிலத்தின் அடர் வையும் , உலோ 
கத்தின் தன்மையையும் பொறுத்தது . வெப்ப நிலையும் விளை 
பொருள் களின் தன்மையை நிர்ணயிக்கிறது . நீர்த்த 
அமிலம் , அமிலப்பண்பையும் , அடர் அமிலம் ஆக்சிஜனேற்றும் 
பண்பையும் பெற்றுள்ளன . 


( a ) மக்னீசியம் , சிங்க் , அலுமினியம் , அயர்ன் , மாங்கனீஸ் 
போன்ற உலோகங்கள் நீர்த்த சல்ஃபூரிக் 

சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
வினை பட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . இவ் உலோகங் 
களின் உலோக 

சல்ஃபேட்டுகள் உண்டாகின்றன . இவ் 
வினைகள் குளிர்ந்த வெப்ப நிலையில் நடைபெறுகின்றன . 

Mg + H , SOA MgsO4 + H , t 
Zn + H , SO4 ZnSO4 + H2 T 
2 Al + 3 H2SO4 --- 

- Alz ( SOA ) 3 + 3 Hz | 
Fe + H2SO4 --- Feso4 + H 
Mn + H , SO4 MnSO4 + H , 


( b ) காப்பர் , டின் , மெர்க்குரி , லெட் , சில்வர் போன்ற 
உலோகங்கள் அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தப் 
பட்டு உலோக சல்ஃபேட்டுகளை உண்டாக்குகின்றன . அடர் 
சல்ஃபூரிக் அமிலம் இவ் வினை களில் ஆக்சிஜனேற்றியாகச் 
செயல்பட்டு , 

சல்ஃபர் டை ஆக்சைடாக 
மடைகிறது . 

12 


தான் 


322 


புகுமுக வேதியியல் 


. 


காப்பருடன் வினை 

( 1 ) H2SO4 -- + H , O + SO , + [ 0 ] 
( 2 ) Cu + [ 0 ] > Cuo 

( 3 ) CuO + H , SO4 CusO4 + H , O 
( 1 ) + ( 2) + ( 3 ) Cu + 2 H , SO4 CusO4 + 2H , O + SO , T 


Sn + 4 H , SO4 ---- Sn (SOA ) , + 2 SO , + 4 H , O 


டின் 


Hg + 2 H , SO4 HgsO4 + SO , + 2 H , O 
மெர்க்குறி 
Pb + 2 H , SO4 ---> PbSO4 + SO , + 2 H , O 

2 Ag + 2 H2SO4 -- > Ag , SOA + SO , + 2 H , O 
( c ) சிங்க் உலோகம் அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சூடு 
படுத்தினால் சூழ்நிலைக்கேற்ப பல்வேறு முறைகளில் வினைபுரி 
கிறது . அமிலம் சிங்க் உலோகத்தை சிங்க் சல்ஃபேட்டாக 
ஆக்சிஜனேற்றம் செய்து , தான் சல்ஃபர் டை ஆக்சைடு , 
சல்ஃபர் , ஹைட்ரஜன் சல்ஃபைடாக ஒடுக்க மடைகிறது. 
இவ் வினைகளில் சிங்க் ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கியாகச் 
செயல்படுகிறது . 

( 1 ) H , SO4 H2O + 50 , + 0 
( 2 ) 0 + Zn + ZnO 

( 3 ) ZnO + H , SO4 -- + ZnSO4 + H , O 
( 1 ) + ( 2 ) + ( 3 ) Zn + 2 H , SO4 --- ZnSO . + 2 H , O + SO2 t 


- 


-- 


( 1 ) H , SO , H , O + S + 3 [ 0 ] 
( 2 ) 3 [ O ] + 3Zn ---+ 3Zno 

( 3 ) 3ZnO + 3H , SO . 3ZnSO + 3H , O 
( 1 ) + ( 2 ) + ( 3 ) 3Zn + 4H , SO , --- 3ZnSO , + 4H , O + S ! 

( 1 ) H , SO , --- H , S + 4 [ 0 ] 
( 2 ) 4 [ O ] + 4Zn 4ZnO 

( 3 ) 4ZnO + 4H , SO , 4ZnSO . + 4H , O 
( 1 ) + ( 2 ) + ( 3 ) 4Zn + 5H , SO , -- + 4ZnSO . + 4H , O + HAST 
கோல்ட் . பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் வினைபடுவதில்லை . 


சல்ஃபர் 


323 


( 4 ) உப்புகளுடன் வினை 

அடர் சல்ஃபூரிக் அமிலம் , குளோரைடுகள் , நைட்ரேட் 
டுகள் , சல்ஃபைடுகள் போன்ற உப்புகளைச் சிதைவடையச் 
செய்து , அவற்றின் அமிலங்களை உண்டாக்குகிறது . 

2NaCl + H2SO4 --- Nagso , + 2HCI 
KNO : + H , SO . KHS.O. + HNO , 
Fes + H , SO , - 

--- FesO ., H , S 


-- 


( 5) கார்பனேட்டுகளுடன் இவ் அமிலம் பொங்குதலோடு 
( effervescence ) வினைபுரியும்போது கார்பன் டை ஆக்சைடு 
வெளிப்படுகிறது . 

Na2CO . + H, SO , NazSO . + H2O + CO , 1 


- 


( 6 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு 

சூடான , அடர் சல்ஃபூரிக் அமிலம் வீரியமுள்ள ஆக்சிஜ 
னேற்றியாகும் . உலோகங்களையும் , அலோகங்களையும் ஆக்சிஜ 
னேற்ற மடையச் செய்கிறது . உலோகங்களுடன் இதன் 
வினையை முன்பே பார்த்தோம் . சல் . பூரிக் அமிலம் சூடு 
படுத்தும்போது கீழ்க்கண்டவாறு சிதைவடைந்து ஆக்சிஜனைக் 
கொடுக்கிறது .. 

H , SO . H , O + SO , + [ 0 ] 
அலோகங்களுடன் சல்ஃபூரிக் அமிலம் வினைபுரிந்து அவற்றின் 
ஆக்சைடுகளாக ஆக்சிஜனேற்றம் செய்கிறது . 


( a ) கார்பனை அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சூடு செய் 
தால் கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

( 1 ) 2H2SO . -- + 2H , O + 2SO , + 2 [0 ] 
( 2 ) C + 2 [ 0 ] CO , 


( 1 ) + ( 2 ) C + 2H , SO , 


2H , O + 2SO , - + CO , 


( b ) சல்ஃபர் அடர்சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டு 
சல்பர் டை ஆக்சைடு உண்டாகிறது 

S + 2H2SO , 2H20 + 3SOz t 
( c ) ஹைட்ரஜன் அடர் சல் . பூரிக் அமிலத்துடன் சூடுபடுத் 
தும்போது நீராக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

Hz + H ,SO ,| -- + SO2 t + 2H , O 


324 


புகுமுக வேதியியல் 


( d ) சூடான , அடர் சல் ஃபூரிக் அமிலம் , ஹைட்ரஜன் 
புரோமைடு , ஹைட் ரஜன் அயோடைடு , ஹைட்ரஜன் சல்ஃ 
பைடு ஆகியவற்றை அவற்றின் தனிமங்களாக ஆக்சிகரணம் 
செய்கிறது . 

2HBr + H , SO4 ---- Br , + SO , t + 2H , O 
2H [ + H , SO4 

1 , + SO , t + 2H.O 
H , S + H , SO4 2H , O + SO , t + SI 
சல்ஃபூரிக் அமிலம் , ஹைட்ரோகுளாரிக் அமிலத்தைக் குளோ 
ரினாக ஆக்சிஜனேற்றம் செய்வதில்லை . 


வீழ் 


சோதனை 

சல்ஃபூரிக் அமிலமும் உலோக சல்ஃபேட் கரைசல்களும் 
பேரியம் குளோரைடு கரைசலுடன் வெண்மையான 
படிவை 

உண்டாக்குகின்றன , இவ் வீழ்படிவு ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் கரைவதில்லை . 

Baal , + H2SO4 + BasO4 | + 2HCI 
Na , so . + BaCl , - Bas04 | + 2Naal 


- பாகம் 


பயன்கள் 


சல்ஃபூரிக் அமிலம் எல்லாத் தொழிற்சாலைகளிலும் பயன் 
படக்கூடிய பொருள் . அம்மோனியம் சல்ஃபேட் , சூப்பர் 
பாஸ்ஃபேட்போன்ற உரங்களைத் தயாரிக்கவும் , ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் , நைட்ரிக் அமிலம் , பாஸ்ஃபாரிக் அமிலம் 
போன்ற அமிலங்களை உற்பத்தி செய்யவும் பாட்டரிகளிலும் 
( மின் கலங்களிலும் ) பயனாகிறது . டி . என் . டி . ( T.N. T. ) , 
ன நட்ரோ கிளிசரின் ( nitro - glycerine ) போன்ற வெடிபொருள் 
களைத் ( explosives ) தயாரிக்கவும் இது பயன்படுகிறது . ஈத்தர் , 
கோல - டார் . சாயங்கள் ( coal tar dyes ) , பல மருந்துகள் ஆகிய 
வற்றைத் தயாரிக்கவும் , பெட்ரோலியத்தைச் சுத்திகரிக்கவும் , 
சோதனைச்சாலையில் உலர்த்தியாகவும் , வேதிவினைப் பொருளா 
கவும் பயன் படுத்தப்படுகிறது . 


1 . 


வினுக்கள் 
( a ) புறவேற்றுமை என்பதை விளக்குக . 
( b ) சல்ஃபரின் புற வேற்றுமையை விளக்கிக் கூறு . 


2 . 


தூய , உலர்ந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடைச் சோதனைச் 
சாலையில் தயாரிக்கும் முறை விளக்குக . கீழ்க்கண்ட 


முறையைத் தெளிவாகக் கூறுக . 
சல்ஃபர் 

325 
வற்றின் நீர்க்கரைசல்களின் வழியாக ஹைட்ரஜன் 
சல்ஃபைடு செலுத்தும்போது நிகழும் மாறு தல்களைக் 
சமன்பாடுகளுடன் விளக்குக . 
( i ) குளோரின் 

( ii ) சல்ஃபர் டை ஆக்சைடு 
( iii ) லெட் நைட்ரேட்டு ( iv ) ஃபெரிக் குளோரைடு 

( v ) சோடியம் ஹைட்ராக்சைடு . 
3. பண்பறி பகுப்பாய்வில் ஹைட்ரஜன் சல்ஃபைடின் 

பயன் களை விளக்குக . 
4. சல்பர்டை ஆக்சைடைச் சோதனைச் 

சாலையில் 
எவ்வாறு தபாரிப்பாய் ? இவ் வாயுவின் கீழ்க்கண்ட 
பண்புகளைத் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கு . 
( a ) ஆக்சிஜன் ஒடுக்கப் பண்பு , ( b ) ஆக்சிஜனேற்றப் 
பண்பு , ( c ) அமில ஆக்சைடு , ( d ) நிறம் நீக்கும் 

பண்பு . 
5. கீழ்க்கண்டவற்றின் வழியாக சல்பர் டை ஆக்சைடு 

செலுத்தும்போது ஏற்படும் மாறுதல்களைச் சமன் பாடு 
களுடன் விளக்குக . 
( a ) குளோரின் நீர் , ( b ) பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுக் கரைசல் , ( c) அமிலங்கலந்த பொட்டாசியம் : 
பெர்மாங்கனேட்டுக் கரைசல் , ( d ) அமிலங் கலந்த 

பொட்டாசியம் டைகுரோமேட்டுக் கரைசல் . 
6. சல்ஃ.பூரிக் அமிலம் தயாரிக்கப் பயன் படும் தொடுகை 


அமிலம் 


7. கீழ்க்கண்ட பொருள் களுடன் சல்ஃபூரிக் 

எவ்வாறு வினைபடுகிறது . 
( a ) படிக் வடிவ காப்பர் சல்ஃபேட் , ( b ) எத்தில் 
ஆல்கஹால் , ( c ) ஆக்சாலிக் அமிலம் , ( d ) சிங்க்க 

( e ) காப்பர் , ( f ) கரும்புச் சர்க்கரை , ( g ) கரி . 
8 . சல்ஃபரின் மீது வெப்பத்தின் செயலை விவரி .. 


9. குளோரின் , சல்பர் டைஆக்சைடு இவற்றின் நிறம் 

நீக்கும் பண்புகளை ஒப்பிடுக , 


10. சல்ஃபூரிக் அமிலத்தின் பண்புகளையும் பயன்களையும் 

பற்றிக் குறிப்பு வரைக . 


23. நைட்ரஜன் 


( Nitrogen ) 


உள்ளது . 


கிடைக்கும் விதம் 
காற்றின் 78 % கன அளவு நைட்ரஜன் தனிம நிலையில் 

எரிமலை வாயுக்களிலும் , நிலக்கரி வாயுக்களிலும் 
இது தனிம நிலையில் இருக்கிறது . தாவரங்களிலும் , விலங்கு 
களிலும் நைட்ரஜன் புரோட்டீனாக சேர்ம நிலையில் காணப் 
படுகிறது . இயற்கையில் கிடைக்கும் நைட்டர் ( nitre ) KNOS , 
சில்லி சால்ட் பீட்டர் ( Chile Salt - Petre NaNO , ) ஆகியவற்றிலும் 
நைட்ரஜன உள்ளது . 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) அம்மோனியம் டைகுரோமேட்டைச் சூடு செய்தால் 
நைட்ரஜனும் , நீராவியும் , மிகுதியான அளவு 

குரோமியம் 
செஸ்க்வி ஆக்சைடும் உண்டாகின்றன 

A 
( NH )2 Cr2O, --- Na t + 4 H2O + Cr , 0 ; 


( 2 ) அம்மோனியாக் கரைசல் மூலம் குளோரினைச் செலுத் 
தினால் அம்மோனியா ஆக்ஸிஜனேற்றமடைந்து நைட்ரஜன் 
கிடைக்கிறது . இவ் வினையின்போது அம்மோனியா மிகையாக 
இருக்கவேண்டும் . 

8 NH + 3 Cl , -- + 6 NH4 Cl + N , T 


( 3 ) சோதனைச் சாலையில் 

நைட்ரஜன் தயாரித்தல் : 
படத்தில் காட்டியபடி கருவிகளைப் பொருத்திக் கொள்ள 
வேண்டும் . உருண்டை வடிவக்குடுவையில் அம்மோனியம் 


நைட்ரஜன் 


327 


குளோரைடு , சோடியம் நைட்ரேட் ஆகியவற்றின் அடர் 
கரைசல்களை எடுத்துச் சூடு செய்யவேண்டும் . அப்போது 


NaNo2 + 


NH4 cu 


Ne 


படம் 52 . 


நைட்ரஜன் தயாரித்தல் 


உண்டாகும் அம்மோனியம் நைட்ரேட் சிதைவுற்று நைட்ரஜன் 
உண்டாகிறது . 

NH , Cl + NaNO , > NHNO , + Naal 
NH NO , N , 2 Ho 


- 


இவ்விதம் உண்டாகும் நைட்ரஜன் போக்குக் குழாய் மூலம் 
வெளிச் சென்று வாயுஜாடியில் நீரின் மேல் சேகரிக்கப்படுகிறது . 


தூய 


பெருமளவில் தயாரித்தல் 

உலர்ந்த காற்றைக் குளிர் வித்து நீர்மமாக்கி 
அதைப் பின்னர் பகுத்து வடித்தால் குறைவான கொதி நிலை 
உடைய நைட்ரஜன் முதலில் ஆவியாகி வெளிவரும் . அதைச் 
சேகரித்துக்கொள்ளலாம் . இம் முறை ஆக்ஸிஜன் பகுதியில் 
விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 


இயற்பியல் பண்புகள் 

நைட்ரஜன் நிறமற்ற , மணமற்ற சுவையற்ற வாயு . 
காற்றைவிடச் சிறிது லேசானது . நீரில் மிகக் குறைவாகவே 
கரைகிறது , 


328 


புகுமுக வேதியியல் 


அலோகங்களுடன் வினை 

( 1 ) நைட்ரஜன் மற்ற தனிமங்களுடன் எளிதில் வினை 
யுரிவதில்லை . மின் வில் ( arc ) வெப்ப நிலையில் ( 3000 ° C ) இது 
ஆக்ஸிஜனுடன் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடைத் தருகிறது . 
N. + 0 , 

2 NO 


( 2 ) நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த வாயுக் கல 
வைைய மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுத்தி ஒரு வினை வேக 
மாற்றியின் துணையுடன் 500 ° C வெப்ப நிலைக்குச் சூடுபடுத்தினால் 
அம்மோனியா உண்டாகிறது . இதற்கு ஹேபர் முறை ( Haber 
Process ) என்று பெயர் . 

N2 + 3H2 - 2NH ,. 


உலோகங்களுடன் வினை 

மிகுந்த வெப்ப நிலைக்குச் சூடுபடுத்தப்பட்ட மக்னீசியம் , 
அலுமினியம் , கால்சியம் போன்ற உலோகங்களின் மீது நைட் 
ரஜனைச் செலுத்தினால் உலோக நைட்ரைடுகள் கிடைக்கின்றன . 

3Mg + N , Mg N , ( மக்னீசியம் நைட்ரைடு ) 
2Al + N , -- + 2AIN ( அலுமினியம் நைட்ரைடு ) 


வயன்கள் 

அம்மோனியா , நைட்ரிக் அமிலம் போன்ற பயன் மிக்க 
பொருள்களைத் தயாரிக்க இது பயனாகிறது . மின் விளக்குகளி 
லுள்ள கண்ணாடிச் சிமிழ்களை நிரப்பவும் , சில உலோகங்களைப் 
பிரித்தெடுப்பதற்கான மந்தச் சூழ் நிலையை ( inert atmosphere ) 
உருவாக்கவும் இது பயன்படுகிறது . 


அம்மோனியா நைட்ரிக் அமிலம் 
காற்றில் 78 % கன அளவு நைட்ரஜன் தனிம நிலையில் 
உள்ளது . இது நைட்டர் ( nitre ) KNO ) , சில்லி சால்ட்பீட்டர் 
( Chile salt - petre ) NaNO , ஆகிய சேர்மங்களிலும் காணப்படு 
கிறது . நைட்ரஜன் பல சேர்மங்களை உண்டாக்குகிறது . 
இவற்றில் முக்கியமான சேர்மங்கள் அம்மோனியாவும் , 
நைட்ரிக் அமிலமும் ஆகும் . 


அம்மோனியா 

- (Ammonia )) 
மூலக்கூறு வாய்பாடு , NH ) , மூலக்கூறு எடை , 17 . 


நைட்ரஜன் 


329 


அம்மோனியா நைட்ரஜனின் ஹைட்ரைடு , பல நூற்றாண்டு 
களுக்கு முன்பே இந்தியாவிலும் , எகிப்திலும் வேதியியல் 
வல்லுநர்கள் இச் சேர்மத்தை அறிந்திருந்தனர் . 1774 ஆம் 
ஆண்டு ப்ரீஸ்ட்லி என்ற விஞ்ஞானி இதை முதன் முதலில் 
கண்டறிந்தார் . 1785 - ல் பெர்த்தாலட் என்பவர் அம் 
மோனியா ஹைட்ரஜனையும் , நைட்ரஜனையும் பெற்றிருக்கிறது . 
எனக் காண்பித்தார் . 1823 - ல் ஃபாரடே இவ் வாயுவை நீர்ம 
மாக்கினார் . 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) அம்மோனியம் உப்புகளைக் காரக்கரைசல்களுடன் 
சூடு செய்தால் அம்மோனியா கிடைக்கிறது . 
NH.Cl + NaOH 

+ NaCl + NH3 t + H , O 


( 2 ) அம்மோனியம் உப்புகளை வெப்பத்தால் சிதைத்து 
அம்மோனியா பெறப்படுகிறது . 

( NH ) , SO . - NH HSO . + NH , 1 
NH , Cl = NH , T + HCl T 


( 3 ) மக்னீசியம் நைட்ரைடு , கால்சியம் 

நைட்ரைடு , 
அலுமினியம் நைட்ரைடு போன்ற உலோக நைட்ரைடுகன 
நீராற் பகுத்தால் அம்மோனியா தோன்றுகிறது . 

MgN . + 6 HẢO ---- 3 Mg ( OH ) , + 2 NH , t 
Ca , N , + 6H , O ---- 3 Ca ( OH ) , + 2NH : 1 
AIN + 3 H.O Al(OH ) 3 + NH , | 


( 4 ) சில உலோக நைட்ரேட்டுகள் அல்லது நைட்ரைட்டு 
களைப் பிறவி நிலை ஹைட்ரஜனால் ஆக்சிஜன் ஒடுக்கம் செய்து 
அம்மோனியா தயாரிக்கப்படுகிறது . சான்றாகப் பொட்டாசியம் 
நைட்ரேட்டு , சிங்க் தூள் கலந்த கலவை பொட்டாசியம் : 
ஹைட்ராக்சைடுடன் சூடுபடுத்தியபோது அம்மோனியா 
உண்டாகிறது . 
Zn + 2 KOH K , ZnO , + 2 [ H ] 

பொட்டாசியம் சிங்கேட் 


KNO : + 8 [ H ] 


KOH + 2 H, O + NHS T 


330 


புகுமுக வேதியியல் 


சோடியம் நைட்ரைட் , அலுமினியம் கலந்த கலவையைச் 
சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சூடுபடுத்த அம்மோனியா 
கிடைக்கிறது . 
Al + 3Na OH NagAlO , + 3 [ H ] 

சோடியம் அலுமினேட் 
NaNO , + 6 [ H ] --- + NaOH + H2O + NH 1 


* 


தொழிற்சாலை முறை ஹேபர் முறை 

தொழிற்சாலைகளில் அம்மோனியா , நைட்ரஜன் , ஹைட் 
ரஜன் இரண்டையும் முறையே 1 : 3 என்ற கன அளவு விகிதத் 
தில் 500 ° C வெப்ப நிலையில் , 200 வளி மண்டல அழுத்தத்தில் , 
இரும்பு வினைவேக மாற்றியின் முன்னணியில் , இணைத்துப் 
பெறப்படுகிறது . 

N , + 3H , --- 2NH3 1 + 21.9 கி.கலோரிகள் . 


சோதனைச் சாலையில் அம்மோனியா தயாரித்தல் 

சோதனைச் சாலையில் அம்மோனியம் குளோரைடையும் , - 


INM2 


காற்று 


pm 


ITINH4C1 


Xcation) 


1. 
Cao 


படம் 54 . 


சோதனைச்சாலையில் அம்மோனியா தயாரித்தல் 


நைட்ரஜன் 


331 


நீற்றிய சுண்ணாம்பையும் [ Ca ( OH ) , ) 

உலர்ந்த 

நிலையில் 
சூடு செய்து அம்மோனியா தயாரிக்கப்படுகிறது . 

2NH4 Cl + Ca ( OH ) , --- Caal , + 2NH , t + 2H2O 


வடிவக் 


உருண்டை 

குடுவையொன்றில் அம்மோனியம் 
ளோரைடையும் , நீற்றிய சுண்ணாம்பையும் [ Ca ( OH ) , ] 
உலர்ந்த நிலையில் எடுத்துக் கொண்டு சூடு செய்ய வேண்டும் . 
இப்போது மேற்கண்ட சமன்பாட்டில் காட்டியபடி இவை 
யிரண்டும் வினை பட்டு அம்மோனியா உண்டாகிறது . இவ்வாறு 
போக்குக் குழாய்முலம் வெளிவரும் அம்மோனியா 
வாயு 
நீர் மூலக்கூறுகளைப் பெற்றிருக்கிறது . இவ் வாயுவை உலர்த்து 
வதற்கு அடர் சல்ஃபூரிக் அமிலத்தைப் பயன் படுத்த முடியாது . 
சல்ஃபூரிக் அமிலம் காரப் பண்புள்ள அம்மோனியாவுடன் 
வினைபட்டு அம்மோனியம் சல்ஃபேட்டு உண்டாகிறது . 

2NH , + H ,SO , ( NH , ) , SO . 
பாஸ்ஃபரஸ் பெண்டாக்ஸைடும் நீருள்ள அம்மோனியாவுடன் 
வினைபடுவதால் நீரை நீக்க இதனைப் பயன்படுத்த முடியாது , 
பாஸ்பரஸ் பெண்டாக்ஸைடு நீருடன் வினைபட்டு பாஸ் 
ஃபாரிக் அமிலத்தை உண்டாக்குகிறது . இவ்வமிலம் அம்மோனி 
யாவுடன் வீரியத்துடன் வினைபுரிந்து 

அம்மோனியம் 
பாஸ்ஃபேட் என்ற உப்பைத் தோற்றுவிக்கிறது . 

( 1 ) P, 0 , + 3H , O --- 2H , PO , 
( 2 ) 6NH3 + 2H , PO , 2 ( NH ) PO. 


க 


( 1 ) + ( 2 ) P , 0 , + 3H , O + 6NHS 


+ 2 ( NH )3PO4 


நீரற்ற கால்சியம் குளோரைடும் அம்மோனியாவை உலர்த்தப் 
பயன்படுவதில்லை . ஏனெனில் , இஃது அம்மோனியாவுடன் 
சேர்ந்து வினைபட்டு Call,. 8NH3 என்ற சேர்மத்தை உண்டாக்கு 
கிறது . 

Cacl , + 8NHS CaCl2 - NHÀ 


மேற்கூறிய காரணங்களினால் , அம்மோனியாவை உலர்த்து 
வதற்குக் காரப் பண்புள்ள உலர்த்தும் பொருள்களைத்தான் 
உபயோகிக்கவேண்டும் என்பது தெளிவாகிறது . எனவே , 
வெளிவந்த அம்மோனியாவைச் சுட்ட சுண்ணாம்பு ( quick lime) 
உள்ள உலர்த்தும் கோபுரம்மூலம் செலுத்தி உலர்த்த 
வேண்டும் . 


332 


புகுமுக வேதியியல் 


ஜாடியில் 


அம்மோனியா வாயு , காற்றைவிட இலேசானதால் , வாயு 

காற்றைக் கீழ்முகப் பெயர்ச்சி செய்வதன் மூலம் 
சேகரிக்கப்படுகிறது . 


கரர 


இயற்பியல் பண்புகள் 
அம்மோனியா நிறமற்ற , 

நெடியுடைய வாயு ; 
காற்றைவிட இலேசானது . இதை எளிதில் திரவமாக்கலாம் . 
இது நீரில் எளிதிலும் , மிகுதியாகவும் கரைகிறது . 0 ° C வெப்ப 
நிலையில் 1 வளிமண்டல அழுத்தத்தில் ஒரு கன அளவு நீரில் 
1300 கன அளவு அம்மோனியா கரைகிறது . நீரில் இவ் வாயு 
வின் மிகுதியான கரைதிறனை மெய்ப்பிக்க ஊற்றுச் சோதனை 
யைப் பயன் படுத்தலாம் . 


AA 


படத்தில் காட்டியபடி சிவப்பு லிட்மஸ் கரைசல் உள்ள 

என்னும் கூம்புக் குடுவை , அம் 
அம்மோனியா 

மோனியா வாயு அதிக அழுத்தத்தில் 
நிரப்பப்பட்ட , கவிழ்த்து வைக்கப்பட் 

டுள்ள B என்னும் உருண்டை வடிவக் 
சிவப்பு 
லிட்மஸ் 

குடுவையுடன் ஒரு குழாயின் மூலம் 
காற்று கரைசல் 

இணைக்கப்பட்டுள்ளது . G என்னும் 
போக்குக்குழாய்மூலம் காற்றை ஊதிச் 
சிறிது சிவப்பு லிட்மஸ் கரைசலைக் கூர் 

நுனிக்குழாய் மூலம் B குடுவைக்குள் 
AL 

செலுத்தவேண்டும் . அக் குடுவை 
லுள்ள அம்மோனியா பெரும்பகுதி 
சிவப்பு லிட்மஸ் கரைசலில் கரைந்து 
விடுவதனால் அங்கு அழுத்தம் மிகவும் 

குறைந்து விடுகிறது . அதனால் சிவப்பு 
படம் 55 . 

லிட்மஸ் 

கரைசல் B குடுவைக்குள் 
அம்மோனியாவின் 
கரை திறனுக்கு விளக்கம் . வேகமாகத் தள்ளப்பட்டு நீரூற்றுப் 
போல் விழுகிறது . அப்போது சிவப்பு லிட்மஸ் கரைசல் 
நீலமாக மாறுகிறது . நீரில் கரைந்த அம்மோனியாக் கரைசல் 
காரப் பண்பு உள்ளது என்பது தெளிவாகிறது . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) எரிதல் : அம்மோனியா வாயு தானாகவும் எரிவதில்லை . 
மற்ற பொருள்கள் எரிவதையும் தூண்டுவதில்லை . ஓர் எரியும் 
குச்சியை அம்மோனியா உள்ள ஜாடியில் நுழைத்தால் அது 


நைட்ரஜன் 


333 


அணைந்துவிடுகிறது . ஆனால் , ஆக்சிஜனில் அம்மோனியா தீப் 
பற்றி பச்சை கலந்த மஞ்சள் நிறச் சுடருடன் எரிகிறது . 

4NH ; + 30 , --- 2N , t + CH , O 


( 2 ) காரப் பண்பு 

அம்மோனியா நீரில் கரைந்து அம்மோனியம் ஹைட்ராக் 
சைடு என்ற வீரியம் குறைந்த காரத்தைக் கொடுக்கிறது . 

NH3 + H2O NH , OH 
இக் கரைசல் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது . 


அம்மோனியா அமிலங்களுடன் வினைபட்டு உப்புகளைத் தரு 
கிறது . அடர் சல் ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டு அம்மோ 
னியம் சல்ஃபேட் என்ற உரமாகப் பயன்படும் உப்பைக் கொடுக் 
கிறது . 

2NHS + H , SO . ( NH4 ) 2SO4 


அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் தோய்த்த ஒரு 
கண்ணாடிக் குச்சியை அம்மோனியா வாயுவில் காட்டினால் 
அடர்ந்த வெண்புகையுடன் அம்மோனியம் குளோரைடு என்ற 
உப்பு உண்டாகிறது . 

NH + HCI - + NH.cl 


( 3 ) சூடான பிளாட்டினம் வினைவேக மாற்றியின் மீது , 
அம்மோனியா , காற்று கலந்த கலவையைச் செலுத்தினால் , 
நைட்ரிக் ஆக்சைடு உண்டாகிறது . 

4NH ; + 50 , -- > 4NO + 6H.O 


{ 4 ) ஆக்சிஜ்ன் ஓடுக்கப் பண்பு 

( a ) அம்மோனியா வீரியம் மிக்க ஆக்சிஜன் ஒடுக்கி . 
படுத்தப்பட்ட உலோக ஆக்சைடுகள் மூலம் இவ் வாயுவை 
செலுத்தினால் , அவை உலோகங்களாக 

ஒடுக்கப்படு 


கின்றன . 


3 


3CuO +- 3NH 

N , 1 + 3H.O + 3Cu 
3PbO + 2NH3 --- N , + + 3H.O + 3Pb 


( b) சூடுபடுத்தப்பட்ட சலவைத் தூள் அம்மோனியாவால் 
கால்சியம் குளோரைடாக ஒடுக்கப்படுகிறது , 

3Caoal , + 2NH , - 3CaCl , + N , t + 3H ,O 


334 

புகுமுக வேதியியல் 
( c) மிகையான அம்மோனியா குளோரினுடன் வினைபட்டு 
அம்மோனியம் குளோரைடை உண்டாக்குகிறது . 
( 1 ) 2NH : + 3Cl , 

N , + 6HCIL 
( 2 ) 6NH , + 6HCI 6NH , Cl 


( 1 ) + ( 2 ) 


8NH3 + 301 , 


N , + 6NH , CI 


(d ) அதிக அளவு குளோரினுடன் வினைபட்டு , அம்மோ 
னியா , நைட்ரஜன் ட்ரை குளோரைடையும் , ஹைட்ரஜன் 
குளோரைடையும் தருகிறது . 


NH + 3Cl , 


- 


--- Nal , + 3HCI 

நைட்ரஜன் 
ட்ரைகுளோரைடு 


( 5 ) உலோகங்களுடன் வினை 

( a ) சூடுபடுத்தப்பட்ட சோடியத்தின்மூலம் அம்மோ 
னியாவை செலுத்தினால் சோடாமைடு உண்டாகிறது . 

2NH3 + 2Na -- > 2NaNH , + H , f 


( b ) மகனீசயத்துடன் வினைபட்டு மகனீசயம் நைட்ரை 
டைத் தருகிறது . 

3Mg + 2NH3 —– + Mg, N , + 3H * 


( 6 ) நிலைப்புத் தன்மை 

சாதாரண வெப்ப நிலையில் அம்மோனியா நிலையான தாயுள் 
ளது . ஆனால் 500 ° C வெப்ப நிலையில் மின் பொறியை உண் 
டாக்கும்போது இது சிதைவுற்று நைட்ரஜனையும் , ஹைட்ரஜனை 
யும் கொடுக்கிறது . 
2NH , 

- N , + 3H, 


சோதனை 


1. நிறமற்ற , கார நெடியுடைய வாயு ; 2. ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் தோய்த்தெடுத்த கண்ணாடித் தண்டை 
அம்மோனியா உள்ள ஒரு வாயு 

நுழைத்தால் 
அடர்ந்த வெண்புகை உண்டாகிறது . 3 . ஈரமான சிவப்பு 
லிட்மஸ்தான் இவ் வாயுவில் நீல நிறமாக மாறுகிறது . 


ஜாடியில் 


நைட்ரஜன் 


335 


அம்மோனியம் உறுப்புக்கான சோதனைகள் 

( 1 ) ஓர் அம்மோனியம் உப்பைத் தனியாகவோ அல்லது 
அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடனோ 
படுத்தினால் அம்மோனியா வாயு வெளி வருகிறது . 


( 2 ) நெஸ்லர் சோதனை (Nessler s test) 

சிறிது மெர்க்குரிக் குளோரைடு ஒரு சோதனைக் குழாயில் 
எடுத்துக் கொண்டு அத்துடன் பொட்டாசியம் அயோடைடுக் 
கரைசலைச் சிறிது சிறிதாகச் சேர்த்தால் ஒரு சிவப்பு நிற வீழ் 
படிவு உண்டாகிறது . இதைச் சிறிது அதிகமான பொட்டாசியம் 
அயோடைடுக் கரைசலில் கரைத்தவுடன் ஒரு தெளிவான 
கரைசல் கிடைக்கிறது . இதற்கு நெஸ்லர் வினைக்கரணி எனப் 
பெயர் . இத்துடன் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் 
சிறிதளவும் , அம்மோனியம் உப்புக் கரைசலையும் சேர்த்தால் 
ஆழ்ந்த பழுப்பு நிற வீழ்படிவு உண்டாகிறது . இச் சோதனை 
மூலம் அம்மோனியம் உறுப்பு உறுதிப் படுத்தப்படுகிறது . 


பயன்கள் 


அம்மோனியம் சல்ஃபேட் , அம்மோனியம் நைட்ரேட் , 
யூரியா போன்ற பயன்மிக்க உரங்களைத் தயாரிக்கவும் , 
நைட்ரிக் அமிலம் , அனிலீன் , சோடியம் கார்பனேட் முதலியன 
வற்றை உற்பத்தி செய்யவும் அம்மோனியா பயனாகிறது . திரவ 
அம்மோனியா குளிரூட்டும் சாதனங்களில் பயன்படுகிறது . 


நைட்ரிக் அமிலம் 

( Nitric acid ) 
மூலக்கூறு வாய்பாடு : HNO , : மூலக்கூறு எடை , 63 . 


1650 - ல் க்ளாபர் ( Glauber ) என்ற விஞ்ஞானி நைட்டர் 
( nitre ) என்ற உப்புடன் சல் ஃபூரிக் அமிலத்தை வினைபடுத்தி 
முதன் முதலில் இவ் வமிலத்தைத் தயாரித்தார் . நைட்ரிக் 
அமிலம் இயற்கையில் காணப்படுவதில்லை . இவ் வமிலத்தின் 
உப்புக்களான பொட்டாசியம் நைட்ரேட்டும் , சோடியம் நைட் 
-ரேட்டும் , இயற்கையில் காணப்படுகின்றன . 


சோதனைச்சாலையில் தயாரிக்கும் முறை 

பொட்டாசியம் நைட்ரேட்டையும் , அடர் சல்பூஃரிக் 
அமிலத்தையும் 150 ° C வெப்ப நிலைக்குச் சூடுபடுத்தி இவ் வமிலம் 
சோதனைச் சாலையில் தயாரிக்கப்படுகிறது . 


ADS 


336 


புகுமுக வேதியியல் 


KNO : + H ,SO , | KHSO , + HNO3 
KNO + KHSO . --- > K , SO , | 

- > HNO , 


படத்தில் காட்டியபடி அடர் சல் ஃபூரிக் அமிலத்தையும் , 
பொட்டாசியம் நைட்ரேட்டையும் ஒரு வாலையில் எடுத்துக் 
கொண்டு சூடு செய்யவேண்டும் . வெப்பநிலை 150 ° C- க்கு 
மிகாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் . இல்லா விடில் 


KNO3 + 

அடர் H2 504 


3 


H 


HNOS 


படம் 56 . 


நைட்ரிக் அமிலம் தயாரித்தல் . 


உயர்ந்த வெப்ப நிலையில் அமிலம் சிதைந்து விடும் . 

இவ்வாறு 
உண்டான நைட்ரிக் அமில ஆவி , நீரால் குளிர்ச்சி செய்யப்பட்டுக் 
கொள்கலனை யடைந்து திரவமாகிறது . மரத்தக்கை இரப்பர் , 
இவை நைட்ரிக் அமிலத்தால் பாதிக்கப்படுவதால் , இக் கருவி 
யின் இணைப்புகள் முழுவதும் கண்ணாடியாலானவை . இவ்வாறு 
உண்டாகும் நைட்ரிக் அமிலம் முதலில் நிறமற்றதாக இருக்கிறது . 
ஆனால் பிறகு சிதைவடைந்து உண்டாகும் நைட்ரஜன் 
பெராக்ஸைடு இதில் கரைந்துள்ள தால் , அமிலம் மஞ்சள் 
நிறத்தை யடைகிறது . 

4 HNOS 2H , O + 4NO . + 0 , 
எனவே , இவ்வாறு உண்டாகும் நைட்ரிக் அமிலத்தில் நீரும் , 
நைட்ரஜன் பெராக்ஸைடும் மாசுகளாக உள்ளன . நைட்ரிக் 
அமிலத்தை அடர் சல் ஃ பூரிக் அமிலத்துடன் காய்ச்சி வடித்தால் , 
நீர் நீக்கப்படுகிறது . சூடான அமிலத்தின் வழியாகக் காற்றைக் 
செலுத்தி நைட்ரஜன் பெராக்சைடை நீக்கலாம் . 


தொழிற்சாலை முறையில் நைட்ரிக் அமிலம் தயாரித்தல் 

நைட்ரிக் அமிலம் ஆஸ்ட்வால்டு முறையில் ( Ostwald 
Process ) பெருவாரியாகத் தயாரிக்கப்படுகிறது . ஹேபர் முறை 


நைட்ரஜன் 


337 


நைட்ரிக் 


யில் தயாரிக்கப்பட்ட அம்மோனியா வாயு காற்றுடன் கலந்து 
600 ° C வெப்ப நிலைக்கு சூடுபடுத்தப்பட்டு , பிளாட்டின வினை 
வேக மாற்றியின் மீது செலுத்தப்படுகிறது . அம்மோனியா 

ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது , 
நைட்ரிக் ஆக்சைடு காற்றுடன் கலந்து நைட்ரஜன் டை 
ஆக்சைடாக மாறுகிறது . நைடிரஜன் டை ஆக்சைடு நீரில் 
கரைந்து அமிலத்தை உண்டாக்குகிறது . 

4NH , + 50 , -- + 4NO 1 + 6H , O 
2NO + 0 , - 2NO , | 
3NO + H2O ---- 2HNO , + NO 1 


இயற்பியல் பண்புகள் 

தூய நைட்ரிக் அமிலம் நிறமற்ற , ஈரக் காற்றில் புகையக் 
கூடிய திரவம் . 

ஒளியில் திறந்து வைக்கப்பட்டிருந்தால் 
மஞ்சள் நிறத்தைப் பெறுகிறது . நீரில் நன்கு கரைகிறது . 

தன் ஒப்பு அடர்த்தி 1. 4 தோலில் பட்டால் மஞ்சள் நிறத்தை 
உண்டாக்குகிறது . 


வேதிப் பண்புகள் 

நைட்ரிக் அமிலத்தின் பண்புகளை இரு வகையாகப் பிரிக்க 
லாம் : ( 1 ) அமிலப்பண்பு ( 2 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு . நைட்ரிக் 
அமிலம் மிக எளிதில் பிறவி நிலை ஆக்சிஜனை உண்டாக்குவதால் 
சிறந்த ஆக்சிஜனேற்றியாகச் செயல்படுகிறது . 

2HNO , 2NO , + H , O + [ 0 ] 


( 1 ) அமிலப் பண்பு 
எளிதில் வெளியேறும் 

ஒரு ஹைட்ரஜன் அணுவைப் 
பெற்றிருப்பதால் நைட்ரிக் அமிலம் ஒற்றைச் காரத்துவம் உள்ள 
( Monobasic ) அமிலம் . நீல லிட்மஸ் தாளைச் சிவப்பாக்குகிறது . 
கீழ்க்கண்ட வினைகள் இஃது ஒரு வீரியமுள்ள அமிலம் என்பது 
தெளிவாகிறது . 


( a ) மக்னீசிய உலோகம் மட்டும் நீர்த்த நைட்ரிக் அமிலத் 
துடன் வினைபட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . மற்ற 
உலோகங்கள் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினைபட்டு : 
ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை . 

Mg + 2HNO, Mg ( NO3 )2 + H , 1 


338 


புகுமுக வேதியியல் 


( b ) கார ஆக்சைடுகளுடன் வினைபட்டு உப்பையும் , நீரை 
யும் தரும் . சான்றாக க்யுப்ரிக் ஆக்ஸைடு நைட்ரிக் அமிலத் 
துடன் வினைபுரிந்து க்யுப்ரிக் நைட்ரேட்டையும் , நீரையும் 
உண்டாக்குகிறது . 

CuO + 2HNO3 -- + Cu ( NO3 ) 2 + HO 


( c ) காரங்களை நடு நிலையாக்கி 

உப்பையும் , நீரையும் 
தருகிறது . சோடியம் ஹைட்ராக்சைடு நைட்ரிக் அமிலத்துடன் 
வினைபட்டுச் சோடியம் நைட்ரேட்டையும் , நீரையும் தோற்று 
விக்கிறது . 

NaOH + HNO -- > NaNO : + H , O 


3 


( d ) கார்பனேட் உறுப்பு உள்ள உப்புகளுடன் பொங்குத 
லோடு 

வினைபட்டுக் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை 
உண்டாக்குகிறது . 

Cados + 2HNO : + CA ( NO3 ) , + H , O + Cost 


( 2 ) உலோகங்களுடன் வினை 
கோல்ட் , பிளாட்டினம் 

போன்ற 

உயர்ந்த ( Noble ) 
உலோகங்களைத் தவிர மற்ற உலோகங்கள் யாவும் நைட்ரிக் 
அமிலத்துடன் வினைபடுகின்றன . இவ் வினைகள் சிக்கலானவை , 
இவ் வினைகளின் போது உண்டாகும் விளை பொருள்கள் . 
உலோகத்தின் தன்மை , அமிலத்தின் செறிவு , வினையின் வெப்ப 
நிலை இவற்றைப் பொறுத்து மாறும் . டின் , ஆன்டிமனி போன்ற 
உலோகங்கள் அவற்றின் ஆக்சைடுகளையும் , மற்ற உலோ 
கங்கள் அவற்றின் நைட்ரேட்டுகளையும் உண்டாக்குகின்றன . 
இவ் வினையின்போது 

நைட்ரிக் அமிலம் நைட்ரஜன் 
பெராக்சைடு , நைட்ரிக் ஆக்சைடு , நைட்ரஸ் ஆக்சைடு , 
நைட்ரஜன் , ஹைட்ராக்சில் அமீன் அல்லது அம்மோனியா 
முதலிய சேர்மங்களாக ஒடுக்க மடைகிறது . 


இவ் வினைகளின் வினை வழி முறைகளை விளக்க இரு 
கருத்துகள் நிலவி வருகின்றன 

ஒன்றின்படி 

முதலில் 
உலோகம் அமிலத்துடன் வினைபட்டு பிறவி நிலை ஹைட்ரஜன் 
உண்டாக்குகிறது . பிறகு ஹைட்ரஜன் அமிலத்தை மேற்கூறிய 
சேர்மங்களாக ஒடுக்குகிறது . 


M + HNOS 


+ MNO3 + H 


-- 


நைட்ரஜன் 


339 


மற்றொரு கருத்தின் படி மின் வேதியல் தொடர் வரிசையில் 
( electrochemical series) ஹைட்ரஜனுக்கு மேலாக உள்ள உலோ 
கங்கள் தான் இத்தகைய ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்படு 
கின்றன எனக் கூறப்படுகிறது . 


( a ) காப்பர் : ( i ) காப்பர் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் 

வினை பட்டு நைட்ரிக் ஆக்சைடைத் தருகிறது . 
2HNO3 – H , O + 2NO + 30 
Cu + O + 2HNO , -- > Gu ( NO3 ) , + H , O ] x3 


-- 


3Cu + 8HNOS--- + 3Cu ( NO ,) + 2NO t + 4H , O 


(ii ) அடர் நைட்ரிக் 

உண்டாகிறது . 


அமிலத்துடன் 


நைட்ரஜன் 


2 HNO : H , O + 2NO , + 0 
Cu + 2 HNO . + ( 0 ) ---- H2O + Cu ( NO . ) 
Cu + 4 HNOS Cu( NOS ) + 2 H , O + 2 NO , 


(b ) லெட் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினைபட்டு 
நைட்ரிக் ஆக்சைடு உண்டாகிறது . 

3Pb + 8 HNOS --- 3Pb (NO ) 2 + 2 NO + 4 H , O 


இவ்வுலோகம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் நைட்ரஜன் 
பெராக்ஸைடைத் தருகிறது . 

Pb + 4 HNOS Pb ( NO , ), + 2 NO , + 2 H , O 


--- 


( c ) மெர்க்குரி நீர்த்த அமிலத்துடன் நைட்ரிக் ஆக்சை 
டையும் , அடர் அமிலத்துடன் நைட்ரஜன் பெராக்சைடையும் 
உண்டாக்குகிறது . 
6 Hg + 8 HNO : -- 3 Hg (NO .)2 + 2 NO + 4H2O 

நீர்த்த 
6Hg + 4 HNOS + Hg ( NO3 ) +2 NO , + 2H O 

அடர் 


( d ) சில்வர் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் செயல்பட்டு 
நைட்ரஜன் பேராக்சைடைத் தோற்றுவிக்கிறது . 

2 Ag + 4 HNO. --- 2 Ag NO . + 2 NO , + 2 H , O 


340 


புகுமுக வேதியியல் 


( e ) டின் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் சேர்ந்து 
ஸ்டேன்னஸ் நைட்ரேட்டையும் , அம்மோனியம் நைட்ரேட் 
டையும் தருகிறது . 


Sn + 2 HNO , Sn ( NO , ) , + 2H ] X 4 
HNO , + 8 H -- > 3 H , O + NH3 
NH , + HNO , NH , NO , 


4 Sn + 10 HNO3 -- + 4 Sn ( NO3) , + 3 H , O 

+ NH.NO : 


அடர் நைட்ரிக் அமிலத்துடன் டின் வினை பட்டு மெட்டா 
-ஸ்டேனிக் அமிலத்தையும் , நைட்ரஜன் பெராக்சைடையும் 
கொடுக்கிறது . 


2 HNO . , H , O + 2 NO , +0 ] x2 
Sn + 20 --- SrIO , 
SnO , + H2O H , SnO . 


Sn + 4 HNO3 


H SnO3 + H , O + 4 NO , 


( f ) சிங்க் மிக நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் அம் 
மோனியம் நைட்ரேட்டைத் தருகிறது . 

Zn + 2 HNO , Zn ( NO3 ) 2 + 2 H ] X4 
HNO3 + 8 H -- > 3 H O + NH3 
NHS --- NOS 

NH.NO3 


4 Zn + 10 HNOS --- + 4 Zn ( NO3 ) 2 + 3 H , O 

NH NO3 


நீர் த்த அமிலத்துடன் ஆக்சைடு உண்டாகிறது . 

4 Zn + 10HNO3 - + 4 Zn ( NO3 ) 2 + N , 0 + 5H , O 


அடர் நைட்ரிக் அமிலத்துடன் சிங்க் வினைபட்டு நைட் 
ரஜன் பெராக்சைடை வெளியேற்றுகிறது . 

Zn + 4 HNOS Zn ( NO ,), + 2 NO , + 2 H , O 


- 


எநைட்ரஜன் 


341 


நீர்த்த 


( g ) மகனீசயமும் , மாங்கனீசும் மட்டும் தான் 
அமிலத்திலிருந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகின்றன . 

Mg + 2 HNOS Mg ( NO3 ) , + H , 1 
Mn + 2 HNO : Mn ( NO3 ) , + H , t 


உலோகங்களின் செயலறுநிலை ( Passivity of metals ) 

இரும்பு , குரோமியம் , நிக்கல் போன்ற உலோகங்கள் 
அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிவதில்லை . 
நைட்ரிக் அமிலத்தை இவ் உலோகங்களுடன் சேர்த்தவுடன் 
அவற்றின் மீது மேற்பரப்பில் உலோக ஆக்சைடு 
உண்டாகிறது . இது இவ் உலோகம் தொடர்ந்து வினைபுரி 
வதைத் தடுத்து விடுகிறது . கோல்ட் , பிளாட்டினம் போன்ற 
உலோகங்கள் இவ்வமிலத்துடன் வினை புரிவதில்லை . 


படலம் 


அடர் 


23. ஆக்சிஜனேற்றப் பண்பு 
நைட்ரிக் அமிலம் 

வெப்பப்படுத்தும்போது 
ஆக்சிஜனை வெளியேற்றிச் சிதைகிறது . 

4 HNOS + 2 H , O + 4 NO2 + O , 
ஆக்சிஜனை வெளிவிடும் தன்மை பெற்றிருப்பதால் இவ்வமிலம் 
வீரியம்மிக்க ஆக்சிஜனேற்றியாகச் செயல் படுகிறது . இவ் 
வினைகளின் போது நைட்ரிக் அமிலம் , நைட்ரஜன் பெராக்சைடு 
நைட்ரிக் ஆக்சைடு , அம்மோனியா போன்ற சேர்மங்களாக 
ஒடுக்கமடைகிறது . நைட்ரிக் அமிலத்தின் +5 ஆக்சிஜனேற்ற 
நிலை , +4லிருந்து - 3 வரை மாறுகிறது . 


( i ) அலோகங்களுடன் வின 

( a ) அடர் நைட்ரிக் அமிலம் கார்பனைக் கார்பன் டைஆக் 
சைடாக ஆக்சிஜனேற்றம் செய்து , தான் நைட்ரஜன் பெரக் 
சைடாக ஒடுக்கமடைகிறது . 


4 H NOS --- 2 H2O + 4 NO + 2 [ 0 ] 
2 [ o ] + C -- + 


CO , 


G + 4 HNOS 


-- 


+ CO , + 4 NO2 + 2 H , O 


சல்ஃபூரிக் அமிலமாக 


( b) சல்ஃபர் 
மடைகிறது , 


ஆக்சிஜனேற்ற 


342 


புகுமுக வேதியியல் 


2 HNOS H , O + 2 NO , +0 ) X3 
S + 30 
SO : + H , O ,-- > H2SO . 


SOS 


S + 6 HNOS 


H , SO , + 6 NO , + 2 H , O 


( c ) அயோடின் அயோடிக் அமிலமாக ஆக்சிஜனேற்ற 
மடைகிறது . 

2 HNOS H , O + 2 NO , + [ O ] X5 
1 , + 50 

1,0 ; 
1,0 , + H2O --- 2 HIOS 


1 , + 10HNOS --- 2 HIOS + IONO , + 4 H , O 


( d ) அடர் நைட்ரிக் அமிலம் பாஸ் ஃபரஸை பாஸ்ஃபாரிக் 
அமிலமாக ஆக்சிஜனேற்றுகிறது . 

2 HNO ; [H, O + 2 NO , +0 ] X5 
2 P + 50 P , 0 , 
P , 0 , + 3 H , O + 2 HPO , 


2P + 10 H NO3 --- 2 H , PO , + 10NO2 + 2H , O 
P + 5 HNOS H , PO4 + 5 NO + H , O 

ஆர்த்தோ பாஸ்ஃபாரிக் 
அமிலம் 


. 


( e ) உலோகப் போலிகளான ஆர்சனிக் , ஆன்டிமனி 
ஆகியவை , அவற்றின் ஆக்ஸி அமிலங்களாக மாறுகின்றன 
ஆர்சனிக் ஆர்த்தோ ஆர் சனிக் அமிலமாக ஆக்சிஜனேற்ற 
மடைகிறது . 
2 HNOS 

-- > H , O + 2 NO , +0 ] X5 
2 As + 50 As , 0 , 
As , 0 ; + 3 H ,O -- > 2 Hg AsO , 


3 . 


2 As + 10 HNOS 2 HgAsO . + 10NO , + 2 H , 0 
As + 5 HNOS -- > HgAsO , + 5 NO , + H , O 

0 - ஆர்சனிக் 
அமிலம் 


343 


நைட்ரஜன் 


( ii ) சேர்மங்களுடன் வினை : ( 1 ) அமிலங் கலந்த ஃபெரஸ் 
சல்ஃபேட்டு ஃபெரிக் சல்ஃபேட்டாக ஆக்சிஜனேற்ற மடை 
கிறது . 
6Feso . + 3H ,SO + 2HNO : 3Fe , ( SO . ) 3 

+ 2NO + 4H , O 


( 2 ) பொட்டாசியம் அயோடைடு அயோடினாக ஆக்சி 
ஜனேற்றமடைகிறது . 

6KI + 8HNOS + 6KNO : + 31 , + 4H , O + 2NO 


(( 3 ) சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலத்தைத் 
தோற்றுவிக்கிறது . 

SO , + 2HNOS H2SO , + 2NO , 


( 4 ) அடர் நைட்ரிக் அமிலம் கருமை நிற லெட் சல் : 
பைடை ஆக்கிஜனேற்றம் செய்து வெண்ணிற லெட் சல் : 
பேட்டை வீழ்படிவாக்குகிறது . 

Pbs + 8HNOS --- > PbSo , + 8NO , + 4H2O 


( 5 ) ஹைட்ரஜன் சல்ஃபைடு சல்ஃபராக ஆக்சிஜனேற்ற 
மடைகிறது . 

H , S + 2HNOS - S + 2NO . + H , O 


-- 


- 


( 4 ) இராஜத்திராவகம் ( Aquaregia ) 

கோல்டு , பிளாட்டினம் முதலியவற்றுடன் நைட்ரிக் அமிலம் 
வினைப்படுவதில்லை , 1 கன அளவு அடர் நைட்ரிக் அமிலம் , 
3 கன அளவு அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் கலந்த 
கலவை இராஜத்திராவகம் எனப்படும் . இது உயரிய உலோ 
கங்களைக் ( noble metals ) கரைக்க உதவுகிறது . 
HNO : + 3HCl ---+ Cl , + NOC ) + 2H , O 

நைட்ராஸில் குளோரைடு 


இவ்வாறு உண்டான குளோரின் கோல்ட் , பிளாட்டினம் 

வினைபடு 
போன்ற 

உலோகங்களைத் தாக்கி அவற்றுடன் 


கின்றன . 


2Au + 3C , 


2AuCIS 
PtCl , 


Pt + 2C , 


- 


344 


புகுமுக வேதியியல் 


- 


பழுப்புவனைய சோதனை ( Brown ring test for nitrates ) 

அடர் நைட்ரிக் அமிலத்தில் சிறிதளவு புதிதாகத் தயாரிக் 
கப்பட்ட ஃபெரஸ் சல் : பேட் கரைசலுடன் சேர்த்தால் ஒரு 
பழுப்பு நிறக் கரைசல் உண்டாகிறது . 

நைட்ரிக் 

அமிலம் 
பெரஸ் சல்பேட்டை பெரிக் சல்பேட்டாக ஆக்சிஜு. 
னேற்று கிறது , 

அமிலம் நைட்ரிக் ஆக்சைடாக ஒடுக்கமடை 
கிறது . நைட்ரிக் ஆக்சைடு அதிக அளவு ஃபெரஸ் சல் 
ஃபேட்டுடன் வினை பட்டு பழுப்பு நிற ( Feso . • NO ) சேர்மத்தை 
உண்டாக்குகிறது . இது இரு திரவங்களுக்கிடையே 

ஒரு . 
வளையமாகத் தோன்றுகிறது . 
6Feso , + 3H , SO , + 2HNO 3 3Fe, (SO .) 

+ 2NO + 4H , ON 
Feso , + NO Feso..NO 

பழுப்பு நிறம் 
இவ்வினைக்குப் பழுப்பு வளைய சோதனை எனப் பெயர் . 
படுத்தப்பட்டவுடன் இச் சேர்மம் சிதைவடைகிறது . 
பயன்கள் 

கால்சியம் நைட்ரேட் , அம்மோனியம் நைட்ரேட் போன்ற 
உரங்களைத் தயாரிக்கவும் , வெடிபஞ்சு ( gun cotton ) , டைன 
மைட் , டி.என்.டி. , ( T.N.T. ) போன்ற வெடிப்பொருள்களை 
உற்பத்தி செய்யவும் , நைலான் , டெரிலின் போன்ற செயற்கை. 
நூலிழைகளைத் தயாரிக்கவும் நைட்ரிக் அமிலம் பயன் படுகிறது , 
புகைப்படத் தொழிலில் பயன்படும் சில்வர் நைட்ரேட் ,. 
அச்சுத் தொழிலில் பயன்படும் லெட் நைட்ரேட் போன்ற 
நைட்ரேட்டுகள் தயாரிக்கவும் , சோதனைச் சாலையில் சிறந்த , 
வினை பொருளாகவும் , ஆக்சிகரணியாகவும் பயன்படுகிறது . 


நைட்ரேட்டுகள் 
நைட்ரிக் அமிலத்தின் உப்புகள் நைட்ரேடுகள் 
படும் . சூடுபடுத்தினால் இவை பலவிதங்களில் 


எனப் 


வினைபடு 


கின்றன . 


( a ) அம்மோனியம் நைட்ரேட்டைச் சூடு படுத்தினால் , அது 
உருகின நைட்ரஸ் ஆக்சைடை வெளிவிடுகிறது . 

NH.NO : N , O + 2H , O 
( b ) சோடியம் , பொட்டாசியம் இவற்றின் நைரேட்டுகள் 
வெப்பத்தில் உருகி , தொடர்ந்து சூடுபடுத்தும்போது ஆக்சி 
ஜனை வெளிவிடுகின்றன . இவ் வினைகளில் நைட்ரேட்டுகள் 
நைட்ரைட்டுகளாக ஒடுக்கமடைகின் றன . 


அரைசலைச் சேர்க்க வேண்டும். 
சல் . K 

345 
நைட்ரஜன் 

2NaNOS 2NaNO , + 0 , t 

2KNOS 2KNO : + 0 , t 
( c ) சில கனமான உலோக நைட்ரேட்டுகள் நைட்ரஜன் 
பெராக்சைடையும் ஆக்சிஜனையும் கொடுக்கின்றன . உலோ 
கத்தின் ஆக்சைடு அடியில் படிகிறது . 

2Cu ( NO3 ) , + 2Cuo + 4NO . + O. 

2Pb ( NO3 ) . 2PbO + 4NO . + 0 , 
உலோகத்தின் ஆக்சைடு சூடுபடுத்தினால் நிலையற்ற 
தன்மையைப் பெற்றிருப்பின் அது சிதைவடைந்து உலோகத் 
தையும் , நைட்ரஜன் பெராக்சைடையும் ஆக்சிஜனையும் 
கொடுக்கிறது . 

2AgNOS 2Ag + 2NO : + 0 , 

Hg( NO3 ) , -- > Hg + 2NO . + 0 , 
நைட்ரேட்டுகளுக்கான சோதனை 

( 1 ) நைட்ரேட் உப்பை ஒரு சோதனைக் குழாயில் சிறி 
தளவு எடுத்துக் கொண்டு , அத்துடன் அடர் சல்ஃபூரிக் 
அமிலம் , காப்பர் துருவல்கள் இவற்றைச் சேர்த்துச் சூடு 
படுத்தினால் செம்பழுப்பு நிறமுள்ள நைட்ரஜன் பெராக்ஸைடு 
வாயு வெளிவருகிறது . 
( 2 ) பழுப்பு வளைய சோதனை 

முன்பு கூறியபடி , ஒரு சோதனைக் குழாயில் நைட்ரேட் 
கரைசலை எடுத்துக் கொண்டு அத்துடன் புதிதாகத் தயாரிக்கப் 
பட்ட 
சோதனைக் குழாயை நன்கு குளிரச் செய்து , அதன் பக்கங் 
களின் 
சிறிது சிறிதாகச் சேர்த்தால் நீர்மங்கள் கலக்குமிடத்தில் ஒரு 
பழுப்பு வளையம் உண்டாகிறது . 


. 


வாயு மண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் 

தாவரங்கள் , விலங்குகள் மற்றும் எல்லா உயிரினங்களின் 
வளர்ச்சிக்கும் நைட்ரஜன் மிகவும் இன்றியமையாததாகும் . 
தாவரங்கள் , விலங்குகள் ஆகியவற்றில் நைட்ரஜன் புரோட் 
டீன்களாக அமைந்துள்ளது . தாவரங்களிலிருந்து பெறப்படும் 
உணவிலிருந்து மனித இனத்திற்குத் தேவையான நைட்ரஜன் 
கிடைக்கிறது . 


346 


புகுமுக வேதியியல் 


1 


வளிமண்டலத்தில் அதிக அளவில் நைட்ரஜன் மலிந்து , 
கிடக்கிறது . மொத்த கன அளவில் 78 சதவீதம் நைட்ரஜன் 
உள்ளது . வளிமண்டலத்தில் உள்ள இந்த நைட்ரஜனைத் தாவர , 
விலங்கு இனங்கள் நேரடியாக நைட்ரஜன் சேர்மங்களாக 
மாற்ற முடிவதில்லை . தாவரங்கள் நைட்ரஜனை நீரில் கரையும். 
நைட்ரேட்டுகளாக உட்கொண்டு அவற்றைப் புரோட்டீன் 
களாக மாற்றுகின்றன . இத்தகைய மாற்றத்தை வேதியியல் 
முறையிலும் நிகழ்த்தலாம் . 


வளிமண்டலத்தில் மிகுதியாக உள்ள வீரியம் குறைந்த 
நைட்ரஜனை மற்ற தனிமங்களுடன் இணையும்படிச் செய்து , 
பயனுள்ள நீரில் கரையும்படியானதும் , தாவரங்கள் ஈர்த்துக் 
கொள்ள தக்கதுமான பல சேர்மங்களைத் தயாரிக்கும் இயற்கை 
முறை வளிமண்டல நைட்ரஜனை நிலை நிறுத்துதல் ( fixation of 
atmospheric nitrogen ) எனப்படும் . 


இயற்கையில் இரு முறைகளில் நைட்ரஜனானது நிலத்தில் 
நிலை நிறுத்தப்பட்டுள்ளது . இருபுற வெடி கனிகளுள்ள தாவரங் 
கள் (leguminous plants ) நைட்ரஜனை நேரடியாக வாயு மண்ட 
லத்திலிருந்து எடுத்துக் கொள்கின்றன . அவற்றின் 

வேர் 
களில் முண்டுகள் ( nodules ) 

அந்த முண்டுகளில் 
முண்டு பாக்டீரியாக்கள் உள்ளன . பட்டாணி , கடலை போன்ற 
தாவர வகைகள் இவ்வினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் 


உண்டு . 


வளி மண்டலத்திலுள்ள நைட்ரஜன் மின்னல் மற்றும் இடி 
நிகழும்போது ஆக்சிஜனுடன் இணைந்து மின்னலின் பெரு 
மின்சாரத்தின் உதவியால் நைட்ரஜன் ஆக்சைடுகளாக மாறு , 
கின்றது . பிறகு நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மழையினால் 
கழுவப்பட்டு , நைட்ரிக் அமிலமாக 

மாறுகின்றன . 
நைட்ரிக் அமிலம் நிலத்தில் உள்ள தாதுப் பொருள் களுடன் 
சேர்ந்து நைட்ரேட் உப்புகளாகின்றது . 


தாக்கப் 


பட்டு 


சிதைவடையும் தாவர , விலங்கு இனங்கள் , நைட்ரஜ 
னேற்றும் பாக்டீரியாக்களால் ( nitrifying bacteria ) 

நைட்ரேட்டுகளையும் , அம்மோனியம் உப்புகளையும் 
உண்டாக்குகின்றன . ஆனால் , மண்ணிலுள்ள நைட்ரஜனை , 
விலக்கும் பாக்டீரியாக்கள் ( denitrifying bacteria ) இவ்விதம் 
உண்டான நைட்ரேட்டுகளையும் , அம்மோனியம் 

உப்பு 
களையும் தனிம நைட்ரஜனாகச் சிதைவடையச் செய்கின்றன . 
வெளியேறிய நைட்ரஜன் திரும்ப வளி மண்டலத்தை அடை 


நைட்ரஜன் 


347 


கிறது . காற்றிலிருந்து மண்ணுக்கு வந்து , திரும்ப வளிமண்ட 
லத்தை அடையும் நைட்ரஜனின் இயக்கத்தை நைட்ரஜன் 
சுழற்சி ( Nitrogen cycle ) என்கிறோம் . 


வளிமண்டல நைட்ரஜனை நிலை நிறுத்தும் செயற்கை முறைகள் 

இயற்கை முறையில் நிலை நிறுத்திப் பெறப்பட்ட நைட் 
ரஜனின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது . எனவே , மண்ணி 
லுள்ள நைட்ரேட்டுகளுடன் அவ்வப்போது இரசாயன 
உரங்களைச் சேர்த்து மண்ணின் ஊட்டச்சத்தை ( nutrients ) 
அதிகரிக்க வேண்டும் . நைட்ரஜனைச் செயற்கை முறைகளில் 
நிலை நிறுத்தி இரசாயன உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன . 


வளிமண்டல நைட்ரஜனை நிலை நிறுத்துவதில் , அதை 
அம்மோனியாவாக மாற்றும் வினை சிறந்த முறையாகும் . 
அம்மோனியா நைட்ரிக் அமிலம் , அம்மோனியம் சல்ஃபேட் , 
அம்மோனியம் பாஸ்ஃபேட் , யூரியா ஆகிய சேர்மங்களாக 
மாற்றப்படுகிறது . 


பெருமளவில் அம்மோனியாவைத் தயாரித்தல் : நைட்ரஜன் 
நிலைப்படுத்து முறைகளில் ஹேபர் முறை பெரிதும் பயன்படும் 
சிறந்த முறையாகும் . 


ஹேபர் முறை : காற்றிலுள்ள நைட்ரஜனும் , ஹைட்ர 
ஜனும் கீழ்க்கண்டவாறு இணைந்து அம்மோனியா வாயுவை 
உண்டாக்குகின்றன . 

Ns + 3H3 = 2NH3 + 22-2 கி.கலோரிகள் 
இவ்வினை மீள் தன் மை வாய்ந்தது . மிகுதியான அம்மோனியா 
வாயுவைப் 

பெறுவதற்கு , லீசாட்லியர் தத்துவத்தின் படி 
( Lechatelier Principle ) கீழ்க்காணும் நிபந்தனைகள் நிறைவுற 
வேண்டும் : 

( 1 ) இவ்வினை வெப்ப வெளிவிடும் வினையாதலால் வினை 
குறைந்த வெப்ப நிலைகளில் தான் நிகழும் . 500 ° C வெப்ப நிலை 
சிறந்த வெப்ப நிலையாகும் . 

( 2 ) கன அளவு குறைவுடன் நிகழும் வினையாதலால் - 
அதிக அழுத்தத்தில் - 200 வளிமண்டல அழுத்தத்தில் இவ் 
வினை நடைபெறும் . 

- ( 3 ) குறைந்த வெப்ப நிலைகளில் அம்மோனியா 
மெதுவாக வெளி வருவதால் அயர்ன் வினை வேகமாற்றியைப் 
பயன் படுத்தவேண்டும் . 


i 


வாயு மிக 


348 

புகுமுக வேதியியல் 
( 4 ) சிறிதளவு மாலுப்டினம் அல்லது 

பொட்டாசியம் 
மற்றும் அலுமியனியம் ஆக்சைடுகளைத் தூண்டிகளாக .. 
( Promoters ) சேர்த்து வினைவேகமாற்றியின் 

வீரியத்தை . 
அதிகரிக்க வேண்டும் . 


( 5 ) நைட்ரஜன் , ஹைட்ரஜன் ஆகியவை தூய நிலையில் 
இருக்கவேண்டும் . இல்லாவிடில் கிரியா ஊக்கி செயலற்று 
விடுகிறது . 

( 6 ) நைட்ரஜன் , ஹைட்ரஜன் இரண்டும் 1 : 3 என்ற கன 
அளவு விகிதத்தில் எடுத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

அம்மோனியாவைத் தயாரிக்கப் பயன்படும் நைட்ரஜன் 
திரவ காற்று அல்லது உலை வாயுவிலிருந்து ( producer gas) 
பெறப்படுகிறது . ஹைட்ரஜனை நீர் வாயுவிலிருந்து ( water gas ) ; 
பெறலாம் . 

தூய , உலர்ந்த நைட்ரஜன் , ஹைட்ரஜன் இரண்டை 
1 : 3 என்ற கன அளவு விகிதத்தில் கலந்து ஓர் அழுத்தும் 
பம்ப்பின் மூலம் செலுத்தி 200 வளி மண்டல அழுத்தத்திற்கு 
உட்படுத்த வேண்டும் . கிரியா ஊக்கியையும் , தூண்டியையும் 
கொண்டுள்ள குரோம் எஃகு அறையின் வழியாக அழுத்தப் 
பட்ட வாயுக் கலவை செலுத்தப்படுகிறது . இதன் வெப்ப 
நிலை 500 ° C ஆகும் . இப்போது சிறிதளவு அம்மோனியா வாயு 
உண்டாகிறது . இத்துடன் நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தைச் 
சேர்த்தால் அம்மோனியம் சல்ஃபேட் என்ற உரம் உண்டா 
கிறது . 

திரும்ப நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வினைபட்டு 
அதிக அளவு அம்மோனியாவைத் தோற்றுவிக்கிறது 
இவ்வாறு இவ் வினையைத் திரும்பச் செய்து அம்மோனியா 
தயாரிக்கப்படுகிறது . 


வினாக்கள் 
1. அம்மோனியா சோதனைச் சாலையில் எவ்வாறு தயாரிக் 

கப்படுகிறது ? அதன் பண்புகளை விவரி . 
2. நைட்ரிக் அமிலத்தைச் சோதனைச் சாலையில் தயாரிக் 

கும் முறையையும் , அதன் பண்புகளையும் விளக்கிக் 

கூறுக . 
3. வாயு மண்டல நைட்ரஜனை நிலை நிறுத்துதல் என்றால் 

என்ன ? வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்த 
உதவும் ஹேபர் முறையை விளக்கிக் கூறு . 


நைட்ரஜன் 


349 


4. சிறு குறிப்பு வரைக : 

( a ) நைட்ரேட்டுகளின் மீது வெப்பத்தின் செயல் ; 
( b ) உலோகங்களின் செயலறு நிலை ; 
( c ) இராஜத்திராவகம் ; மற்றும் 
( d ) நைட்ரஜன் சுழற்சி . 


5. கீழ்க்கண்ட வினைகளில் ஏற்படும் மாற்றங்களைச் சமன் 
பாடுகளுடன் விவரி : 
( a ) காப்பர் நீர்த்த , அடர் நைட்ரிக் அமிலத்துடன் 

வினை படுதல் ; 
( b ) அம்மோனியாவைக் குளோரினுடன் வினை 

படுத்து தல் ; 
( c ) அம்மோனியாவை க்யுப்ரிக் ஆக்சைடுடன் 

சூடுபடுத்துதல் ; 
( d ) சல்ஃபர் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினை 

புரிதல் ; 
( e ) அம்மோனியா சல்ஃபூரிக் அமிலத்துடன் 

செயல்படு தல் ; 
( f ) நைட்ரிக் அமிலத்தை ஃபெரஸ் சல்பேட் 

கரைசலுடன் சேர்த்தல் ; 
( 3) அம்மோனியா சலவைத்தூள் கரைசலுடன் 

வினை படு தல் ; மற்றும் 
( h ) அயோடினை நைட்ரிக் அமிலத்துடன் சேர்த்தல் . 


6. நைட்ரஜனைச் சோதனைச் சாலையில் எவ்வாறு தயாரிப் 

பாய் ? இதன் பண்புகளை விளக்குக 


24. கார்பன் 


( Carbon ) 


கிடைக்கும் விதம் 

கார்பன் தனிம நிலையிலும் , சேர்ம நிலையிலும் பெரிதும் 
கிடைக்கிறது . சேர்ம நிலையில் Ca , Mg இவற்றின் கார்பனேட்டு 
உப்புகளாகவும் , புரோட்டீன்கள் . கொழுப்புச் சத்துகள் 
போன்ற அங்ககச் சேர்மங்களிலும் , வளிமண்டலத்தில் CO , 
ஆகவும் காணப்படுகிறது . 


படம் 57 . 

வைரத்தின் கூடமைப்பு 
கார்பனின் புறவேற்றுமை : கார்பனும் புறவேற்றுமை 
என்ற பண்பைப் பெற்றுள்ளது . இது வைரம் , கிராஃபைட் 
ஆகிய இரண்டு படிக வடிவங்களிலும் , பல படிக வடிவ மற்ற 
வகைகளா வும் காணப்படுகிறது , 


கார்பன் 


351 


( 1 ) வைரம் ( Diamond ) 

இது இயற்கையில் இந்தியா , பிரேசில் , தென் ஆப்பிரிக்கா , 
ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் கிடைக்கிறது . மாய்சன் 
( Moissan ) என்பவர் தூய சர்க்கரைக் கரியையும் , இரும்பையும் 
ஒரு கிராஃபைட் மூசையில் ( Crucible ) எடுத்துக் கொண்டு, 
3000 ° C- க்குச் சூடுபடுத்தி , மூசையை உருகிய லெட்டில் அமிழ்த் 
தித் திடீரெனக் குளிரச் செய்து செயற்கை முறையில் வைரம் 
தயாரித்தார் . இது மிக்க உறுதியாகவும் , உயர்ந்த உருகு நிலை 
யைக் கொண்டதாகவும் உள்ளது . வேதி வினையில் எளிதில் 
ஈடுபடாத தன்மையைப் பெற்றுள்ளது . வைரம் ஒரு 

மிகப் 
பெரிய மூலக்கூறு . இதில் நான் முகி ( Tetrahedran ) வடிவ 
அமைப்பில் கார்பன் அணுக்கள் சகப்பிணைப்பால் பிணைக்கப் 
பட்டுள்ளன . இவ் வமைப்பு இதன் செயலாறு தன்மையை 
( Inert ) விளக்குகிறது . 


R. 


படம் 58 . 


கிராஃபைட்டின் கூடமைப்பு 


( 2 ) கிராஃபைட் ( Graphite ) 

இது சிலோன் , கனடா போன்ற நாடுகளில் கிடைக்கிறது . 
இதை அக்கீசன் ( Acheson ) முறையில் தயாரிக்கலாம் . 
முறையில் மணலையும் , கல்கரி ( Coke ) யையும் மின் உலையில் எடுத் 
துக்கொண்டு 4000 ° C- க்குச் சூடுபடுத்தினால் கிராஃபைட் கிடைக் 
கிறது . இது மென்மையானது ; மின்சாரத்தை எளிதில் கடத்து 

பென் சில்கள் , மின் முனைகள் ஆகியவை தயாரிக்கப் 


கிறது . 


இதனைப் பெறலாம் . 
352 

புகுமுக வேதியியல் 
பயனாகிறது . கிராஃபைட் மூலக்கூறில் அறுகோண ( hexagon ) 
மூலைகளில் கார்பன் அணுக்கள் அமைந்து , இத்தகைய அமைப் 
புகள் சகபிணைப்பினால் இணைந்து ஒன் றன் மீது ஒன்றாகப் பல 
அடுக்குகளாகப் ( layers) படத்தில் கண்டவாறு அமைந்துள்ளன . 
இத்தகைய அமைப்பு அதன் வழுக்கும் தன்மையை விளக் 
கிறது . 
( 3 ) படில் உருவமற்ற கார்பன் ( Amorphous Carbon ) 

பலவகைப்படும் , ( 1 ) மரக்கரி ( Vood Charcoal ) : 
மரத்தைச் சிதைத்துக் காய்ச்சி வடித்தல் மூலம் இது பெறப் 
படுகிறது . இதில் 95 % கார்பன் உள்ளது . ( 2 ) சர்க்கரைக் கரி 
( Sugar charcoal ) : இது சர்க்கரையைச் சூடுபடுத்திப் பெறப்படு 
கிறது ; மிகவும் தூய்மையானது . 
( 4 ) விளக்குக் கரி ( Lamp Black ) 

ஓர் எண்ணெயை அல்லது வாயுவைக் குறைந்த அளவு 
காற்றில் எரித்து இது தயாரிக்கப்படுகிறது , இது பூட்பாலிஷ் , 
கறுப்பு வர்ணங்கள் ஆகியவற்றைத் தயாரிக்கப் பயன்படுகிறது . 
( 5 ) மிருகக் கரி ( Animal Charcoal ) 

எலும்புகளைச் சிதைத்துக் காய்ச்சி வடிப்பதன் மூலம் இது 
பெறப்படுகிறது . 

மேற்கண்ட மூன்று வகைக் கார்பன்களிலும் ஒரே தனிம 
மான கார்பனே உள்ளது என்பதைக் கீழ்க்கண்ட சான்றுகள் 
நிரூபிக்கின்றன . ( 1 ) ஒரு வகைக் கார்பனை , மற்றொரு வகைக் 
கார்பனாக மாற்றமுடியும் , ( 2 ) சம எடையுள்ள மூன்று வகைக் 
கார்பன்களைத் தூய நிலையில் அதிக அளவு ஆக்ஸிஜனுடன் 
சூடுபடுத்தினால் , சம் எடையுள்ள கார்பன் டையாக்ஸைடு 
கிடைக்கிறது . 

கார்பன் மானுக்சைடு 
தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) குறைந்த அளவு ஆக்ஸிஜனின் கார்பன் எரிக்கப்பட் 
டால் கார்பன் மானாக்ஸைடு கிடைக்கிறது . 2C + 0 , -- + 2CO 

( 2 ) ஆக்ஸாலிக் அமிலம் அல்லது ஃபார்மிக் அமிலத்தி 
லிருந்து , அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் மூலம் நீரை நீக்கி 


கார்பன் 


353 


COOH H , SO , 
1 

Co t + CO , + H2O 
COOH அடர் 

H.SO. 
HCOOH Co ++ H, O 


அடர் 


சோதனைச் சாலையில் ஆக்ஸாலிக் அமிலத்திலிருந்து கார் 
பன் மானாக்ஸைடு தயாரிக்கப்படுகிறது . ஆக்ஸாலிக் அமிலம் 
படிகங்கள் வட்டமான அடிப்பாகத்தை உடைய 

ஒரு குடுவை 


படம் 59 . 


கார்பன் மானாக்ஸைடு தயாரித்தல் 


யில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . குடுவை ஒரு நீண்ட 
புனலுடனும் , ஒரு போக்குக் குழாயுடனும் இணைக்கப்பட் 
டுள்ளது . 

அடர் H , SO , புனலிலிருந்து சேர்க்கப்படுகின்றது . 
குடுவை சூடுபடுத்தப்படுகிறது . வெளிவரும் கார்பன் மானாக் 
ஸைடு வாயு , KOH கரைசலின் வழியாகச் செலுத்தப்பட்டு , 
தூய்மைப்படுத்தப்படுகிறது . இது நீரின் மீது சேகரிக்கப்படு 
கிறது . 


இயற்பியல் பண்புகள் 

இது நிறமற்ற , சுவையற்ற வாயு . நீரில் சிறிதளவு கரைகிறது . 
காற்றைவிட சிறிதளவு இலேசானது : நச்சுத் தன்மை வாய்ந் 
தது . 

13 


354 


புகுமுக வேதியியல் 


வேதிப் பண்புகள் 

( 1 ) இது ஆக்ஸிஜனில் அல்லது காற்றில் எரிந்து கார்பன் 
டை ஆக்ஸைடைக் கொடுக்கிறது . 

2CO + 0 , 2CO2 


( 2 ) குளோரினுடன் வினைபட்டு , கார்பனைப் குளோரைடு 
என்ற நச்சுத் தன்மையுள்ள வாயுவைக் கொடுக்கிறது . 
CO + Cl , 

COCI , 
( 3 ) அதிக அழுத்தத்தில் NaOH- உடன் வினைபட்டு , சோடி 
யம் ஃபார்மேட் என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . 
NaOH + CO -- 

--- HCOONa 


( 4 ) உலோக ஆக்ஸைடுகளை உலோகங்களாக ஒடுக்கு 
கிறது . 

Fe, 03 + 3CO -- > 2Fe + 3CO , " ; 
ZnO + CO 

-- + Zn + CO , 1 . 


. 


பயன்கள் 

( 1 ) மெதில் ஆல்கஹால் போன்ற சேர்மங்களைத் தயாரிக் 
கப் பயன் படுகிறது . ( 2 ) எரி பொருளாகப் பயன்படுகிறது . 
( 3 ) உ.லோகவியலில் ஒடுக்கியாகப் பயன்படுகிறது , 

கார்பன் டைஆக்ஸைடு 
தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) கார்பன் அதிக அளவு ஆக்ஸிஜனுடன் சூடுபடுத்தப் 
பட்டால் , கார்பன் டை ஆக்ஸைடு கிடைக்கிறது . 

G + 02 CO , 1 


( 2 ) சில உலோக கார்பனேட்டுகளும் , பைகார்பனேட்டு 
களும் சூடுபடுத்தப்பட்டால் CO , வெளியாகிறது . 

CaCO3 ––– CaO + CO2 t 
2 NaHCO3 --- Na , CO3 + H , O + CO, 


( 3 ) கார்பனேட்டுகளும் , பை கார்பனேட்டுகளும் நீர்த்த 
அமிலங்களுடன் வினைபுரிந்து CO , ஐக் கொடுக்கின்றன . 

NaHCO3 + HCI -- + Naal + H , O + CO, 
Na , Cos + 2HCI --- 2NaCl + H , O + CO , t 


கார்பன் 


355 


சோதனைச் சாலையில் கால்சியம் கார்பனேட்டைக் குளிர்ந்த , 
நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் , கிப் உபகரணத் 
தில் வினைப்படுத்தி இவ் வாயு தயாரிக்கப்படுகிறது . 

Cados + 2HCI --- CaCl , + H , O + CO2 t 
இவ் வாயுவுடன் HCI வாயுவும் கலந்து வெளிவருகிறது . இதனை 
நீக்குவதற்காக CO , ஐ நீரின் வழியாகச் செலுத்தவேண்டும் . 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் வழியாகச் செலுத்தப்பட்டு இவ் 
வாயு உலர்த்தப்படுகிறது . காற்றின் மேல் முகப் பெயர்ச்சியால் 
சேகரிக்கப்படுகிறது . 


இயற்பியல் பண்புகள் 

இது நிறமற்ற , சுவையற்ற வாயு ; காற்றைவிட 1.5 பங்கு 
கனமானது . நீரில் நன்கு கரையும் . இதை எளிதில் திரவ 
மாகவும் , திண்மமாகவும் மாற்றலாம் . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) இதுதானும் எரியாது ; எரியும் பொருள்களையும் எரிய 
விடாது . ஆனால் , எரியும் மக்னீசியம் இவ் வாயுவில் தொடர்ந்து 
எரிந்து கார்பனைப் படியச் செய்கிறது . 

2 Mg + CO , - 2Mgo + C 


- 


( 2 ) இது அமில ஆக்ஸைடானதால் , நரில் கரைந்து 
வீரியமற்ற கார்பானிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 

CO2 + H , O = H , CO3 
காரங்களுடன் வினை பட்டு உப்பையும் , நீரையும் தருகிறது . 


2 NaOH + CO2 --- Na2CO3 + H , O 
NaOH + CO2 

---- NaHCO , + H , O 


( 3 ) தெளிந்த சுண்ணாம்பு நீரைப் பால்போல் வெண்மை 
யாக மாற்றுகிறது . இதற்குக் காரணம் கரையாத கால்சியம் 
கார்பனேட் வீழ்படிவாவதே ஆகும் . 

Ca ( OH ) , + CO , -- CaCO3 + + H , O 
இதன் வழியாகத் தொடர்ந்து CO , ஐச் செலுத்தினால் பால் 
போன்ற வெண்மை நிறம் மறைந்து நீரில் கரையும் பைகார்ப 
னேட் கிடைக்கிறது . 

Caco , + H , O + CO , --- Ca ( HCO3 ) , 


356 


புகுமுக வேதியியல் 


( 4 ) செஞ்சூட்டிலுள்ள கரியின் மீது இவ் வாயுவைச் செலுத் 
தினால் CO கிடைக்கிறது . 

CO , + C -- > 2 Co 


பயன்கள் 

( 1 ) தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுகிறது . ( 2 ) சோடா 
நீர் போன்ற பானங்கள் தயாரிக்கப் பயனாகிறது . ( 3 ) குளி 
ரூட்டும் சாதனங்களில் பயனாகிறது . ( 4 ) பல கார்பனேட்டு 
களையும் பை கார்பனேட்டுகளையும் தயாரிக்கப் பயனாகிறது . 


1 . 


வினுக்கள் 
புறவேற்றுமை என்றால் என்ன ? கார்பனின் புறவேற் 
றுமையை விளக்குக ! வைரம் , கிராஃபைட் இரண்டும் 
புறவேற்றுருவங்கள் என்று எவ்வாறு காட்டுவாய் ? 


2 . 


கார்பன் டையாக்ஸைடு சோதனைச் சாலையில் 
எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? கீழ்க்கண்டவற்றுடன் 
அது எவ்வாறு வினைப்படுகிறது ? 
( a ) சூடுபடுத்தப்பட்ட கார் பன் ; 
( b ) சுண்ணாம்பு நீர் ; 
( c ) சோடியம் கார்பனேட் கரைசல் , 


3. கார்பன் மானாக்ஸைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ? 

அதன் முக்கியமான பண்புகளை விளக்குக . 


4. கீழ்க்கண்ட வாயு இணைகளை ( Pairs of gases ) காட்டுக. 

( a ) கார்பன் மானாக்ஸைடு 
( b ) கார்பன் டையாக்ஸைடு , சல்பர்டையாக்ஸைடு 
( c ) ஹைட்ரஜன் குளோரைடு , கார்பன் மானாக் 
ஸைடு , 


25. உலோகங்கள் 


( Metals ) 


தனிமங்கள் உலோகங்கள் , அலோகங்கள் என இருவகை 
யாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு வகையும் குறிப்பிட்ட 
"சில சிறப்புப் பண்புகளைப் பெற்றிருக்கின்றன . அவற்றின் பண் 
யுகளைக்கொண்டு அவற்றை இருவகைத் தனிமங்களாகப் 
பிரிக்கலாம் . ஆனால் இவற்றின் பண்புகளில் சில விதி விலக்கு 
களும் உண்டு . 


உலோகங்கள் அலோகங்களுக்கிடையேயுள்ள வேறுபாடுகள் 


உலோகங்கள் 


அலோகங்கள் 


சாதாரண வெப்ப நிலையில் 
| திண்மப் பொருளாக உள்ளன . 
விதிவிலக்கு : மெர்க்குரி 
உலோகமாகவிருந்த 
லும் நீர்ம நிலையிலுள்ளது . 


போதி 


1 . சாதாரண வெப்ப நிலை 
யில் திண்ம அல்லது வாயு 
நிலையில் உள்ளன . விதி 

புரோமின் 
அலோகமாயிருந்தாலும் 
நீர்மமாக உள்ளது . 


விலக்கு : 


பளபளப் 


2 . தனிப்பட்ட 
புள்ளவை . 


2 . பளபளப்பற்றவை . விதி 
விலக்கு அயோடின் , கிரா 
பைட் , வைரம் 


உள்ளது , 


- 


3 . அதிக ஒப்படர்த்தி பெற் 3 . அடர்த்தி குறைவாக 
றவை , கார உலோகங்களான 

விதி விலக்கு : 
சோடியம் , பொட்டாசியம் அயோடின் அலோகமாயி 
இவற்றின் ஒப்பு அடர்த்தி ருந்தாலும் அதிக அடர்த்தி 
நீரின் அடர்த்தியை விடக் பெற்றுள்ளது . 
குறைவாக உள்ளது . 


358 


புகுமுக வேதியியல் 


உலோகங்கள் 


அலோகங்கள் 


. 


4 . தகடாக அடிக்கலாம் , கம் 
பியாக நீட்டலாம் , நொறுங் 
குவதில்லை . 


4 , தகடாகவும் 

கம்பியாக 
வும் அடிக்க 

முடியாது . 
நொறுங்கும் தன்மை 
வாய்ந்தது . 


5 . அதிக உருகு நிலை , கொதி 5 . பொதுவாகக் குறைந்த 
நிலை இவற்றைக் கொண்டுள் உருகு நிலை கொதி நிலை 
ளன . 

இலேசான உலோகங் களைப் பெற்றிருக்கின்றன . 
களான சோடியம் போன் கார்பன் , சிலிக்கான் , 
றவை குறைந்த உருகு நிலை போரன் ஆகிய தனிமங் 
களைப் பெற்றுள்ளன . 

கள் விதிவிலக்குகளாகும் . 


6 . வெப்பத்தையும் , 

மின் 

6 . அரிதில் கடத்திகள் . 
சாரத்தையும் நன்கு கடத்து கிராஃபைட் விதிவிலக்கு .. 
இவற்றின் மின் இவற்றின் 

மின்தடை 
தடை வெப்பநிலை உயர் வெப்ப நிலை அதிகரிப்புடன் 
வுடன் அதிகரிக்கின்றன . குறைகின் றன . 


கின் றன . 


7 . தனிப்பட்ட உலோக 
லியை உண்டாக்குகின்றன . 

7 . ஒலி உண்டாக்கும் தன் 

மையற்றவை . 
8 . இவை புறவேற்றுமை என் 
னும் பண்பைப் பெற்றிருப்ப 8 . புறவேற்றுமை இவற் 
தில்லை . ஆனால் இவ்விதிக்கு றின் 

தனிச்சிறப்பு 
டின் ஒரு விதிவிலக்காகும் . வாய்ந்த பண்பாகும் . 


9 . 

ந 

ர்மின் தன்மையுள் 
ளவை . மின்னாற் பகுத்தலின் 9 . 

பொதுவாக எதிர். மின் 
போது எதிர்மின் முனையில் பண்பு கொண்டவை . மின் 
படிகின் றன . சில எதிர்மின் னாற்ப குத்தலின் போது 
தன்மையுள்ள உறுப்பின் பகு நேர் மின் முனையில் வெளி 
தியாக விளங்குகின்றன . 

யேறுகின்றன . ஹைட்ர 

அலோகமாகயிருப்பி 
நேர்மின் 

தன்மை 

பெற்றுள்ளது . 
10. நீர்த்த அமிலங்களிலிருந்து 
ஹைட்ரஜனை வெளியேறுகின் 10. நீர்த்த அமிலங்களிலி 
றன . 

ருந்து ஹைட்ரஜனை வெளி 
Mg + 2HCI - Mgal, + H , T யேற்றுவதில்லை . 
காப்பர் , சில்வர் . ஆகியவை 
விதிவிலக்காக உள்ளன . 


ஜன் 
னும் 


உலோகங்கள் 


உலோகங்கள் 


அலோகங்கள் 


11. இவற்றின் ஆக்சைடு 
கள் காரத்தன்மை வாய்ந் 
தவை . ZnO , A1,0 ,, SnO , 
போன்ற உலோக ஆக்சைடு 
கள் ஈரியல் புள்ளவை . குரோ 
மியம் , மாங்கனீஸ் போன்ற 
உயர் உலோகங்களின் ஆக் 
சைடுகள் அமிலப்பண்பு 
பெற்றவை . CrO3, Mn , 0 ,. 
உலோக ஆக்சைடுகள் நீரு 
டன் வினைபட்டுக் காரங்களைத் 
தருகின்றன . 
CaO + H2O Ca ( OH )2 


11. இவற்றின் ஆக்சைடுகள் 
அமிலத்தன்மை வாய்ந் 
தவை . 

நைடரிக் 
சைடு , நீர் இவை 
நிலை ஆக்சைடுகள் . இவை 
நீருடன் வினைபட்டு 

அமி 
லங்களைக் கொடுக்கின் றன . 


SO , + H , O -- H , SOS 
SO : + H ,O H , SO , 


ஹைட் 


, 


42. நிலையான ஹைட்ரைடு 12. அலோகங்கள் 
கனைத் தருவதில்லை . இவற் ரஜனிடம் அதிக நாட்டம் 
றின் ஹைட்ரைடுகள் எளி கொண்டவை . இவற்றின் 
தில் நீரால் சிதைக்கப்படு ஹைட்ரைடுகள் நிலையான 
கின்றன . 

வை ; எளிதில் ஆவியாகும் 
தன்மை பெற்றவை . ( எ - டு ) : 
அம்மோனியா ஹைட் 
ரஜன் குளோரைடு . இவை 
நீரால் சிதைக்கப்படுவ 
தில்லை . ஆனால் , ஹைட் 
ரஜன் அயோடைடு நிலை 

யற்றது . 
113. குளோரைடு சேர்மங்கள் 13. குளோரைடு சேர்மங்கள் 
நீரால் பகுபடாது . 

முழுவதும் , மீள் தன்மை 
விலக்கு : 

யற்ற 

வகையில் நீரால் 
AlCl : + 3H , O- + Al ( OH )3 + 3HCI பகுக்கப்படுகின்றன . கார் 
சோடியம் குளோரைடு பன டெட்ரா குளோரைடு 
நீரால் சிதைவடைவதில்லை . விதி விலக்கு . 

PClg + 3H , O + H , PO , + 3HCl 
PCl + 4H , O - H , PO , + 5HGl 


விதி 


14. எலெக்ட்ரான்களை 


இழக் 


14. எலெக்ட்ரான்களை 


ஏற் 


கின்றன . 


கின்றன . 


362 


புகுமுக வேதியியல் 


நீற்றுதலும் வறுத்தலும் ( Calcination and roasting ) 

முதலில் தாதுவை அதன் உருகு நிலையைவிடக் குறைந்த 
வெப்ப நிலையில் சூடுபடுத்தி ( calcination ) நீர் , மற்றும் எளிதில் 
ஆக்சிஜனேற்றம் அடைவதும் , ஆவியாகும் தன்மையுள்ளது . 

மாசுகளை நீக்கிவிடலாம் . தூய்மை படுத்தப்பட்ட 
தாதுவைக் காற்றில் நன்றாகச் சூடு செய்து தாதுவை ஆக்சிஜ 
னேற்றமடையச் செய்வதை வறுத்தல் என்கிறோம் . இவ்வினை 
யின் போது தாதுவை உருகவிடக் கூடாது . 


மான 


உருக்கிப் பிரித்தல் (Smelting ) 

உலோக ஆக்ஸைடுகள் பலவிதங்களில் ஒடுக்கப்படுகின்றன . 
பொதுவாக ஆக்ஸைடைக் கரியுடன் சேர்த்து ஓர் உலையில் 
படுத்தினால் உலோகம் கிடைக்கிறது . இம்முறைக்கு உருக்கிப் 
பிரித்தல் எனப்பெயர் .. இம் முறையில் தாதுவிலுள்ள மாசு 
களை நீக்குவதற்காக இளக்கி ( Flux ) என்னும் பொருள் 
அத்துடன் சேர்க்கப்படுகிறது . இளக்கியைத் தாதுவுடன் 
சேர்த்து உருக்கினால் தாதுவிலுள்ள மாசுகள் இளக்கியுடன் 
சேர்ந்து உலோகக் கசடாக மாறுகின்றன . இது உலோகப் 
பகுதியின்மேல் மிதக்கிறது : ( இவ்வாறு மிதக்கும் கசடிற்கு 
உலோகக்கசடு 

எனப் 

பெயர் . உலோகத்திலுள்ள 
மணலாக இருந்தால் அத்துடன் சுட்டசுண்ணாம்பைச் சே 
சூடுபடுத்தக் கால்சியம் சிலிகேட் மிதப்புக்கசடாக கிடைக்கிறது . 

CaO + SiO , CaSiO3 

மணல் 


மாசு 


உலை ( Furnace ) 

வறுத்தல் , உருக்கிப் பிரித்தல் போன்றவற்றை நிகழ்த்தப் 
பயன்படும் அமைப்பிற்கு உலை என்று பெயர் , 


உலோகங்களைத் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தல் : 
குளோரைடு தாதுக்களிலிருந்து : 

தூய்மைப்படுத்தப்பட்ட குளோரைடுத் தாதுவை உருக்கி , 
அதை மின்பகுப்பிற்கு உட்படுத்தினால் , உலோகம் எதிர் மின் 
முனையிலும் , குளோரின் நேர் மின் முனையிலும் கிடைக்கின்றன . 
சோடியம் , பொட்டாசியம் , மக்னீசியம் போன்ற உலோகங்கள் 
இம் முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன . 


உலோகங்கள் 


363 


ஆக்சைடு தாதுக்களிலிருந்து 

வறுத்தெடுக்கப்பட்ட தாதுவைக் கரியுடன் சேர்த்து உருக் 
கினால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கப்படுகிறது . 
இரும்பு இம் முறையில் தயாரிக்கப்படுகிறது . 


கார்பனேட் தாதுக்களிலிருந்து : கார்பனேட் 

தாதுவை 
முதலில் காற்றில் வறுத்தால் , அது சிதைவுற்று உலோக 
ஆக்சைடும் , கார்பன் டை ஆக்சைடும் உண்டாகின்றன . 
உலோக ஆக்சைடைக் கரியுடன் சேர்த்து உருக்கினால் அஃது 
உலோகமாக ஒடுக்கமடைகிறது . 


தாதுவைக் 


சல்ஃபைடு தாதுக்களிலிருந்து : சஃபைடு 
காற்றில் வறுத்தால் அது ஆக்சிஜனேற்றமடைந்து உலோக 
ஆக்சைடும் , சல்ஃபர் டை ஆக்சைடும் உண்டாகின்றன . பிறகு 
உலோக ஆக்சைடைக் கரியுடன் சேர்த்துச் சூடுபடுத்தினால் 
உலோகம் கிடைக்கிறது . 


உலோகத் தூய்மை படுத்துதல் ( Refining of metals ) 

மேற்குறிப்பிட்ட முறைகளில் கிடைத்த உலோகங்கள் தூய 
நிலையில் இல்லையாதலால் அவற்றைத் தூய்மைப்படுத்த 
வேண்டும் . இதற்குப் பயன்படும் முறைகள் உலோகத்தின் 
தன்மைக்கேற்ப மாறுபடுகின்றன . ஆனால் , மிகத்தூய நிலையில் 

லோகத்தையடைய நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் முறை 
மின்பகுப்பு முறையாகும் . இம் முறையில் தூய்மையற்ற 
உலோகத் தகடை நேர் மின் முனையாகவும் , தூய உலோகத் 
தகடை எதிர் மின்முனையாகவும் அமைத்துக்கொள்ள 
வேண்டும் . மின்பகு பொருளாக உலோகத்தின் ஓர் உப்புக் 
கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும் . மின்சாரம் பாய்ந்து 
செல்லும்போது உலோகம் 

தூய நிலையில் 

மென்மையான 
படிவாக எதிர் மின் முனையில் படிகிறது . 

சோடியம் ( Na ) 
கிடைக்கும் விதம் 

சோடியம் ஆவர்த்தன அட்டவணையின் முதல் தொகுதியி 
லுள்ள கார உலோகங்களின் பிரிவைச் சேர்ந்ததாகும் . இது 
மிக்க வீரியமுள்ள தனிமமாதலால் , இயற்கையில் இது தனிம 
நிலையில் காணப்படுவதில்லை . இதனுடைய முக்கியமான 
சேர்மமான சோடியம் குளோரைடு ( Na Cl ) கடல் நீரிலும் , 
பாறைகளுக்கிடையே காணப்படும் பாறையுப்பிலும் உள்ளது . 
இயற்கையில் கிடைக்கும் சோடியத்தின் மற்ற முக்கியமான 


( 1 ) காஸ்ட்னர் முறை ( Castner s Process ) : இம் முறையில் 
364 

புகுமுக வேதியியல் , 
சேர்மங்கள் : சில்லி சால்ட் பீட்டர் அல்லது சோடியம் நைட் 
ரேட் ( Na NO , ) , போ ராக்ஸ் ( Borax ) ( Na, B , O , 10H , O ) 
மு தலியன ஆகும் . 
சோடியத்தைப் பிரித்தெடுத்தல் 


உருகிய நிலையிலுள்ள சோடியம் ஹைட்ராக்சைடை மின்னாற் 
பகுத்துச் சோடியம் பிரித்தெடுக்கப்படுகிறது . 


H, 


-- 


-- 


B 


--- 
--- 


--- 


A 


-- 


C 


- - - 


--- - 
- - --- 
--- 
----- 


11 


படம் 60 . 


சோடியத்தைப் பிரித்தெடுக்கும் முறை : காஸ்ட்னர் முறை . 


ரும்பாலான மின்கலத்தில் ( V ) உருகிய நிலையிலுள்ள 
சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
கீழிருந்து செலுத்தப்பட்ட ஓர் இரும்புத் தண்டு ( A ) எதிர் மின் 
முனையாக உள்ளது . திண்ம சோடியம் ஹைட்ராக்சைடு 
இரும்புத் தண்டை நன்கு பொருந்தியிருக்கும்படி செய்கிறது . 
எதிர் மின் முனையின் இருபுறங்களிலும் உள்ள இரும்பு அல்லது 
நிக்கல் தண்டுகள் ( B , E ) நேர் மின் முனையாகச் செயல்படு 
கின்றன 

எதிர் மின் முனை உண்டாகும் சோடிய மும் , 
நேர் மின்முனையில் உண்டாகும் குளோரினும் வினைபடா மல் 
தடுப்பதற்கு இரண்டு மின் முனைகளும் ஒரு கம்பி வலையால் 
பிரிக்கப்பட்டுள்ளன . மின்சாரம் இதன் மூலம் செல்லும்போது , 
பின் வரும் வினைகள் நடைபெறுகின்றன . 


உலோகங்கள் 


365 


NaOH -- + Na++ OH 
எதிர் மின் முனையில் : Na++ e---- 


Na 


த் 


நேர் மின் முனையில் : OH 

( OH ) 
4 ( OH ) 

2H , O + 0 , 1 
எதிர் மின் முனையில் உண்டாகின்ற சோடியம் மிகவும் இலேசான 
தால் உருகிய நிலையிலுள்ள சோடியம் ஹைட்ராக்சைடின் மேல் 
மிதக்கிறது . இதை மேலிருந்து ஒரு குழாய் மூலம் வெளியி 
லெடுத்து விடலாம் . ஆக்சிஜன் எதிர்மின் முனையில் வெளி 
யாகிறது . இவ்வினையில் உண்டான நீரில் சிறிதளவு மின்னாற் 
பகுக்கப்பட்டு ஹைட்ரஜனும் , ஆக்சிஜனும் கிடைக்கின்றன . 
ஹைட்ரஜன் சோடியத்துடன் எதிர் மின் முனை வழியாக வெளி 
யேறுகிறது . 


( 2 ) டவுன் முறை ( Down s Process ) 

இம் முறையில் உருகிய சோடியம் குளோரைடை மின்னாற் 
பகுத்துச் சோடியம் பிரித்தெடுக்கப்படுகிறது . 800 ° C வெப்ப 
நிலையில் சோடியம் ஆவியாகிறது . அதே வெப்ப நிலையில் 


Cl₂ 


உருகிய Naal 


Na 


கூடு 
இரும்புப் 
பெட்டி 


| o100 


இரும்பு 

எதிர்மின் 
இரும்பு 

முனை 
எதிர்மின்முனை கார்பன் 
( வயை வடிவத்தில் ) நேர்மின் முனை 


படம் 61 , 


சோடியத்தைப் பிரித்தெடுத்தல் : டவுன் முறை 
சோடியம் குளோரைடு உருகுகிறது . சோடியமும் , குளோரி 
னும் மின் கலத்தைப் பாதிக்கும் தன்மை பெற்றுள்ளன . 
ஏற்படும் விளைவுகளை நீக்கச் சோடியம் குளோரைடுடன் 
சியம் குளோரைடு சேர்த்துச் சோடியம் குளோரைடின் உருகு 
நிலை 500 ° C ஆகக் குறைக்கப்படுகிறது . இக் குறைந்த வெப்ப 
நிலையிலேயே வினை நிகழ்கிறது . 


தனால் 
கால் 


366 


புகுமுக வேதியியல் 


இங்குப் 

பயன் படும் மின் கலம் மேற்புறம் இரும்பாலும் 
உட்புறம் தீக்கல்லினாலும் (fire bricks ) ஆன டவுன் மின்கலம் 
எனப்படும் . இதன் நடுவிலுள்ள நேர் மின் முனையான கிரா 
ஃபைட் தண்டு இருபுறங்களிலும் இரண்டு இரும்புத்தண்டுகளால் 
சூழப்பட்டுள்ளது . இரும்புத் தண்டுகள் எதிர்மின் முனையாகச் 
செயல்படுகின்றன . ஒரு கம்பிவலை இவ்விரண்டு மின்முனை 
களையும் பிரிக்கிறது . 


மின் கலத்தில் கால்சியம் குளோரைடுடன் கலக்கப்பட்ட 
சோடியம் குளோரைடு உருகிய நிலையில் எடுத்துக் கொள்ளப் 
படுகிறது . கால்சியம் குளோரைடு , சோடியம் குளோரைடின் 
உருகு நிலையைக் குறைக்கிறது . இதன் மூலம் மின்சாரம் 
செல்லும் போது கீழ்க்காணும் வினைகள் நடை பெறுகின்றன : 

Naci -- + Na++ CI 
எதிர் மின் முனையில் : Na ++ e ---- Na 


நேர் மின் முனையில் : Cl 

CI ° 

2Cl °--- Cl , t 
சோடியம் எதிர் மின்முனையில் உண்டாகின்றது . குளோரின் 
நேர் மின் முனையில் வெளியாகிறது . இரண்டு மின்முனை 
களுக்கு நடுவேயுள்ள கம்பிவலைக்கூடு சோடியமும் , குளோ 
ரினும் சேர்ந்து வினைப்படுவதைத் தடுக்கிறது . சோடியம் 

லேசாக இருப்பதால் மேற் பரப்பிற்கு எழுந்து , எதிர் மின் 
முனையுடன் பொருத்தப்பட்டுள்ள குழாய் வழியாகக் கொள் 
கலத்தை அடைகிறது . 


இயற்பியல் பண்புகள் 

சோடியம் , மிருதுவான வெள்ளி போன்ற பளபளப்பான 
வெண்ணிற உலோகம் . இதன் உருகு நிலை குறைவாக 
உள்ளது . இது வெப்பத்தையும் , 

வெப்பத்தையும் , மின்சாரத்தையும் நன்கு 
கடத்துகிறது . இதைக் கத்தியால் வெட்ட முடியும் . இது 
நீரை விட இலேசாக இருப்பதனால் நீரின் மேல் மிதக்கிறது . 
இதைக் கம்பியாக இழுக்கமுடியும் . இவ் வுலோகம் 
காற்றில் ஆக்சிஜனுடன் வினைபட்டு ஆக்சிஜனேற்றமடைந்து 
கறுத்து விடுகிறது . எனவே இதனைச் சோதனைச் சாலையில் 
மண்ணெண்ணெயில் வைக்க வேண்டும் . 


ஈரக் 


உலோகங்கள் 


367 


E 


ஆக்சி 


வேதிப் பண்புகள் 
( 1 ) காற்றில் எறிதல் 

இது ஒரு வீரிய மிக்க தனிமம் . காற்றில் அல்லது 
ஜனில் பிரகாசமான மஞ்சள் நிறச் சுடருடன் எரிந்து சோடியம் 
ஆக்சைடையும் , சோடியம் பெராக்சைடையும் கொடுக்கிறது . 

4Na + 0 , --- 2Nazo 
2Na + 0 , Na , 0 , 


- 


( 2 ) ஹைட்ரஜனுடன் வினை 

இவ் வுலோகத்தை ஹைட்ரஜன் வாயுடன் சுமார் 360 ° C 
வெப்ப நிலைக்குச் சூடு படுத்தினால் சோடியம் ஹைட்ரைடு 
உண்டாகிறது . 


2Na + H , 


2NaH 


( 3 ) அலோகங்களுடன் வினை 

சூடு படுத்தப்பட்ட சோடியம் குளோரின் , பாஸ்ஃபரஸ் 
சல்ஃபர் போன்ற அலோகங்களுடன் வினைபுரிகிறது . 

2Na + al , --- 2Naal 
3Na + P NayP 
2Na + S Na , s 


. 


( 4 ) நீருடன் வினை 

சோடியம் நீருடன் மிக்க வீரியத்துடன் வினைப்பட்டு ஹைட் 
ரஜனையும் , சோடியம் ஹைட்ராக்சைடையும் உண்டாக்குகிறது . 

2Na + 2H , O 2NaOH + H , 1 


( 5 ) அம்மோனியாவுடன் வினை 

இவ் வுலோகம் திரவ அம்மோனியாவில் கரைந்து சோட 
மைடு என்ற சேர்மத்தைத் தருகிறது . 

2Na + 2NH , 2NaNH , + H , | 


( 6 ) கார்பன் டைஆக்சைடுடன் வினை 

கார்பன்டை ஆக்சைடுடன் சூடு படுத்தப்படும் போது 
சோடியம் கார்பனேட்டை உண்டாக்குகிறது . 

4Na + 3CO , 2Na , CO : + C 


368 


புகுமுக வேதியியல் 


( 7 ) ஆக்சிஜன் ஒடுக்கப் பண்பு 

சோடியம் ஒரு வீரியமுள்ள ஆக்சிஜன் ஒடுக்கியாகச் செயல் 
படுகிறது . உலோக ஹாலைடுகளையும் , ஆக்சைடுகளையும் உலோ 
கங்களாக ஒடுக்குகிறது . 

AlC1 , + 3Na -- A1 + 3Naal 
Al ,0 , + 6Na -- > 2Al + 3Na , o 


பயன்கள் 


( 1 ) நிற நிரல்களில் பயன்படும் சோடியம் ஆவி விளக்கு 
களில் பயன்படுகிறது . ( 2 ) சோடியம் பெராக்சைடு , 
சோடியம் சயனைடு போன்ற சேர்மங்களைத் தயாரிக்க பயன்படு 
கிறது . ( 3 ) டைட்டேனியம் உலோகத்தைப் பிரித்தெடுக்க 
உதவுகிறது . ( 4 ) ஈதர் , பென்சீன் போன்ற கரிமக் கரைப்பான் 
களிலிருந்து நீரை அகற்ற சோடியக்கம்பி பயன்படுகிறது . 
( 5) உயர் வெப்ப நிலையை அளக்க உதவும் வெப்ப மானிகளில் 
சோடிய பொட்டாசிய உலோகக் கலவை பயன்படுகிறது . 


சோடியத்தின் சேர்மங்கள் 
சோடியம் ஹைட்ராக்சைடு ( NaOH ) 

இதற்குச் சோடாக்காரம் ( Caustic soda ) என்று மற்றொரு 
பெயர் உண்டு . இதைக் கீழ்க்கண்டமுறைகளில் தயாரிக்கலாம் . 
( 1 ) கடுங்காரமாக்கும் முறை ( Causticising process ) 

20 % சோடியம் கார்பனேட்டுக் கரைசலைக் குறிப்பிட்ட 
அளவு கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து நன்றாகக் 
கலக்கிக் கொண்டே ஒரு பெரிய இரும்புப் பாத்திரத்தில் 
கொதிக்க வைக்கவேண்டும் . இக் கரைசலின் வழியாக நீரா 
வியைச் செலுத்தினால் சோடியம் ஹைட்ராக்சைடும் , கால்சியம் 
கார்பனேட்டும் கிடைக்கிறது . 

Na , CO : + Ca (OH ) , 2 NaOH + CaCo . 1 
வெண்ணிற வீழ்படிவாகக் கிடைக்கும் கால்சியம் 

கார்ப 
னேட்டை வடிகட்டி நீக்கி விடலாம் . சோடியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலாகக் கிடைக்கிறது . வடி நீரை வற்றக் காய்ச்சி ஆவி 
யாக்கினால் இறுதியில் திண்ம சோடியம் ஹைட்ராக்சைடு 
கிடைக்கிறது . பிறகு குச்சி வடிவத்தில் இதனைப் பெறலாம் . 
இம் முறை பழைய முறையாகக் கருதப்படுகிறது . 


.. 


உலோகங்கள் 


369 


/ 


4 


( 2 ) மின்பகுப்பு முறை ( Electrolytic Process ) 

இம் முறையில் நீரில் கரைந்த சோடியம் குளோரைடு 
கரைசலை ( brine ) மின்னாற் பகுத்துச் சோடியம் ஹைட்ராக்சைடு 
தயாரிக்கப்படுகிறது . குளோரின் நேர் மின் முனையில் வெளி 
யேறுகிறது . சோடியம் எதிர் மின் முனையில் கிடைக்கிறது . 
NaCl 

Na + 

+ Gl 
எதிர் மின் முனையில் : 
Nat te 

Nao 
2 Na + 2 H 0 ——–+ 2 NaOH + HN * 
நேர் மின் முனையில் : 


- 


- 


- 


GI 

CIO 
2Gl 

Gl , 1 
இவ்வினை நிகழப் பல்வேறு மின் கலங்கள் பயன் படுத்தப்படு 
கின்றன . மேலே காட்டிய படி எதிர் மின் முனையில் உண்டான 
சோடியம் நீருடன் வினைப்பட்டுச் சோடியம் ஹைட்ராக்சைடை 
-யும் , ஹைட்ரஜனையும் கொடுக்கிறது . ஹைட்ரஜன் எதிர் மின் 
முனையின் வழியாக வெளியேறுகிறது . 

2 Na + 2 H2O 2 NaOH + H 1 


8 


( a ) கெல்னர் - சால்வே மின்கலம் ( Kellner - Solvay cell) 

இம் முறை விளக்கமாகக் குளோரின் தயாரிக்கும் முறையில் 
கூறப்பட்டுள்ளது . இம் மின் கலத்தில் அடியிலுள்ள பாதரசம் 
எதிர் மின் முனையாகவும் , கிராஃபைட் தண்டுகள் நேர் மின் 
முனையாகவும் செயல்படுகின்றன . எதிர் மின் முனையில் கிடைக் 
கும் சோடியம் பாதரசத்துடன் சேர்ந்து ஒரு ரசக் கலவையை 
உண்டாக்குகிறது . ரசக் கலவையை வெளியில் பிரித்தெடுத்து 
நீருடன் வினைப்படுத்தும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு 
கிடைக்கிறது . பாதரசம் திரும்பவும் மின்கலத்தின் அடியில் 
வந்து சேருகிறது . 


( b ) நெல்சன் மின்கலம் ( Nelson cell ) 

இம் மின் கலம் உட்பக்கம் கல்நார் பூசப்பட்ட இரும்பாலான 
ஒரு குழாயை நடுவில் பெற்றிருக்கிறது . இக் குழாயில் பல 
துவாரங்கள் உள்ளன . இது எதிர் மின் முனையாகச் செயல்படு 
- கிறது . இக் குழாயினுள் அடர் சோடியம் குளோரைடுக் கரை 
சல் ( brine ) எடுத்துக்கொள்ளப்படுகிறது . இக்கரைசலினுள் ஒரு 


370 


புகுமுக வேதியியல் 


கிராஃபைட் தண்டு அமிழ்த்தப்பட்டுள்ளது . இது நேர் மின் 
முனையாக உள்ளது . இம் முழு அமைப்பும் ஒரு செவ்வக வடிவ 
இரும்பாலான கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது . கரைசலின் 
வழியாக மின்சாரத்தைச் செலுத்தினால் , துவாரங்கள் உள்ள 
எதிர் மின் முனையில் சோடியம் உண்டாகிறது . மின்கலத்தின் 


உப்புக் 
கரைசல் + 


200 


2009 


( 


Cl₂ 


பா 


H2 


BHA 


கொதி நீராவி 


2 ப்புக் 
கரைசல் 


Na OH 


படம் 62 , 


சோடியம் ஹைட்ராக்ஸைடு தயாரித்தல் - நெல்சன் மின்கலம் 


அடிப்பாகத்திலிருந்து கொதி நீராவி செலுத்தப்படுகிறது . 
சோடியம் நீராவியுடன் வினைபட்டுச் சோடியம் ஹைட்ராக் 
சைடைக் கொடுக்கிறது . இவ் வினையில் உண்டான ஹைட்ரஜ 
னும் , சோடியம் குளோரைடு சிதைந்து உண்டான குளோரி 
னும் நேர்மின் முனையான கிராஃபைட் தண்டையடைந்து 
அங்குள்ள போக்குக் 

குழாய்மூலம் 

வெளிச் செல்கிறது . 
சோடியம் ஹைட்ராக்சைடு அடியிலுள்ள பாத்திரத்தில் சேகரிக் 
கப்படுகிறது . இக் கரைசலை ஆவியாக்கித் திண்ம சோடியம் 
ஹைட்ராக்சைடை அடையலாம் . 


இயற்பியல் பண்புகள் 


இது வெண்மை நிற படிக வடிவமுள்ள திண்மம் . நீரை 
ஈர்க்கும் தன்மையுடையது . இது நீரில் நன்கு கரையும் , 
கரையும்போது வெப்பம் வெளியிடப்படுகிறது . காற்றில் திறந்து 


உலோகங்கள் 


371 


வைக்கப்பட்டிருந்தால் சோடியம் ஹைட்ராக்சைடு காற்றி 
லுள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபட்டுச் சோடியம் 
கார்பனேட்டைத் தருகிறது . இது எரிகாரமாதலால் தோலின் 
மீது பட்டு காயத்தை உண்டாக்கும் தன்மையுள்ளது . இதன் 
கரைசல் தொடுவதற்கு வழவழப்பாயுள்ளது . 


. 


வேதிப் பண்புகன் 
( 1 ) காரப்பண்பு 
இது ஒரு வீரியமுள்ள காரணமாகும் . 

( a ) ஈர சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக்குகிறது . 
( b ) இது அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் 
நீரையும் தருகிறது . 


NaOH + HCI -- + NaCl H , O 

சோடியம் குளோரைடு 
2 NaOH + Ha, SO Na , SO4 + H , O 

சோடியம் சல்பேட் 


( c ) அமில ஆக்சைடுகளுடன் வினைப்பட்டு உப்பையும் , 
நீரையும் உண்டாக்குகிறது . 


-- 


NaOH + CO2 NaHCIO : 

சோடியம் பைகார்பனேட் 
2 NaOH + CO2 -- > Na , CO3 + H , O ( அதிக 

அளவு காரத்துடன் ) 

சோடியம் கார்பனேட் 
NaOH + SO , + NaHSOS 

சோடியம் டைசல் ஃபைட்டு 


2 NaOH + SO2 


- 


Na , sos + H , O 
சோடியம் சல்ஃபைட்டு 


( 2 ) அம்மோனியம் குளோரைடுடன் வினை 

சோடியம் ஹைட்ராக்சைடை அம்மோனியம் குளோரைடு 
டன் சேர்த்துச் சூடு செய்தால் அம்மோனியா வாயு உண்டா 


கிறது . 


NHCl + NaOH 


- 


NaCl + NHS t + H , O 


372 


புகுமுக வேதியியல் 


( 3 ) உலோகங்களுடன் வினை 

சோடியம் ஹைட்ராக்சைடு , சிங்க் , அலுமினியம் , சிலிக்கன் 
முதலிய உலோகங்களுடன் வினைபட்டு , ஹைட்ரஜனை வெளி 
யேற்றுகிறது . 


Zn + 2 NaOH 


Na , ZnO2 + Hz | 
சோடியம் சிங் கேட் 


2 Al + 6 NaOH +.2 Nag AlO3 + 3 H21 

சோடியம் அலுமினேட் 
Si + NaOH + H2O -- Na , Sids + 2 H , t 

சோடியம் சிலிகேட் 


( 4 ) உலோக உப்புக்கரைசல்களுடன் வினை 

சோடியம் ஹைட்ராக்சைடு உலோக உப்புக் கரைசல் , 
களுடன் வினை பட்டு உலோக ஹைட்ராக்சைடுகளை உண்டாக்கு 
கிறது . இவ் வினை இருவகைப்படும் . 


( a ) காப்பர் சல்ஃபேட் , மக்னீசயம் 

மக்னீசயம் சல்பேட்டு ஆகிய 
உப்புகரைசல்களுடன் வினைபட்டு இவ்வுலோகங்களின் ஹைட் 
ராக்சைடுகளை வீழ்படிவாக்குகிறது . இந்த ஹைட்ராக்சைடு 
கள் சோடியம் ஹைட்ராக்சைடில் கரைவதில்லை . 


CuSOA + 2NaOH Cu ( OH ) , + Na, SO , 

வெளிர் நீல நிற 

வீழ்படிவு 
MgSO4 + 2NaOH Mg ( OH ) , + NazSO . 

வெண்ணிற 

வீழ்படிவு 
( b ) சிங்க் போன்ற உலோகங்களுடன் உண்டான ஹைட் 
ராக்சைடு வீழ்படிவு அதிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடில் 
கரைகிறது . 

ZnSO4 + 2 NaOH – Zn ( OH ) , + Na ,SO , 
Zn ( OH ) , + 2 NaOH Na , Znd , + 2 H , O 


( c ) சில்வர் , மெர்க்குரிபோன்ற உலோகங்களின் உப்புக் 
களுடன் வினைப்பட்டு அவற்றின் ஆக்சைடுகளை வீழ்படிவாக்கு .. 


கிறது . 


உலோகங்கள் 


373 . 


2 AgNO3 + 2 NaOH 


1 


1 


Ag :01 + 2Na NO , 
பழுப்பு நிற + H , O 
வீழ்படிவு 
Hgo + 2NaCl + H , O 
மஞ்சள் நிற 
வீழ்படிவு 


HgCl , + 2NaOH 


பயன்கள் 


சோப்பு , ரேயான் இழைகள் , காகிதம் செய்வதற்கு வேண் 
டிய மரக்கூழ் ஆகியவற்றைத் தயாரிக்கப் பெருமளவு சோடியம் 
ஹைட்ராக்சைடு பயன் படுகிறது . பாக்சைட் , பெட்ரோலியம் 
இவற்றின் சுத்திகரிப்பு , சோடியம் தயாரிப்பு ஆகியவற் நிற்கும் 
இது பயனாகிறது . இது சோதனைச்சாலையில் முக்கியமான 
வினைப் பொருளாகப் பயன்படுகிறது . 


சோடியம் கார்பனேட் ( Na, CO3) 

இதைச் சலவைச் சோடா ( washing soda ) என்னும் வழங்குவ 
துண்டு . சோடியம் கார்பனேட் இரண்டு வகைப்படும் . நீரற்ற 
உப்பு ( anhydrous ) சோடா சாம்பல் (soad ash ) என்றும் , நீரேறிய 
வகை சலவைச் சோடா ( washing soda ) எனவும் வழங்கப்படு 
கிறது . இது கீழ்க்கண்ட இரு முறைகளில் தயாரிக்கப்படுகிறது . 


( 1 ) லெ பிளாங் முறை ( Le Blanc process ) 

இம் முறையில் முதலில் சோடியம் குளோரைடு அடர் 
சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்த்து இரும்புத் தட்டுகளில் சூடு 
படுத்தப்படுகிறது . சோடியம் பைசல்ஃபேட்டும் , ஹைட்ரஜன் 
குளோரைடு வாயுவும் உண்டாகின்றன . 


NaCl + H2SO4 NaHSO , + HCl t 
ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கிரகிக்கப்கட்டு , ஹைட்ரோ 
ளோ ரிக் அமிலம் உண்டாகிறது . சோடியம் பைசல்ஃபேட்டு 
அதிக அளவு சாதாரண உப்புடன் சூடுபடுத்தப்பட்டுச்சோடியம் 
சல்ஃபேட்டு கிடைக்கிறது . 

NaHSO , + NaCl Na, so , HCL - 


- + 


இவ்வாறு கிடைக்கும் சோடியம் சல்ஃபேட்டைக் கல்கரியுட 
னும் சுண்ணாம்புக் கல்லுடனும் சேர்த்துச் சூடு செய்தால் 
பின் வரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன . 


374 


புகுமுக வேதியியல் 


சோடியம் சல்ஃபேட் கல்கரியால் ஆக்சிஜனேற்றமடைந்து 
சோடியம் சல்ஃபைடாக மாறுகிறது . 

Na , so4 + 4 C Na , s + 4 co + 
சோடியம் சல்ஃபைடு கால்சியம் கார்பனேட்டுடன் வினை 
பட்டு சோடியம் கார்பனேட்டும் , கால்சியம் சல்ஃபைடும் 
கிடைக்கின்றன . 

Na , s + CaCOS Na2CO , + Cas 


இவ்விதம் உண்டான சோடியம் கார்பனேட்டும் கால்சியம் 
சல்ஃபைடும் கலந்த கலவையை நீருடன் சேர்த்துக்குலுக்கினால் 
சோடியம் கார்பனேட் மட்டிலும் கரைகிறது . கரையாமல் 
உள்ள 

கால்சியம் சல்ஃபைடு வடிகட்டி நீக்கப்படுகிறது . 
பின்னர் கிடைக்கும் 

சோடியம் கார்பனேட் 
அடர்ப்பித்து , நீரை ஆவியாக்கி நீக்கினால் திண்ம படிக வடிவ 
சோடியம் கார்பனேட் கிடைக்கிறது . 


கரைசலை 


( 2 ) சால்வே முறை ( Solvay process ) 

இம் முறையே இப்பொழுது பெரும்பாலும் பயன்படுத்தப் 
படுகிறது . அடர் சோடியம் குளோரைடு கரைசலின் மூலம் 


அமோனியா 
கரைந்த 
உப்புக்கரைசல் 


AAAAAAAAA 


கார்பன் 
டைஆக்ஸைடு 


படம் 63 . 


சோடியம் கார்பனேட் தயாரித்தல் - சால்வே முறை . 


அம்மோனியா வாயுவைச் செலுத்திப் பூரிதக் கரைசல் தயாரிக் 
கப்படுகிறது . இக் கரைசல் உயரமான கோபுரம் போன்ற 
அமைப்பையுடைய ஓர் அறையின் மேலிருந்து ஊற்றப்படு 


உலோகங்கள் 


375 


கிறது . இவ் வறையில் பல துளைகள் கொண்ட தட்டுகள் 
படுக்கை வாட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன . இவ்வமைப்பில் 
மேலிருந்து அம்மோனியா கரைந்த சோடியம் குளோரைடு 
பூரிதக் கரைசல் கீழ்நோக்கி வரும்போது , கீழிருந்து அதிக 
அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு மேல்நோக்கிச் செலுத்தப் 
படுகிறது . இவ்விரண்டு பொருள்களும் எதிரெதிராக இணைந்து 
வினை புரிகின்றன . இம்முறையின் தத்துவம் இதில் அடங்கி 
யுள்ளது ( Principle of counter current ) . கார்பன் டை ஆக்சைடு 
அம்மோனியா கரைந்த கரைசலுடன் வினைபட்டு , நீரில் 
குறைவாகக் 

கரையும் சோடியம் பைகார்பனேட்டைத் 
தருகிறது . இது வெண்ணிற வீழ் படிவாகக் கிடைக்கிறது . 

NH4 + H2O + CO , -- > NH HCO3 
NH HCO3 + Naal NaHCO3 4 + NH.al 


இவ்விதம் கிடைத்த சோடியம் பைகார்பனேட்டைப் பிரித் 
தெடுத்து அதிக வெப்ப நிலைக்குச் சூடு படுத்தினால் நீரற்ற 
சோடியம் கார்பனேட்டும் , கார்பன் டை ஆக்சைடும் கிடைக் 


கின்றன . 


A 


2 NaHCO , 


-- 


Na , CO , + H20 + CO , t 


வ் வினைக்குத் தேவையான கார்பன் டை ஆக்சைடைக் 
கால்சியம் கார்பனேட்டைச் சூடுபடுத்திப் பெறலாம் . 

A 
CaCO3 -- + CaO + CO , 1 


--- 


சோடியம் பைகார்பனேட்டைப் பிரித்த பிறகு கிடைக்கும் 
வடி நீரிலுள்ள அம்மோனியம் குளோரைடைக் கால்சியம் ஹைட் 
ராக்சைடுடன் சேர்த்துச் சூடுபடுத்தி இவ் வினைக்குத் தேவை 
யான அம்மோனியாவைப் பெறலாம் . 

2 NH.Cl + Ca ( OH ) 3 Cacle + 2 NH , f + 2H , O 


-- 


மேற்கூறிய வினைக்குத் தேவையான கால்சியம் ஹைட் 
ராக்சைடு கால்சியம் ஆக்சைடை நீராற் பகுத்துப் பெறப் 
படுகிறது . 

CaO + H0 -- > Ca ( OH ) , 


பின் வரும் காரணங்களினால் சால்வே முறை லெபிளாங் 
முறையை விடச் சிறந்த தெனக் கருதப்படுகிறது . 


376 


புகுமுக வேதியியல் 


( a ) இவ் வினையில் பயன்படும் வினைப்பொருள்கள் யாவும் 
எளிதில் கிடைக்கின்றன ; ( b ) இதே 

வினையில் சோடியம் 
பைகார்பனேட்டும் உண்டாகிறது ; ( c ) இம் முறையில் 
கிடைக்கும் சோடியம் கார்பனேட் மிகவும் தூய்மையானது ; 
( d ) வினையின் போது கிடைக்கும் துணைப் பொருள் கால்சியம் 
குளோரைடு மலிவானது . 


இயற்பியல் பண்புகள் 

இது வெண்ணிறத் திண்மம் . படிக வடிவில் உள்ள நீரேறிய 
சோடியம் கார்பனேட்டை ( Na , CO , • 10H , O ) காற்றில் படும்படி 
வைத்த நீறை இழந்து தூள் பூக்கிறது . Na , Cos . H , O ஆக 
மாற்றப்படுகிறது . இது நீரில் கரையும் . இதன் நீர்க் கரைசல் 
காரப்பண்பு பெற்றுள்ளது . சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிற 
மாக்குகிறது . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) நீர்த்த அமிலங்களுடன் வினைபட்டுக் கார்பன்டை 
ஆக்சைடை வெளியேற்றுகிறது . 

Na, CO + 2HCI 2NaCl + H , O + CO , t 
Na , Cos + H , SO , Na , so . + H , O + CO , T 


( 2 ) சோடியம் கார்பனேட் கரைசல் வழியாகக் கார்பன் டை 
ஆக்சைடைச் செலுத்தினால் , நீரில் குறைவாகவே கரையும் 
சோடியம் பைகார்பனேட் உண்டாகிறது . 

NazCO : + CO , + H , O --- 2NaHCO , 


( 3 ) உலோக உப்புக் கரைசல்களுடன் வினைபட்டு , 
சோடியம் கார்பனேட் அவற்றின் கார்பனேட்டுகளை வீழ்படி 
வாக்குகிறது . இவை நீரில் கரைவதில்லை . 

CaCl , + Na , COS Cacos | + 2Naal 
Baal , + Na , CO3 BaCO , + + 2NaCl 
Cuso . + Na , Cos CuCO , + NazsO , 


பயன்கள் 


கண்ணாடி , காகிதம் , சோப்பு ஆகியவற்றைத் தயாரிக்கும் 
தொழிற்சாலைகளில் பயன் படுகிறது . துணிகளை வெளுப்பதற் 
கும் , நுரை தரா நீரை நுரை தரு நீராக மாற்றுவதற்கும் பயனா 


உலோகங்கள் 


377 


கிறது . ஆய்வுக் கூடங்களில் சிறந்த வினைப் பொருளாக இருக் 
கிறது . சோடியம் ஹைட்ராக்சைடு , போராக்ஸ் முதலிய 
சோடியத்தின் சேர்மங்களைத் தயாரிக்க உதவுகிறது . 


சோடியம் பைகார்பனேட் ( NaHCO . ) 

இதற்கு ரொட்டி சோடா ( baking soda ) என்ற பெயரும் 
உண்டு . 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கும் 
பொழுது இடைநிலை விளை பொருளாக ( by product ) கிடைக் 


கிறது . 


( 2 ) நீரில் கரைந்த சோடியம் கார்பனேட் கரைசலின் வழி 
யாகக் கார்பன் டை ஆக்ஸைடைச் செலுத்தி - இது பெறப்படு 


கிறது . 


Na_CO3 + CO , + H , O --- 2 NaHCO3 


- 


( 3 ) சோடியம் ஹைட்ராக்ஸைடு கரைசல் மூலம் கார்பன் 
டை ஆக்சைடைச் செலுத்தினால் சோடியம் பைகார்பனேட் 
வீழ்படிவாகிறது . 

NaOH + CO , NaHCO ,, 


இயற்பியல் பண்புகள் 

வெண்ணிறத் திண்மம் . நீரில் சிறிதளவே 
கிறது . 


கரை 


வேதிப்பண்புகள் 

( 1 ) சூடுபடுத்தப்பட்டால் சோடியம் பைகார்பனேட் , 
சோடியம் கார்பனேட்டாகவும் , சார்பன் டை ஆக்ஸை 
டாகவும் சிதைகிறது . 


2 NaHCOS + NazCO ) + H , O + CO , T 
( 2 ) இது கார குணமுடையது . நீர்த்த அமிலங்களுடன் 
நுரைத்த பொங்குதலுடன் வினை பட்டு கார்பன் டை 
ஆக்சைடை வெளியேற்றுகிறது . 

NaHCO3 + HC1 --- NaCl + H , O + CO , t 
NaHCO3 + H , SO , NaHSO + HNO + CO , 


378 


புகுமுக வேதியியல் 


பயன்கள் 

சோடியம் பைகார்பனேட் ரொட்டி தயாரிக்கவும் , நுரை 
தரும் பானங்கள் தயாரிக்கவும் பயனாகிறது . மடுத்துவத்தில் 
அஜீரணத்திற்கு மருந்தாகப் பயன்படுகிறது . தீயணைக்கும் 
கருவிகளில் பயன் படுகிறது . 

Na2CO : - NaHCO3 இடையேயுள்ள வேற்றுமைகள் :: 


சோதனை 


சோடியம் கார்பனேட் 

சோடியம் 
பைகார்பனேட் 


* 


1. சூடேற்றுதல் சிதைவடைவதில்லை சிதைவடைகிறது 
2. பினாப்தலின் காட் கரைசல் ஊதா நிறமாற்றமில்லை 

டியை சேர்த்தல் நிறத்தை அடையும் 
3. நீரில் கறை திறன் கரைகிறது 

கரையும் 


சிறிதளவு 


4. மக்னீசயம் சல்ஃ வெண்ணிற வீழ்படிவு வீழ்படிவு உண் 
பேட் கரைசலுடன் உண்டாகிறது 

டாவதில்லை 
சேர்த்தல் 


சோடியம் தயோசல் ஃபேட் 

இதற்கு ஹைபோ ( hypo ) என்ற மற்றொரு பெயரும் உண்டு . 


தயாரிக்கும் முறை 

ஒரு குடுவையில் அடர் சோடியம் சல்ஃபைட் கரைசலை 
மிகையான சல்ஃபர் தூளுடன் சேர்த்து நன்கு கொதிக்க 
வேண்டும் . சல்ஃபர் முழுவதும் கரையும் வரை சூடுபடுத்த 
வேண்டும் . சோடியம் தயோசல்ஃபேட் உண்டாகிறது . 

Na ,sos + SS Na, s , 03 
கரைந்தது போக எஞ்சியிருக்கும் சல்ஃபரை வடிகட்டுதல் மூலம் 
நீக்கிவிடலாம் . வடிநீரைச் சூடேற்றி அடர்ப்பித்துக் குளிர 
வைத்தால் நிறமற்றசோடியம் தயோசல்ஃபேட் ( Na , s , 0,5H , O ) 
படிகங்கள் கிடைக்கின்றன . 


இயற்பியல் பண்புகள் 

இது நிறமற்ற , படிக வடிவமுடைய திண்மமாகும் . நீரில் 
நன்கு கரைகிறது . 


மிகுதியாகப் பயன்படுகிறது . 
உலோகங்கள் 

379 
வேதிப் பண்புகள் 

( 1 ) இதைச் சூடு செய்தால் முதலில் உருகுகிறது . பிறகு 
படிக நீரை இழக்கிறது . கடைசியில் சோடியம் சல்ஃபேட் , 
சோடியம் சல்ஃபைடு , சல்ஃபர் ஆகியவற்றை உண்டாக்கிச் 
சிதைவடைகிறது . 

4 Na, s , 03 3 Na , so4 + Nags + 4 S 
ஒரு சோதனைக் குழாயில் வெப்பப்படுத்தும்போது சிறி 
தளவு சல்ஃபர் சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறுகிறது . 

( 2 ) நீர்த்த அமிலங்களுடன் வினைபட்டு சுல்ஃபர் - டை 
ஆக்சைடை வெளியேற்றுகிறது , சல்ஃபர் வீழ்படி வாகிறது . 

Na , S , 03 + 2 HCI --- 2 NaCl + H, O + So , t + S 1 

( 3 ) குளோரின் , புரோமின் ஆகியவற்றுடன் வினை பட்டு 
அவற்றை ஹைட்ரஜன் ஹாலைடுகளாக ஒடுக்குகிறது . 

Nazs , 03 + Cl , + H , O Na ,so , + 2 HCI + S T 

Na , s , 03 + Br , + H ,O Na , so . + 2HBr + S + 
( 4) சிறந்த ஒடுக்கியாக வினைபட்டு அயோடினை நிறமிழக் 
கச் செய்கிறது . 
2 Na , s , 03 + 1, -- 2 Nal + -Nags405 

சோடியம் டெட்ரா தயோனேட் 
( 5 ) சில்வர் நைட்ரேட்டுடன் இதன் வினை குறிப்பிடத் 
தக்கது , இதை சில்வர் நைட்ரேட் கரைசலுடன் சேர்த்தால் 
முதலில் வெண்ணிற சில்வர் தயோ சல்ஃபேட் உண்டாகிறது . 
பிறகு மஞ்சள் . பழுப்பு நிறமாக மாறி கடைசியில் கறுப்பு நிற 
சில்வர் சல்ஃபைடை வீழ்படிவாக்குகிறது . 

2 AgNO , + Na , S , 03 Ag , s , 0 ; 1 + 2 NaNOS 

Ag.S20 , + H2O Agas ! + HASOA 
பயன்கள் 
புகைப்படத்தொழிலில் இது ஹைப்போ என்னும் பெயரில் 

புகைப்படத்தாள்களைக் கழுவ 
பயன்படுகிறது . 

குளோரினால் வெளுக்கப்பட்ட 
பொருள் களில் உள்ள அதிக அளவு குளோரினை நீக்கப் ( antichlor) 


- 


380 


புகுமுக வேதியியல் 


பயனாகிறது . பருமனறி பகுப்பு முறையில் காப்பர் , அயோடின் 
ஆகியவற்றைக் கணக்கிட உதவுகிறது . தங்கம் , வெள்ளி 
இவற்றைப் பிரித்தெடுக்கப் பயனாகிறது . 


பொட்டாசியத்தின் சேர்மங்கள் 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் (KMnO , ) 

பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பெருமளவில் பைரோ 
லுசைட் ( Pyrolusite ) என்ற தாதுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது . 


நுண்ணிய பைரோலுசைட் தூளைத் திண்ம பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடு , மற்றும் பொட்டாசியம் குளோரைட் போன்ற 
ஆக்சிஜனேற்றி இவற்றுடன் ஒரு நிக்கல் மூசையில் ( crucible ) 
சேர்த்து சூடேற்றவேண்டும் . பச்சை நிறமுள்ள பொட்டாசியம் 
மாங்கனேட் உண்டாகிறது . வினை கீழ்க்கண்டவாறு நிகழ்கிறது : 

( 1 ) KClOS --- KCl + + 3 [ 0 ] 
( 2 ) 3 [ O ] + 3MnO , --- 3 MnOs 
( 3 ) 3 MnO , + 6 KOH ---- 3 K.MnO , + 3 H , O 


( 1 ) + ( 2 ) + ( 3 ) KCIO3 + 3 MnOz + 6KOH --- Kal 

+ 3 K2MnO4 + 3 H , O 


மூசையிலுள்ள பொட்டாசியம் மாங்கனேட் நீரில் கரையும் 
தன் மையுள்ள தால் , அதை நீரில் கரைத்துப் பச்சை நிறமுள்ள 
கரைசல் பெறப்படுகிறது . கரையாத மாசுகளை வடிகட்டுதல் 
மூலம் நீக்கிவிடலாம் . பொட்டாசியம் மாங்கனேட்டைக் கீழ்க் 
காணும் முறைகளில் ஒன்றின் மூலம் பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட்டாக ஆக்சிஜனேற்றமடையச் செய்யலாம் . 


( 1 ) பச்சை நிற மாங்கனேட் கரைசல் மின்னாற்பகுக்கப் 
படுகிறது . 

நிக்கல் நேர் மின்முனையும் , இரும்பு எதிர் மின் 
முனையும் பயன்படுத்தப்படுகிறது . நேர் மின் முனையில் ஆக்சி 
ஜனேற்றம் நிகழ்கிறது . 
2 K ,MnO4 + 2 H , O + 2 KMnO . + 2 KOH 

+ H , T 


கரைசலைக் கொதிக்க வைத்து ஆவியாக்கினால் , பொட்டா 
சியம் பெர்மாங்கனேட் படிகங்கள் பிரிகின்றன . இப்பொழுது 
இம் முறை தான் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது . 


உலோகங்கள் 


381 


( 2 ) பழைய முறைகளில் குளோரின் , ஓசோன் , கார்பன் டை 
ஆக்சைடு இவற்றில் ஒன்றைப் பொட்டாசியம் மாங்கனேட் 
கரைசலின் வழியாகச் செலுத்திப் பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட் பெறப்படுகிறது , 


2 K , MnO , + Cl , --- 2 KMnO . + 2 KCl 
2K ,MnO , + H , O + OS ----- 2 KMnO . + 2 KOH 

+0, t 
3 K.Mno . + CO2 --- 2KMno + MnO , 

+ 2 K , COs 
பின்னப் படிகமாக்குதல் முறையில் பொட்டாசியம் பெர்மாங்க 
னேட் பிரிக்கப்படுகிறது . 


. 


இயற்பியல் பண்புகள் 

இது பளபளப்பான கருஊதா நிற படிக நிலையிலுள்ள திண்ம 
மாகும் . இது நீரில் சுமாராகக் கரையும் ; இதன் நீர்க்கரைசல் 
கள் கரு ஊதா நிறமுள்ளவை . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) வெப்பத்தின் செயல் : பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 
சாதாரண வெப்ப நிலையில் நிலையானது . ஆனால் , சூடுபடுத்தப் 
படும்போது சிதைவடைந்து ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது . 
பச்சை நிற பொட்டாசியம் மாங்கனேட்டும் , மாங்கனீஸ் டை 
க்சைடும் வீழ்படிவாகின்றன . 

2 KMnO. K , MnO4 + MnO , + 0 , 1 


( 2 ) ஆக்சிஜனேற்றப் பண்பு : இஃது ஒரு சிறந்த ஆக்சிஜ 
னேற்றியாகும் . அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தைக் 
குளிர்ந்த நிலையிலேயே குளோரினாக ஆக்சிஜனேற்றமடையச் 
--செய்கிறது . 
2 KMnO + 16 HGI -- + 2 KCl + 2 Mnal , 

+ 8 H , O + 5 Cl , t 
அமிலம் , காரம் , நடுநிலை வாய்ந்த கரைசல்கள் முன்னி 
லையில் இது சிறந்த ஆக்சிஜனேற்றியாக வினைபுரிகிறது . 


( a ) நீர்த்த சல்ஃபூரிக் அமிலம் கலந்த பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட் ஹைட்ரஜன் சல்பைடை சல்ஃபராக ஆக்சி 
ஜனேற்றம் அடையச் செய்கிறது . 


382 


புகுமுக வேதியியல் 


2 KMnO + 3 H 50, --- K ,SO , + 2 MnSO4 

+ 3H , O + 5 ( 0 ) 
5 ( O ) 

+ H , S + 5H20 + 5SI 


2 KMno , + 3 H2SO . + 5 HAS ---+ K , SO 

, , 
+ 2 MnSo . + 8 H , O + 5S 


( b ) சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபூரிக் அமிலமாக ஆக்சி 
ஜனேற்றுகிறது . 
2 KMnO + 3 H2S0 - K.SO. + 2 MnSO , 

+ 3 H , O +5 ( 0 ) 
5 ( 0 ) + 5 SO , + 5 H , O -- > 5H , SO , 


2 KMnO . + 2 H , O + 5 SO , K.SO. 

+ 2 MnSO , + 2 H2SO , 


( c) ஃ 


பெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்பேட்டாக மாற்று 


கிறது . 


- 


2 KMnOs + 3 H.SO. K.SO , + 2 Mnso 

+ 3 H , O + 5 ( 0 ) 
5 ( 0 ) + IO Feso . + 5 H , SO , 5Fe,(SO ) - 

+ 5 H , O 
2 KMnO4 + 8 H , SO . + 10 FesO , K.SO , 

+ 2 Mnso . + 8 H , O + 5 Fe ,(SO, ) , 


( d ) ஆக்சாலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து , அமிலத்தைக் 
கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 
2 KMnO , + 3 H , SO , K , SO , + 2 MnSO . 

+ 3 H , O + 5 ( 0 ) 
5 ( 0 ) + 5 HzC , O . – 5 H , O + 10 CO , 


- 


2 KMnO , + 3 H , SO . + 5 H , C20 , ---- K , SO , 

+ 2 Mnso , + 8 HO + 10 CO2 1 


( e ) பொட்டாசியம் நைட்ரைட்டை 
க்சிஜனேற்றம் அடையச் செய்கிறது 


நைட்ரேட்டாக. 


உலோகங்கள் 


383 


2 KMnO4 + 3 H , SO , 


K.SO. + 2 MnSO , 

+ 3 H , O + 5 ( 0 ) 
5 KNOS 


5 ( 0 ) + 5 KNO , 


- 


2 KMnO . + 3 H , SO , + 5 KNO , K , SO . 

+ 2 • MnSO4 + 3 H2O + 5 KNO : 


( f ) பொட்டாசியம் அயோடைடுடன் வினை பட்டு அதை 
அயோடினாக மாற்றுகிறது . 
2 KMnO , + 3 H , SO , -- > K , SO , + 2MnSO , 

+ 3 H2O + 5 ( 0 ) 
10 KI + 5 HzSO . + 5 ( 0 ) --- 5 K.SO. + 51 , 

+ 5 H2O 


2 KMnO . + 10 KI + 8 H , SO , --- 6K , SOA 

2 MnSO , + 51 , + 8 H , O 


இவ் வினைகள் எல்லாவற்றிலும் பொட்டாசியம் பெர்மாங் 
கனேட் நிறமற்ற மாங்கனீஸ் ( Mn + ) , மற்றும் பொட்டாசியம் 
சல்ஃபேட்டுகளாக ஒடுக்கப்படுகிறது . 


பயன்கள் 


( 1 ) ஹைட்ரஜன் பெர க்சைடு , ஆக்சாலிக் அமிலம் , 
ஃபெரஸ் சல்ஃபேட் ஆகியவற்றின் அளவுகளைப் பருமனறி 
பகுப்பு முறையில் நிர்ணயிக்க உதவுகிறது ; ( 2 ) சோதனைச் 
சாலையில் வினைப் பொருளாகப் பயன்படுகிறது ; ( 3 ) நீரைத் 
தூய்மைப்படுத்தவும் , நிறம் நீக்கியாகவும் பயன் 
படுகிறது ; ( 4 ) சாயத் தொழிலிலும் , கிருமி நாசினியாகவும் , 
தொற்று நோய் நீக்கியாகவும் இது பயனாகிறது . 


பொட்டாசியம் டைகுரோமேட் ( K , Cr , O , ) 

இது வாணிபத்தில் பயன் படும் மிகவும் முக்கியமான 
சேர்மமாகும் . இதைக் கீழ்க்கண்ட 

கீழ்க்கண்ட முறைகளில் 
கலாம் . 


தயாரிக் 


தயாரிக்கும் முறை 

( I ) சோடியம் கார்பனேட் , குரோமைட் ( Chromiron 
stone , Feo , Cr , 03 ) , சுட்ட சுண்ணாம்பு ( Cao ) ஆகிய மூன்றையும் 


384 


புகுமுக வேதியியல் 


ஓர் எதிர் வெப்ப உலையில், ( reverberatory furance ) காற்றின் 
முன்னிலையில் நன்கு சூடு படுத்தவேண்டும் . சுட்ட சுண்ணாம்பு 
வினை படும் பொருள்களை ஆக்சிஜனேற்றத்திற்குத் தக்கவாறு, 
நுண் துளைகள் உள்ளதாகச் செய்கிறது . 


2 FeO . Crzos + ( 0 ) --- Fe2O3 + 2 Cr , 03 
[ 2 Na , COs + Cr , 03 + 3 ( 0 ) -- 

--- 2 Na , Gro , 

+2 CO .] X2 


2 FeO • Cr, 0 ; + 4 Na , CO , + 7 ( 0 ) --- Fe , 03 

+ 4 Na , CrO . + 4 COzt 


இவற்றைக் குளிர்ச்சியடையச் செய்து , உருக்கிக் கிடைத் . 
ததை நீரில் கரைக்க 

வேண்டும் . சோடியம் குரோமேட் 
மட்டும் நீரில் கரைகிறது . கரையாத மற்ற பொருள்களை வடி 
கட்டி நீக்கி விடவேண்டும் . கிடைக்கும் வடி நீரைக் கொதிக்க... 
வைத்து அடர்ப்பிக்க வேண்டும் . 

சூடான , அடர் கரைசல் 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்க்கப்படுகிறது . கரைசலைக் 
குளிர்ச்சி அடைய செய்தால் சோடியம் சல்ஃபேட் , NO , SO • 
10H2O . படிகங்களாகப் படிகிறது . பிறகு சோடியம் டைகுரோ 
மேட் வீழ்படிவாகிறது . 
2 Na , Cro . + H , SO , -- Na , cr , 0 , + NagsO , 

+ H , O 


சோடியம் டைகுரோமேட்டை நீரில் கரைத்து அத்துடன் 
தேவையான அளவு சூடான , 

அடர் பொட்டாசியம் 
குளோரைடுக் கரைசலைச் சேர்க்கவேண்டும் . 

Na , cr , 0 , + 2 KC1 --- K , Cr , 0 , + 2 Naal 


கரைசலைக் குளிர்ச்சியடையச் செய்தால் , சிவப்பு ஆரஞ்சு 
நிறப் பொட்டாசியம் டைகுரோமேட் 

படிகங்கள் உண்டா 
இது சோடியக் குளோரைடைவிடக் குறைவாக 
நீரில் கரைவதால் முதலில் வீழ்படிவாகிறது . 


கின்றன . 


இயற்பியல் பண்புகள் 

பொட்டாசியம் டைகுரோமேட் ஆரஞ்சு சிவப்பு நிறப்படிக 
வடிவிலுள்ள திண்மம் ; நீரில் கரைகிறது . 


உலோகங்கள் 


385 


வேதிப்ப ண்புகன் 

( 1 ) வெப்பத்தின் செயல் : சூடுபடுத்தியவுடன் பொட்டாசியம்.ை 
குரோமேட் மஞ்சள் நிறப் பொட்டாசியம் குரோமேட்டாகவும் , 
பச்சை நிறக் குரோமியம் ஆக்சைடாகவும் சிதைவடைந்து 
ஆக்ஸிஜனை வெளியேற்றுகிறது . 

4 K , Cr, 0 ; --- 4K , Cro , + 2 Cr , 0 ; +30 , t 


( 2 ) காரக்கரைசலுடன் வினை : பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுடன் வினைப்பட்டுப் பொட்டாசியம் குரோமேட்டைத் 
தருகிறது . 
K , CrzO : + 2 KOH 

--- 2 K , CrO , + H , O 


( 3 ) து ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியாகச் செயல் படு 
கிறது . 

( a ) ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் குளோரினா க 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 
KzCrzO , + 14HGI --- 2Kal + 2 Crai , 

+ 7H , O + 3C1 , 1 


பல சேர் 


அமிலத்தின் முன்னிலையில் கீழ்க்கண்டவாறு 
மங்களை ஆக்சிஜனேற்றுகிறது : 


( b ) அமிலங்கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் 
கரைசல் வழியாக ஹைட்ரஜன் சல்ஃபைடைச் செலுத்தினால் 
மஞ்சள் நிற சல்ஃபர் வீழ்படிவாகிறது . 
K , Cr20s + 4 H , SO , K.So. + Cr , (SO473 

+ 4 H , O + 3 [ O ] 
3 H , s + 3 ( 0 ) - 3 H , O + 3S 
K , Cr, 0 ; + 4 H , SO , + 3 H , S -- K, SO , 

+ Gr ,( SOA ) 8 + 7H , O + 3S ! 


( c ) ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்ஃபேட்டாக 
ஆக்சிஜனேற்றமடையச் செய்கிறது . 
K , Cr , 04 + 4 H , SO4 --- K , SO , + Cr , ( SO . ) 3 

4 H , O + 3 ( 0 ) 
6 Feso : + 3 H , SO , + 3 [ O ] --- 3 Fe , ( SO . ) , 

+ 3 H , O 
K , CrO , + - 6 Feso4 + 7 H , SO , ---- K , SO , 

+ Cr , ( SO4 ) , + 3Fe2 ( SO4 ) 3 + 7H2O 
14 


386 


புகுமுக வேதியியல் 


இவ் வினையைக் 

கீழ்க்கண்ட அயனிச் சமன்பாட்டின் 
மூலமும் விளக்கலாம் : 
Cr , 0 , -- + 14 H + + 6 Fe ++ -- > 6 Fe +++ 

+ 2 Cr +++ + 7 H , O 


( d ) சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலமாக ஆக்சிஜா 
னேற்றமடைகிறது . 
K , Cr , 0 , + 4 H , SO , --- K.SO , + Gr , (SO ) , 

+ 4 H , O + 3 ( 0 ) 
3 ( 0 ) + 3 SO , 

3SO , 
3S03 + 3 H , O -- > 3 H , SON 
K , Cr , 0 , + HASO , 3SO , K.SO4 + Cr , ( SO4 ) 3 

+ H , O 


( e ) பொட்டாசியம் அயோடைடு அயோடினாக ஆக்சிஜ . 
னேற்றம் அடைகிறது . 
K2Cr , 0 , + 7H , SO , + 6KI 

4 K.SO. 
+ Cr , (SO4) , + H , O 


இவ் வினையைக் கீழ்க்கண்டவாறு அயனிச்சமன்பாட்டின் 
மூலமும் விளக்கலாம் : 

Cr , O , -- + 14 H + + 6I----- Cr " + + 31 , + 7H , O 


மேற்கூறிய எல்லா வினைகளிலும் சிவப்பு ஆரஞ்சு 

நிற 
டைகுரோமேட் பச்சை நிற குரோமிக் ( Cr + 3 ) உப்புகளாக 
ஒடுக்கமடைகிறது . 


பயன்கள் 


( 1 ) தோல் பதனிடவும் , சாயத் தொழிலிலும் இது பயனா . 
கிறது ; ( 2 ) அச்சுத் தொழிலிலும் , குரோமிய முலாம் பூசவும் இது. 
பெரிதும் உதவுகிறது ; ( 3 ) சோதனைச்சாலையில் பருமனறி . 
பகுப்பில் ஆக்சிஜனேற்றியாகவும் , வினைப்பொருளாகவும் 
பயன்படுகிறது ; ( 4 ) குரோமியச் சேர்மங்கள் தயாரிக்கவும் இது , 
பயன்படுகிறது . 


பொட்டாசியம் குளோரேட் ( KCIO3 ) 

இஃது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியாகும் . 


உலோகங்கள் 


387 


தயாரிக்கும் முறைகள் 

( 1 ) சூடான , அடர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரை 
சலின் மூலம் குளோரினைச் செலுத்தி இச் சேர்மம் தயாரிக்கப்படு 


கிறது . 


3 Cl , + 6 KOH --- 5KCl + KClos +3 H , O 


( 2 ) அடர் சுண்ணாம்பு நீர்க் கரைசல் வழியாகக் குளோ 
ரினைச் செலுத்தினால் கால்சியம் குளோரேட் உண்டாகிறது . 
6 Cl , +6 Ca ( OH ) , -- + 5 GaCl , + Ca ( CIOS ) , 

+ 6 H2O 
கால்சியம் குளோரேட்டைப் பொட்டாசியம் குளோரைடுடன் 
சேர்த்து வினைபடுத்த , பொட்டாசியம் குளோரேட் கிடைக் 


கிறது . 


Ca( CIO ) , + 2 KCl --- + CaCl , + 2 KCIO3 
பொட்டாசியம் குளோரேட் மிகக்குறைந்த அளவே கரைவதால் , 
இச் சேர்மத்தை வடிகட்டிப் பிரிக்கலாம் . 


( 3 ) தற்போது சூடான பொட்டாசியம் குளோரைடுக் கரை 
சலை மின்னாற்பகுத்து , பொட்டாசியம் குளோரேட் தயாரிக்கப் 
படுகிறது .இவ்வினையின் போது பொட்டாசியம் குளோரேட் ஒடுக் 
-கப்படலாம் . இதைத் தடுப்பதற்காகப் பொட்டாசியம் குளோ 
ரைடுக் கரைசலுடன் பொட்டாசியம்டைகுரோமேட் சிறிதளவு 
சேர்க்கப்படுகிறது . கரைசலின் மூலம் மின்சாரம் செல்லும் 
போது எதிர்மின் முனையில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
உண்டாகிறது . நேர் மின் முனையில் குளோரின் வாயு உண்டா 
கிறது . பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் , குளோரினும் வினைப் 
பட்டு மேற்கூறியபடி பொட்டாசியம் குளோரேட் உண்டா 
கிறது . 


இயற்பியல் பண்புகள் 

பொட்டாசியம் குளோரைட் நிறமற்ற திண்மம் ; மிகவும் 
நிலையானது . நீரில் நன்கு கரையும் . 


வேதிப்பண்புகள் 

( 1 ) பொட்டாசியம் குளோரேட்டைச் சூடுபடுத்தியவுடன் 
பொட்டாசியம் பெர்குளோரேட் முதலில் உண்டாகிறது . அதிக 
வெப்ப நிலையில் பெர்குளோரேட் , பொட்டாசியம் குளோரை 
டாகவும் , ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது . 


388 


புகுமுக வேதியியல் ) 


4 K.clo , --- 3 KclO , + Kal 

KCIO , ---- Kal + 20 , t 
வ்வினை மங்கனீச டைஆக்சைடால் ஊக்குவிக்கப்படுகிறது . 


( 2 ) நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டுக் . 
குளோரிக் அமிலத்தை உண்டாக்குகிறது . 

KCIO , + H , SO , ---- KHSO , + HCIO3 


( 3 ) அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டுக் குளோரின் 
டை ஆக்சைடு வாயுவை 

வெளியேற்றுகிறது . இவ்வாயு 
பெருத்த வெடிச் சத்தத்துடன் தோன்றுகிறது . 
3 KC1O3 + 3 H , SO , -- > 3KHSO , + HCIO , 

+ 2 ClO , | + H , O 


( 4 ) பொட்டாசியம் ளோரைட் , அடர்ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் வினை பட்டுக் குளோரின் மற்றும் 
குளோரின் டை ஆக்சைடு இரண்டும் கலந்த ஒரு கலவையை 
உண்டாக்குகிறது . 

2 KCIO , 4 HCI --- + 2 KC1 + 2 ClO , + Cl , + 2 H , O + 


t 


euchlorine 


( 5 ) பொட்டாசியம் குளோரேட் , 

சர்க்கரை கலந்த . 
கலவையுடன் ஒரு சொட்டு அடர் சல்ஃபூரிக் அமிலத்தைச் 
சேர்த்தால் , 

கல்வை தீப்பற்றி எரிந்து 

குளோரின் 
டை ஆக்சைடை உண்டாக்குகிறது . 


பயன்கள் 

( i ) தீக்குச்சிகள் தயாரிக்கவும் , வெடி மருந்துகள் தயாரிக் . 
கவும் பயனாகிறது . ( ii ) பெர்குளோரேட்டுகள் , ஆக்சிஜன் 
ஆகியவற்றைத் தயாரிக்கவும் பயன் படுகிறது . ( iii ) நெஞ்சுப் 
புண்ணை ஆற்ற இதன் கரைசலை வாயில் இட்டுக் கொப்புளிக்க 
வேண்டும் . 


மக்னீசியம் ( Mg ) 
கிடைக்கும் விதம் 

மக்னீசியம் மிக்க வீரியமுள்ள உலோகமாதலால் , தனிம , 
நிலையில் இயற்கையில் கிடைப்பதில்லை . இதனுடைய முக்கிய 
மான சேர்மங்கள் பின்வருமாறு : 


உலோகங்கள் 


389 


LO TÁ 607 60 FL (mangnesite )– MgCO3 
டோலமைட் (dolomite) -MgCO , CaCO3 
கார்னலைட் ( carnallite ) -- KCI . MgCl , 6H , O 
எப்சம் உப்பு ( Epsom salt ) -MgSO , 7H , O 


பிரித்தெடுத்தல் 

மக்னீசியம் இருமுறைகளில் பிரித்தெடுக்கப்படுகிறது . 


கிறது . 


வை 
+ 


cle 


com 


எதிர் 


முனை 


-- 


( 1 ) கார்னலைட்டை மின்னாற்பகுத்தல் : கார்னலைட் 
முதலில் ஹைட்ரஜன் குளோரைடு முன்னிலையில் காற்றுடன் 
சூடுபடுத்தப்படுகிறது . தாதுவிலுள்ள நீர் மூலக் கூறுகள் 
வெளியாகி , நீரற்ற தாது கிடைக் 

A 
ஹைட்ரஜன் குளோ 
ரைடு பயன்படுத்தாவிடில் கார் 
னலைட்டை உருக்கி , 

அதை ஓர் கரி 

போய 
இரும்புத் தொட்டியில் எடுத்துக் 

Mg 
கொள்ள வேண்டும் . 

இரும்புத் 
தொட்டி 

மின் 
யாகச் செயல் படுகிறது . மக்னீ 

உருகிய கார்னலேட் 
சியம் குளோரைடின் உருகு 
நிலையைக் குறைப்பதற்காக அத் 

படம் 64 . 
துடன் சோடியம் , பொட்டாசியம் 

மக்னீசியம் பிரித்தெடுக்கும் முறை 
இவற்றின் குளோரைடுகளைச் 
சேர்க்க வேண்டும் . தொட்டியின் நடுவில் ஒரு கார்பன் 
தண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது . இது நேர் மின் முனையாக 

இரண்டு மின் முனை களுக்கும் நடுவில் பொருத்தப் 
பட்டுள்ள பீங்கான் உறை இவ் வினையின் போது உண்டாகும் 
குளோரினும் , மக்னீசியமும் வினைபுரியாதவாறு பாதுகாக்கிறது . 
இக் கலத்திலுள்ள காற்றை வெளியேற்றிய பிறகு 

மின்சாரத் 
தைச் செலுத்த வேண்டும் . 


உள்ளது . 


இவ்வினையின் போது மக்னீசியம் 

எதிர் 

மின் முனையில் 
உண்டாகிறது . இது மின்பகு பொருளை விட இலேசாக இருப் 
பதால் அதன் மேலே மிதக்கிறது . மேலே மிதக்கும் உலோகம் 
காற்றிலுள்ள ஆக்சிஜனுடன் வினைபடுவதால் , உருகிய 
கார்னலைட்டின் மேலுள்ள காற்று கரிவாயு போன்ற மந்த வாயு 
வைச் செலுத்தி நீக்கப்படுகிறது . இதனால் 

மக்னீசியத்திற்குக் 
காற்றிலுள்ள ஆக்சிஜனுடன் கூடும் வாய்ப்பில்லை . மக்னீசியம் 


390 


புகுமுக வேதியியல் 


எதிர் மின் முனையிலும் , குளோரின் நேர் மின் முனையிலும் கிடைக் 
கிறது . நேர் மின் முனையில் உண்டாகும் குளோரின் அதற்கென 
உள்ள குழாய் மூலம் வெளிச் சென்றுவிடுகிறது . 
Mgal , 

Mg ++ + 2Cl 
எதிர் மின் முனையில் : Mg ++ + 2e Mg 
நேர் மின் முனையில் : 2Cl 2e 

> Cl , 


- 


-- 


+ 2CI 


(( 2 ) டௌ கடல் நீர் முறை ( Dow Sea - water process ) : கடல் 
நீரில் மக்னீசியம் பெருமளவில் உள்ளது . கடல் நீர் அடர்ப் 
பிக்கப்படுகிறது . மிகக்குறைவாகக் கரையும் சோடியம் 
குளோரைடு போன்ற உப்புகள் வடிகட்டி நீக்கப்படுகின்றன . 
இவ்விதம் கிடைக்கும் கரைசல் சுண்ணாம்பு நீருடன் சேர்க்கப் 
படுகிறது . மக்னீசியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவாகிறது . 
பிறகு மக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் குளோரை 
டுடன் வினைபடுத்தப்பட்டு மக்னீசியம் குளோரைடு உண்டா 
கிறது . கிடைக்கும் மக்னீசியம் குளோரைடிலிருந்து நீர் நீக்கப் 
படுகிறது . பிறகு இதை மின்னாற்பகுத்தால் , மக்னீசியம் எதிர் 
முனையில் கிடைக்கிறது . 

Mgal , + Ca ( OH ) , Mg ( OH ) , + + CaCl , 
Mg ( OH ) , + 2 HCl Mgal , + 2 H.O 

மின்சாரம் 
Mgal ,, 

Mg + GI , 1 


- 


இயற்பியல் பண்புகள் 

இவ் உலோகம் வெள்ளியைப் போன்ற வெண்மையான 
பளபளப்பான உலோகம் . இது மிகவும் இலேசானது . இதைக் 
கம்பியாகவும் , தகடாகவும் , நாடாவாகவும் மாற்றலாம் . இது 
வெப்பத்தையும் , மின் சாரத்தையும் நன்கு கடத்துகிறது . 
இதன் ஒப்பு அடர்த்தி 1.74 , உருகு நிலை 650 ° C . 


வேதிப் பண்புகன் 

( 1 ) அலோகங்களுடன் வினை : மக்னீசியம் காற்றில் மிகப்பிரகாச 
மான கண்ணைப்பறிக்கும் வெண்ணிறச் சுடருடன் எரிந்து , 
காற்றிலுள்ள ஆக்சிஜனுடனும் , நைட்ரஜனும் கூடுகிறது . 
மக்னீசியம் ஆக்சைடும் , மக்னீசியம் நைட்ரைடும் உண்டா 


கின்றன . 


2 Mg + O. 
3 Mg + N. 


+ 2 Mgo 
Mg, N , 


உலோகங்கள் 


391 


சூடுபடுத்தப்பட்ட மக்னீசியம் , ளோரின் , 

சல்ஃபர் 
போன்ற அலோகங்களுடன் வினைபட்டு முறையே மக்னீசியம் 
குளோரைடு , மக்னீசியம் சல்ஃபைடு ஆகிய இரு சேர்மங்களைத் 
தருகிறது . 

Mg + Cl , Mgal , 
Mg + S - Mg.S 


( 2 ) நீராவியுடன் வினை : மக்னீசியம் நீராவியைச் சிதைத்து 
ஹைட்ரஜனைக் கொடுக்கிறது . 


Mg + H2O -- > MgO + H2 


( 3 ) ஆக்சிஜன் ஒடுக்கப் பண்பு : மக்னீசியம் 

ஆக்சிஜ 
னிடம் அதிக நாட்டம் கொண்டுள்ளது . எனவே , பல உலோக 
ஆக்சைடுகளை உலோகங்களாக ஒடுக்குகிறது . 

2Mg + Na , 0 Mgo + 2Na 
பல அலோக ஆக்சைடுகளையும் ஒடுக்குகிறது . 

2Mg + CO , ---- 2Mgo + C 
2Mg -- SO , ---- 2Mgo + S 


( 4 ) நீர்த்த அமிலங்களுடன் வினை : நீர்த்த HCI , H , SO , 
அமிலங்களுடன் வினைபட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . 

Mg + 2HCI Mgal , + H , t 
Mg + H , SO , MgSO . + H , T 


மிக நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் மக்னீசியம் மட்டும் 
தான் வினைபட்டு ஹைட்ரஜன் கொடுக்கும் . 

Mg + 2HNOS --- Mg ( NO , ) + H , T 


சாதாரண நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினைபட்டு 
நைட்ரிக் ஆக்சைடை உண்டாக்குகிறது . 

3Mg + 8HNO , 3Mg ( NO3 ) , + 2NO + 4H , O 


( 5 ) அடர்நைட்ரிக் அமிலத்துடன் வினைபட்டு நைட்ரஜன் 
பெராக்சைடை வெளியேற்றுகிறது . 

Mg + 4HNO , Mg ( NO3 ) , + 2NO , t + 2H , O 


392 


புகுமுக வேதியியல் 


( 6 ) அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து சல்ஃபர் 
டை ஆக்சைடைத் தோற்றுவிக்கிறது . 

Mg + 2H , SO , – MgsO , + 2H , O + SO , t 


( 7 ) சிலிக்கன் டைஆக்சைடைச் சிலிக்கனாக ஒடுக்குகிறது 

2Mg + Si0 , 2Mgo + Si 


( 8 ) காரங்களுடன் மக்னீசியம் வினைபடுவதில்லை . 


உலோகக் கலவைகள் 
மக்னீசியம் மற்ற உலோகங்களுடன் 

வினைபட்டுப் பல 
உலோகக் கலவைகளை 

உண்டாக்குகிறது . கீழ்க்கண்ட 
உலோகக்கலவைகள் உண்டாகின்றன : 

மக்னாலியம் ( Magnalium ) - ( A1 , Mg ) 
எலெக்ட்ரான் ( Electron ) - ( Mg , Cu , Zn ) 

டியுரலுமின் (Duralumin ) - ( Mg , Mn , Al and Cu ) 
இவ் வுலோகக்கலவைகள் இலேசானவைகளாக இருந்த 
போதிலும் மிகவும் உறுதி வாய்ந்தவை . வான ஊர்தியின் 
பாகங்கள் , இயற்பியல் வேதித்தராசுகள் , ஒளிப்பட பல்புகள் 
{ flash bulbs ) , கருவிகள் ஆகியவற்றைத் தயாரிக்க இவை 
பயன் படுகின்றன . 


மக்னீசியத்தின் பயன்கள் 

( 1 ) இருளில் புகைப்படம் பிடிக்க உதவும் விளக்குகளிலும் 
( flash bulls ) , மத்தாப்பு , வாணம் போன்றவைகள் தயாரிக்கவும் 
இது பயனாகிறது ; ( 2 ) சிலிக்கன் பிரித்தெடுக்கப் பயன்படுகிறது ; 
( 3 ) அங்ககச் சேர்மங்களின் தொகுப்பு வினைகளில் பயன் படும் 
க்ருக்னார்டு வினை பொருளைத் ( Grignard reagent ) 
உதவுகிறது . ( 4 ) பேதி உப்பு தயாரிக்கப் பயன்படுகிறது . 


தயாரிக்க 


அலுமினியம் ( A1 ) 
வரலாறு 

1886 ஆம் ஆண்டு சார்லஸ் மார்ட்டின் ஹால் ( Charles Martin 
Hall ) என்ற இளம் விஞ்ஞானி அலுமினியத்தைக் கண்டு பிடித் 
தார் . இவர் இவ் உலோகத்தைப் பாக்சைட் தாதுவிலிருந்து 
பிரித்தெடுக்கும் முறையை வெளியிட்டார் . அதே ஆண்டு 
பிரான்சு நாட்டு இளைஞர் ஹீராவுல்ட் ( Heroult ) என்பவரும் 
தே முறையைத் தனியாகக் கண்டுபிடித்தார் . 


உலோகங்கள் 


393 


தோன்றும் விதம் 

அலுமினியம் மிக்க வீரியம் வாய்ந்த தனிமமாதலால் இயற் 
கையில் தனிம நிலையில் கிடைப்பதில்லை . பூமியின் மேற்பரப்பில் 
பெருமளவில் கிடைக்கிறது . களி மண் , கயோலின் , மைக்கா , 
ஃபெல்ஸ்பார் ஆகிய அலுமினிய சிலிகேட்டுகள் இயற்கையில் 
காணப்படுகின்றன . இதன் முக்கியத் தாதுக்கள் பின் வருமாறு : 

( 1 ) பாக்சைட் (bauxite ) -A1 , 0 ,. 2H , O 
( 2 ) கோரண்டம் ( Corundum) -Al, 0 , 
( 3 ) கிரியோலைட் ( Cryolite ) -Nas Al F3 அல்லது 3 NaF . AlFs 
( 4 ) கயோலின் 
( வெண்களிமண் 

( Kaolin ) -A1 , 0 ;. 2 SiO , .2H , O 


. 


பிரான்ஸ் , தென் அமெரிக்கா , அயர்லாந்து , இந்தியா 
ஆகிய நாடுகளில் பாக்சைட் தாது 

கிடைக்கிறது . 

தமிழ் 
நாட்டில் சேலம் 

மாவட்டத்திலுள்ள சேர்வராயன் மலைப் 
பகுதியில் இத் தாது கிடைக்கிறது . 


அலுமினியத்தைப் பிரித்தெடுத்தல் 

அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து ஹால் முறையில் 
( Hall Process ) பிரித்தெடுக்கப்படுகிறது . இயற்கையில் கிடைக் 
கும் பாக்சைட் தாதுவில் ஃபெரிக் ஆக்சைடு , சிலிக்கா போன்ற 
மாசுகள் கலந்துள்ளன . முதலில் இவை நீக்கப்படவேண்டும் . 


அலுமினியத்தைப் பிரித்ததெடுப்பது இருபடிகளில் ( Steps ) 
நடக்கிறது . ( 1 ) பாக்சைட் தாதுவைத் தூய்மைப்படுத்தல் ; 
( 2 ) அலுமினா அல்லது அலுமினியம் ஆக்சைடை 
முறையில் ஒடுக்குதல் . 


மின் பகு 


( 1 ) பாக்சைட் தாதுவைத் தூய்மைப்படுத்தல் (பேயர் முறை ) : 
பாக்சைட்டை நன்கு தூளாக்கி , அட.ர் சோடியம் ஹைட் 
ராக்சைடுக் கரைசலுடன் சேர்த்து அதிக அழுத்தத்தில் 130 ° C 
வரைச் சூடுபடுத்த வேண்டும் . தாதுவிலுள்ள அலுமினியம் 
ஆக்சைடு மட்டும் கரைந்து சோடியம் மெட்டா அலுமி 
னேட்டை உண்டாக்குகிறது . சோடியம் மெட்டா 

அலுமினேட் 
( NaAlO , ) கரைசலில் கரைந்தும் , மாசுகள் கரையாமல் அடியில் 
தங்கியும் உள்ளன . இவற்றை வடிகட்டிப் பிரித்து விடலாம் . 

Al , 0 , 2H , O + 2NaOH 2NaAlO + 3 H , O 


. 


யாக 


394 


புகுமுக வேதியியல் 


ஃபெரிக் ஆக்சைடு , மண் , டைட்டேனியம் டை ஆக்சைடு 
போன்ற மாசுகளை நீக்கிய பின் கிடைக்கும் வடி நீரிலுள்ள 
சோடியம் அலுமினேட்டுடன் மிகையான நீர் சேர்த்து நன்றாகக் 
கலக்க வேண்டும் . அப்பொழுது அலுமினியம் ஹைட்ராக்சைடு 
வெண்மையான வீழ்படிவாகப் படிகிறது . 

NaAlO , + 2H , O ---- Al ( OH ) : ! + NaOH 


இவ் வீழ்படிவை வடிகட்டி எடுத்துக் கழுவி , உலர்த்திச் 
சூடுபடுத்தினால் , தூய அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கிறது . 

2A1 { OH ) : Al03 + 3H , O 


- 


உயர்ந்த 


( 2 ) " தூய்மையான அலுமினுவை ( A1,0 , ) மின்பகுமுறையில் ஒடுக்குதல் : 
அலுமினியம் ஆக்சைடு 

வெப்ப நிலையில் உருகு 
கிறது . இதனால் உருகிய க்ரியோலைட்டில் பாக்சைட்டை 
கரைக்கவேண்டும் . 

உட்பக்கம் கார்பன் 
பூசப்பட்ட இரும்புத் தொட்டியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


கலவையை 


- 


டை 


-- 


I 


கரித்தண்டுகள் 

கரித்தூள் ஈ 

இரும்புத் 
தொட்டி 

கரியினாலான 
கிரையோலைட் + Al203 

உட்சுவர் 
உருகிய 
அலுமினியம் 


WAL 


வ 


வெளியேற்றும் குழாய் 


படம் 65 . 


அலுமினியம் பிரித்தெடுக்கும் முறை 


இரும்புத் தொட்டி எதிர்மின் முனையாகச் செயல்படுகிறது . 
இரும்புத் தொட்டியினுள் அமிழ்த்தப்பட்டுள்ள கிராஃபடை 

உள்ளன , 

இவற்றின் மூலம் 
800-900 ° C வெப்ப நிலையில் மின்சாரத்தைச் செலுத்தும்போது 
பாக்சைட் மின்பகுப்புற்று அலுமினியமும் , ஆக்சிஜனும் உண் 

மின் முனைகளில் பின்கண்ட வினைகள் நிகழ் 
கின்றன : 


டாகின்றன . 


உலோகங்கள் 


395 


A1,08 = 2A1+++ + 30- 


-2e 

00 


நேர் மின் முனையில் : 


0- 


-- 


20 ° 
Al +++ + 3e---- > Al ° 


எதிர் மின் முனையில் : 


எதிர்மின் முனையில் உண்டாகும் அலுமினியம் இரும்புத் 
தொட்டியின் அடியில் படிகிறது . நேர்மின் முனையில் வெளி 
யாகும் ஆக்சிஜன் கிராஃபைட் நேர்மின் முனைகளுடன் வினை 
பட்டுக் கார்பன் மோனாக்சைடை உண்டாக்குகிறது . இங்குள்ள 
அதிக வெப்ப நிலையே இதற்குக் காரணமாகும் , இதனால் கிரா 
ஃபைட் தண்டுகளை அடிக்கடி புதிப்பிக்க வேண்டும் . ஆக்சிஜன் 
கிராஃபைட் தண்டுகளை அதிகமாகப் பாதிக்காமலிருப்பதற்காக 

பொருளின் மீது கார்பன் தூள் தூவப்பட்டிருக்கிறது . 
இம் முறையில் கிடைக்கும் அலுமினியம் 99 % தூய்மையானதாக 


மின்பகு 


உள்ளது . 


இயற்பியல் பண்புகள் 

அலுமினியம் வெள்ளியைப் போன்ற பளபளப்பான வெண் 
ணிற உலோகம் ; இது மிகவும் இலேசானது . இதைத் தகடு 
களாகவும் , கம்பியாகவும் மாற்றலாம் . வெப்பம் , மின்சாரம் 
இவற்றை நன்கு கடத்துகிறது . இதன் ஒப்பு அடர்த்த 
உருகு நிலை 660 ° C . கொதி நிலை 1800 ° C . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) ஆக்சிஜனுடன் வினை : அலுமினியம் 800 ° வெப்ப நிலை யில் 
காற்றில் எரிந்து ஆக்சிஜனுடனும் , நைட்ரஜனுடனும் வினைபு ரி 
கிறது . இவ் வினைகளின் போது மிகுதியான வெப்பம் , ஒளி 
இவை உண்டாகின்றன . 

அலுமினியம் 

ஆக்சைடும் , அலு 
மினியம் நைட்ரைடும் உண்டாகின்றன , 

4A1 + 30 , 2A1,0s + 772 கி . கலோரிகள் 
2A1 + N , 

2AIN 


இவ் வினைவெப்பம் உமிழும் ( exothermic ) வினையாக இருப்ப 
தாலும் , இவ் உலோகத்திற்கு ஆக்சிஜனிடம் அதிக நாட்டமுள்ள 
தாலும் , அலுமினியத்தை, அயர்ன் , மாங்கனீஸ் , குரோமியம் 
போன்ற உலோகங்களின் ஆக்சைடுகளை ஒடுக்கப் பயன்படுத் 
தலாம் . 


396 


புகுமுக வேதியியல் 


FeO3 + 2A1 Al , 03 + 2Fe 
3MnO , + 4A1 --- 2A1,0 , + 3Mn 
Cr , 0 + 2A1 Al , 0 , + 2Cr 


-- 


( 2 ) அமிலங்களுடன் வினை : நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் 
அமிலம் அலுமினியத்துடன் வினைபட்டு ஹைட்ரஜனை வெளி 
யேற்றுகிறது . 

2Al + HCl - 2AlCl , + 3H , t 


நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் இவ் உலோகம் வினைபடுவ 
தில்லை . அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை பட்டு சல்ஃபர் 
டைஆக்சைடை உண்டாக்குகிறது . 

2A1 + 6H , SO , -- Al , (SO ) + 6H , O + SO , T 
நைட்ரிக் அமிலத்தில் இவ் வுலோகம் செயலறு நிலையை ( Passive) 
அடைகிறது . 


இவ் 


( 3 ) காரங்களுடன் வினை : எரிகாரக் கரைசல்களில் 
உலோகம் எளிதில் கரைந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . 
2A1 + 6 NaOH --- 2Na AlO : +3 H , 1 

சோடியம் அலுமினேட் 


( 4 ) நீருடன் வினை : தூய நீரினால் இவ் வுலோகம் பாதிக்கப் 
படுவதில்லை . ஆனால் , தூய்மையற்ற உலோகம் நீராவியுடன் 
வினைபட்டு ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . இக் காரணத் 
தினால் கடல் நீர் அலுமினியத் துடன் வினைபடுகிறது . 

2A1 + 3H , O Al , 0 , + 3H , t | 


( 5 ) குறைவான நேர்மின் தன்மையுள்ள உலோகங்களை 
அவற்றின் உப்புக் கரைசல்களிலிருந்து வெளியேற்றுகிறது . 

3Cuso , + 2Al ----+ Al, (SO ) + 3GU 

3PbSO , -- 2Al --- Al, (SO ) + 3Pb 
பயன்கள் 


( 1 ) வெப்பம் , மின்சாரம் இவற்றை எளிதில் கடத்துவ 
தினால் , அலுமினியப் பாத்திரங்கள் . கொதிகலன்கள் , மின் 
கம்பிகள் , 

சிகிச்சைக் கருவிகள் போன்றவை 
தயாரிக்கப் பயனாகிறது . ( 2 ) மிக மெல்லிய அலுமினியத் 
தகடுகள் , மிட்டாய் , சிகரெட் , மருந்துகள் ஆகியவற்றிற்கு 


அறுவைச் 


" உலோகங்கள் 


உறையாகப் பயன் படுகின்றன . ( 3 ) அலுமினியத் தூள் பெயிண்ட் 
தயாரிக்கவும் , வெடிமருந்து தயாரிக்கவும் பயனாகிறது . 
( 4 ) குரோமியம் , டங்ஸ்டன் போன்ற உலோகங்களைப் பிரித் 
தெடுக்க உதவுகிறது ( alumino thermite process ) . ( 5 ) டைன 
மோக்களில் பயன்படும் கம்பிச்சுருள்களையும் , டெலஸ்கோப்பில் 
உள்ள கண்ணாடிகளைத் தயாரிக்கவும் பயனாகிறது . 


உலோகக் கலவைகள் 


பல 


அலுமினியம் , மக்னீசியத்தைப்போல் 

உலோகக் 
கலவைகளை உண்டாக்குகிறது . இவை யாவும் மிகவும் இலே 
சானதாகவும் , உறுதி வாய்ந்தவையாகவும் இருக்கின்றன . 
அலுமினியத்தின் முக்கியமான உலோகக் 

கலவைகள் : 
"மக்னாலியம் ( Mg , Al ) , டியுரலுமின் ( Mn , Mg , Cu ; A1 ) , 
அலுமினிய வெண்கலம் ( Cu , Al ) , வானவூர்தி , இரயில் , கப்பல் 
ஆகியவற்றின் பாகங்களைச் செய்ய இவ் உலோகக் கலவைகள் 
பயனாகின்றன . 


காப்பர் ( Cu ) 
இவ் உலோகம் வெகுகாலமாகத் தெரிந்திருக்கிறது . இவ் 
லோகத்தில் 33 % அமெரிக்காவில் கிடைக்கிறது . 


கிடைக்கும் விதம் 

இவ் உலோகம் மிகச் சிறிய அளவில் தனிம நிலையில் 
இயற்கையில் காணப்படுகிறது . இது சேர்ம நிலையில் பெரு 
மளவில் பின் வரும் தாதுக்களாகக் கிடைக்கிறது : 
1. குப்ரைட் 

Cuprite -Cu , O 
2. மேலகைட் 

Malachite -- CuCO : - CuC ( OH ) , 
3. காப்பர் பைரைட்ஸ்- Copper cures , 


}} 


4 . 


காப்பர் கிளான்ஸ் 


Copper ) 


gland ) Cu , s 


பிரித்தெடுக்கும் முறைகள் 

( 1 ) ஆக்சைடு , கார்பனேட் தாதுக்களிலிருந்து தாமிரத் 
தைப் பிரித்தெடுத்தல் : வறுத்தல் : இத் தாதுக்களை நன்றாகப் 
பொடி செய்து காற்றில் வறுக்க வேண்டும் . அப்போது கார்ப 
னேட் சிதைவுற்று ஆக்சைடு உண்டாகிறது . 


தங்கிவிடுகின்றன.நுரையில்உள்ள 
தாது 

காற்றுடன் 
398 

புகுமுக வேதியியல் 
( ii ) உகுக்கிப் பிரித்தல் ( Smelting ) : வறுத்தெடுக்கப்பட்ட 
தாதுவைக் 

கல்கரியுடன் சேர்த்து உருக்கினால் காப்பர் 
ஆக்சைடு காப்பராக ஒடுக்கமடைகிறது . 

Cuo + C --- + Cu + CO 1 
சஃல்பைடு தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தல் 

( i ) தாதுவை அடர்ப்பித்தல் : காப்பர் பைரைட் , காப்பர் 
கிளான்ஸ் ஆகியவை காப்பரின் முக்கியமான தாதுக்களாகும் . 
இத் தாதுவுடன் கலந்திருக்கும் கற்கள் , மணல் போன்ற மாசு 
களை நுரை மிதப்பு முறையில் (froth floatation process ) நீக்கலாம் . 
இம் முறையில் நன்றாகப் பொடி செய்த தாது ஒரு தொட்டி 
யிலுள்ள சிறிது பைன் எண்ணெய் கலந்த நீருடன் சேர்த்து , 

காற்று 

காற்றைச் செலுத்தி 
சல்ஃபைடு 

நன்றாகக் 
கனிமத்தின் 

கலக்கப் படுகிறது . அப்போது 
நுரை 

உண்டாகின்ற நுரை இலேசான 
உலோக தாதுப் பொருள்களைத் 
தன்னுடன் எடுத்துக்கொண்டு , 
மேலே மிதக்கின்றது . 

மாசுகள் நீருடன் கலந்து அடியில் 
0 0 0 0 

தாதுப் பொருள்களை மேலிருந்து 
ம்பட 68 . 

பிரித்து எடுத்து விடலாம் . 
சல்ஃபைடு தாதுவை 

நுரையாக 
அடர்ப்பித்தல் மிதக்க 

விட்டு 

அடர்ப்பிக்கும் , 
முறைக்கு மிதக்கும் நுரை முறை எனப்பெயர் . 
கலந்து எதிர் வெப்ப உலையில் (reverberatory furnace ) எடுத்து 
வறுக்கவேண்டும் . இப்போது நீர் ஆவியாகி வெளிச் செல்கிறது . 
அதனால் தாது உலர்கிறது . சல்ஃபர் , ஆர்சனிக் , ஆன்டிமனி 
ஆகியவை ஆக்சிஜனேற்றமடைந்து எளிதில் ஆவியாகும் 
ஆக்சைடுகளை உண்டாக்குகின்றன . ஃபெரஸ் சல்ஃபைடு , 
ஃபெரஸ் ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . ஓரளவு 4 
குப்ரஸ் சல்ஃபைடு குப்ரஸ் ஆக்சைடாக மாறுகிறது . 

Cu , S • Fe ,s -- 40 Cu , S + 2FeO + 3 So , f 
மற்றும் , தாதுவிலிருந்து குப்ரஸ் , ஃபெரஸ் சல்ஃபைடுகள் 
உண்டாகின்றன . 

2CuFes , +0 , Cu , s + 2Fes + SO , 1 


கனமான 


இவ் 


விதம் 


தாதுக்களை 


கை 


உலோகங்கள் 


399 


( iil ) உருக்கிப் பிரித்தல் : வறுக்கப்பட்ட தாதுவை மணல் , கரி 
இவற்றுடன் சேர்த்து உயர் வெப்ப நிலையில் , ஊது உலையில் 
( blast furnace ) எடுத்துக்கொண்டு காற்றுடன் சேர்த்துச் 
படுத்தப்படுகிறது . இவ் உலை இரும்பாலானது . உட்பக்கம் 
வெப்பத்தைத் தாங்கக்கூடிய தீக்கற்களால் பக்கங்களில் 
கட்டப்பட்டுள்ளது , இவ் உலையில் ஃபெரஸ் சல்ஃபைடு , பெரஸ் 
ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைந்து , மணலுடன் ( Silica ) 
சேர்ந்து , ஃபெரஸ் சிலிக்கேட் என்னும் கசடாக (slag ) மாறு 
கிறது . இங்கு சிலிக்கா இளக்கியாகச் செயல்படுகிறது . ஃபெரஸ் 
சல்ஃபைடில் ஒரு பகுதிதான் இவ்வாறு நீக்கப்படுகிறது . காப்பர் 
சல் .. பைடு குப்ரஸ் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது . இது 
ஃபெரஸ் சல்ஃபைடுடன் வினைபட்டு , குப்ரஸ் சல்ஃபைடையும் , 
ஃபெரஸ் ஆக்சைடையும் தருகிறது . 
2Fes + 30 , 

2FeO + 280 , t 
FeO + Si0 , + Fesi0 , ( ஃபெரஸ் சிலிகேட் ) 
2Curs + 3+ --- 2Cu , 0 + 2 SO , 

Cu , 0 + Fes Cu , S + Feo 
இந்த உலோகக் கசடிற்கு அடியில் குப்ரஸ் சல்ஃபைடும் சிறிது 
ஃபெரஸ் சல்ஃபைடும் தங்கி விடுகின்றன . மேலே உள்ள 
கசடைப் பிரித்தபிறகு அடியில் 

உள்ள சல்ஃபைடு 
மேட்டி ( matte ) எனப்படுகிறது . 


காயவை 


கலவை 


உருகிய 


( iv ) மேட்டியிலிருந்து கொப்புளத்தாமிரம் , பெறுதல் : 

பெஸிமர் , 
மாற்றுலை) 


உருகியமாட் 


படம் 67 . 

பெஸிமா மாற்று உலை 
நிலையிலுள்ள மட்டியைப்படத்தில் காட்டியுள்ள பெஸிமர் மாற்று 
உலையில் ( Bessemer converter ) எடுத்துக் கொள்ளவேண்டும் . 
இவ் உலை முட்டை வடிவமான எஃகுத் தகட்டினாலான உலை 


400 


புகுமுக வேதியியல் 


யாகும் இதனுள் காற்றைச் செலுத்துவதற்குரிய குழாய்கள் , 
இவ் உலையின் பக்கங்களில் உள்ளன . இதை எந் நிலையிலும் 
சாய்த்து வைக்கக்கூடிய முறையில் ஒரு தாங்கியில் உள்ள 
அச்சில் இவ் உலை 

பொருத்தப்பட்டுள்ளது . இவ் உலையில் 
எடுத்துக்கொண்ட மட்டியுடன் வேண்டிய அளவு சிலிக்காவைச் 
சேர்த்து உருகிய நிலையிலுள்ள மட்டியின் வழியாகக் காற்றை 
அதனுள் செலுத்த வேண்டும் . மீதமுள்ள ஃபெரஸ்சல்ஃபைடு 
ஃபெரஸ் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது . இவ்விதம் உண்டான 
ஃபெரஸ் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து ஃபெரஸ் சிலிகேட் 
மிதப்புக் கசடை உண்டாக்குகிறது . மேலே மிதக்கும் கசடை , 
உலையைச் சிறிது சாய்த்து வெளியே ஊற்றிவிடலாம் . எஞ்சி 
யிருக்கும் குப்ரஸ் சல்ஃபைடில் சிறிதளவு காற்றுடன் வினை 
பட்டுக் குப்ரஸ் ஆக்சைடாக மாறுகிறது . 

2Cu , S + 30 , --- 2Cu , O + 2SO , 
குப்ரஸ் ஆக்சைடு மீதமுள்ள குப்ரஸ் சல்ஃபைடுடன் வினைபட்டு 
தாமிர உலோகத்தைத் தருகிறது . 

2Cu , 0 + Cu , s 6Cu + SO , - 
உருகிய நிலையிலுள்ள உலோகத்தில் சல்ஃபர் கரைகிறது . 
இவ்விதம் மட்டி முழுவதும் காப்பராகிய பிறகு காற்று செலுத்து 
வதை நிறுத்திவிட்டு திரவ நிலையிலுள்ள காப்பரை வார்ப்படத். 
தொட்டிகளில் ஊற்றிக் குளிர்விக்க வேண்டும் . காப்பர் 
குளிர்ந்து திண்மமாகும்போது , கரைந்திருக்கும் சல்ஃபர் டை 
ஆக்சைடு வாயு வெளியேறுகிறது . இதனால் முடிவில் கிடைக் 
கும் திண்ம காப்பரின் மேற்பரப்பில் நிறைய கொப்புளங்கள் 
உண்டாகின்றன . இத்தகைய காப்பருக்குக் கொப்புளக் காப்பர் 
எனப்பெயர் கொடுக்கப்படுகிறது . 

( v ) தாமிரத்தைத் தூய்மைப்படுத்தல் : கொப்புளக் காப்பர் 
( blister copper ) கீழ்க்கண்ட முறைகளின் 

மூலம் 
தூய்மைப்படுத்தப்படுகிறது : 

( a ) உருகிய நிலையிலுள்ள கொப்புளத்தாமிரத்தை ஓர் 
உலையில் எடுத்துக்கொண்டு அதைப் பச்சைமரக் காம்புகளால் 
நன்கு கலக்க வேண்டும் . அப்போது மரம் கருகி உண்டா 
ற வாயு ஆக்சிஜன் ஒடுக்கம் 

செய்யக்கூடிய தன்மை 
யுடையது . இதில் ஏதாவது காப்பர் ஆக்சைடு இருக்குமானால் 
அதை இவ் வாயு காப்பராக ஒடுக்கம் செய்கிறது . 

( b ) மின் பகுப்பு முறை : , மேற்கண்ட முறையில் தயாரிக்கப் 
பட்ட காப்பரை மேலும் தூய்மைப்படுத்த மின் பகுப்பு முறை 
பயன்படுகிறது . இம் முறையில் தொட்டியில் நீர்த்த 


ஒன்றின் 


உலோகங்கள் 


401 


சல்ஃபூரிக் அமிலம் கலந்த காப்பர் சல்ஃபேட் 

கரைசல் 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது . அதில் தூய்மையற்ற காப்பர் 
கட்டிகள் நேர் மின் முனையாகவும் , தூய்மையான மெல்லிய 


மாசுள்ள 
Cu 


பு 


(Too 


தூயகாப்பரி 


+ 


தூய் : 


13 


நேர்மின் 

நீர்த்த Cu S04 
முனை படிவு 

+ சிறிதளவு 

H2 504 
படம் 68 . 


காப்பரைத் தூய்மையாக்குதல் . 


காப்பர் தகடுகள் எதிர் மின் முனையாகவும் அமைத்துக்கொள்ளப் 
படுகின்றன . இதன் வழியாக மின்சாரத்தைச் செலுத்தும்போது 
தூய்மையற்ற உலோகம் நேர் மின் முனையில் கரைந்து , தூய 
காப்பர் எதிர் மின் முனையில் படிகிறது . காப்பரில் உள்ள மாசுகள் 
நேர் மின் முனைக்கு அடியில் வீழ்படிவாகத் தங்குகின்றன .. 
இம் முறையில் கிடைக்கும் காப்பர் 99-45 % தூய்மையானது . 


இயற்பியல் பண்புகள் 

இது சிவப்பு நிறமுள்ள திண்ம உலோகம் . இது எளிதில் 
தகடுகளாகவும் , கம்பியாகவும் மாற்றப்படக் கூடியது . வெப்பம் , 
மின்சாரம் இவற்றை எளிதில் கடத்தும் . இதன் அடர்த்தி எண் 
8 94. உருகு நிலை 1083 ° C. உருகு நிலைக்கு அருகில் உள்ள 
வெப்ப நிலையில் இது பொரியும் தன்மை பெறுகிறது . 

இதன் 
கொதி நிலை மிக அதிகம் . இது மற்ற உலோகங்களுடன் 
இணைந்து உலோகக் கலவைகளை உண்டாக்குகிறது . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) காற்றுடன் வினை : உலர்ந்த காற்று காப்பருடன் வினை 
படுவதில்லை . ஈரக்காற்றில் திறந்து வைத்திருந்தால் , உலோகத் . 


402 


புகுமுக வேதியியல் 


தின் மீது பச்சை நிற காரகார்பனேட் படிவாக உண்டாகிறது . 
காப்பர் பாத்திரங்கள் வீணாவதற்குக் காரணம் இந்த கார 
கார்பனேட் ( Cu CO , Cu ( OH ) , ) உண்டாவதேயாகும் . 


( 2 ) ஆக்சிஜனுடன் வினை : செஞ்சூடான 

காப்பர் ஆக்சிஜ 
னுடன் வினைபட்டு , குப்ரஸ் ஆக்சைடு , குப்ரிக் ஆக்சைடாக 
ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

4Cu + 0, 2Cu ) , 
2Cu + 0 , 

--- 2Cuo 


( 3 ) ஹாலஜன்களுடன் வினை : குளோரினுடன் சூடுபடுத்தப் 
பட்ட காப்பர் வினைபட்டு குப்ரிக்குளோரைடைத் தருகிறது . 

Cu + Cl , CuGI , 


( 4 ) சல்ஃபருடன் வினை : சல்ஃபர் காப்பருடன் வினைபட்டு 
குப்ரஸ் சல்பைடு உண்டாகிறது . 

2du + S ---- Cu , s 


( 5) அமிலங்களுடன் வினை : நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்துடனும் , நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடனும் காப்பர் 
வினை புரிவதில்லை . ஆனால் , நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் 
வினை புரிந்து நைட்ரிக் ஆக்சைடை வெளியேற்றுகிறது . 

3Cu + 8HNO , 3Cu( NO , ) + 4H , O + 2NO 1 


அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபட்டு நைட்ரஜன் 
பெராக்சைடைத் தருகிறது . 

Cu + 4HNO . Cu ( NO , ) , + 2H , O + 2NO , T 


அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்ந்து சல்ஃபர் டை 
ஆக்சைடை உண்டாக்குகிறது . 

Cu + 2H , SO . CusO , + 2H , O + SO , T 
காப்பர் காரங்களுடன் வினைபடுவதில்லை . 


- 


( 6 ) இடப்பெயர்ச்சி வினை : சில்வர் நைட்ரேட்டுக் 

கரைசலி 
லிருந்து இவ் உலோகம் சில்வரை இடப்பெயர்ச்சி செய்கிறது . 

Cu + 2AgNO : Cu (NO3)2 + 2Ag + 
மெர்க்குரிக் நைட்ரேட்டுடன் வினைபட்டு மெர்க்குரியை 
வீழ்படிவாக்குகிறது . 

Cu + Hg (NO3)2 Cu ( NO ,) , + Hg + 


உலோகங்கள் 


403 .. 


ஆனால் , இவ் வுலோகத்தின் உப்புக் கரைசல்களிலிருந்து 
காப்பரை , சிங்க் , அயர்ன் போன்ற உலோகங்கள் விலக்கு 

, 


கின்றன - 


Zn + CusOA - ZnSO , + Cu ! 

Fe + CuSO . + FesO . + Gu ! 
பயன்கள் 

இவ் உலோகம் சிறந்த மின் மற்றும் வெப்பக்கடத்தியாத. 
லால் மின்சாரக் கம்பிகள் , பாத்திரங்கள் , கொதிகலன்கள் 
ஆகியவை தயாரிக்கப் பயன்படுகிறது . காப்பர் சல்ஃபேட் , 
போன்ற காப்பரின் உப்புகள் பூச்சி கொல்லியாகவும் , மின் 
முலாம் பூசவும் பயனாகிறது . 


காப்பரின் உலோகக் கலவைகள் 

காப்பர் பல உலோகங்களுடன் சேர்ந்து உலோகக் கலவை 
களை 

உண்டாக்குகிறது . கீழ்க்கண்ட அட்டவணை காப்பர் 
உண்டாக்கும் உலோகக் கலவைகளையும் , அவற்றின் முக்கிய 
மான பயன்களையும் தருகிறது . 


பகுதிப் 


உலோகக் கலவை 


பொருள் 


பயன்கள் 


கள் 


பித்தளை ( Brass ) 


Cu , Zn 


கம்பிகள் , 

பாத்திரங்கள் , 
வார்ப்புகள் , நீராவிக் 
குழாய்கள் செய்ய 


வெண்கலம் ( Bronze ) 


Cu , Sn 


நாணயங்கள் , பாத்திரங் 
கள் , சிலைகள் , இயந்திரங். 
களின் பாகங்கள் 

தயா 
ரிக்க 


ஜெர்மன் சில்வர் 
( German silver ) 


Cu , Ni , Zn 50 bir பாத்திரங்கள் 

தட்டுகள் , கம்பிகள் தயா 
ரிக்க 


துப்பாக்கி உலோகம் 
( Gun metal ) 


| Cu , Zn , Sn துப்பாக்கிகள் தாரிக்க 


பாகங் 


பாஸ்ஃபர் வெண்கலம் Cu , Sn , P இயந்திரங்களின் 
( Phosphor bronze ) 

கள் செய்ய 


Cu , Sn 


மணிகள் தயாரிக்க 


மணி வெண்கலம் 
( Bell metal ) 


404 


புகுமுக வேதியியல் 


அயர்ன் ( Fe ) 
அலுமினியத்துக்கு அடுத்தபடியாகப் பெருமளவில் கிடைக் 
கும் உலோகம் இரும்பு , இது மிக முக்கியமான உலோகம் . 
இது வெகு நாள்களாகத் தெரிந்திருக்கிறது . இரும்பு அன்றாட 
வாழ்க்கையில் மிகவும் பயன் படுவதால் இஃது ஓர் இன்றியமை 
யாத உலோகமாக உள்ளது . 


ஈரக்காற்று அயர்னைப் பாதிப்பதால் , இது இயற்கையில் 
தனிம நிலையில் கிடைப்பதில்லை . சேர்ம நிலையில் ஆக்சைடு , 
சல்ஃபைடு ஆகிய தாதுக்களாக இரும்பு காணப்படுகிறது . 
தனுடைய முக்கியத் தாதுக்கள் பின் வருமாறு : 
ஹமடைட் ( Haematite ) 

Fe , 03 
லிமோனைட் ( Limonite) 

Fe , 0,2H , O 
மாக்னடைட் ( Magnetite) 

Feso , 
அயர்ன் பைரைட் ( Iron pyrites ) CuFes , 
AL 6005_ ( Siderite or Spathic FeCOS 

Iron ore) 
அயர்ன் 

இரத்தத்திலுள்ள ஹீமோக்ளோபினின் பகுதிப் 
பொருளாக உள்ளது . 


மாக்னடைட் தமிழ் நாட்டிலுள்ள சேலம் மாவட்டத்தில் 
பெருமளவு காணப்படுகிறது . இந்தியாவில் மைசூர் , பீகார் ,, 
ஒரிஸ்ஸா , மத்யப் பிரதேசம் ஆகிய இடங்களில் மிகுதியாகக் 
கிடைக்கிறது . நம் நாட்டில் ரூர்க்கேலா , பிலாய் , துர்காபூர் , 
ஜாம்ஷெட்பூர் , பத்திராவதி ஆகிய இடங்களில் இரும்புத் 
தொழிற்சாலைகள் உள்ளன . 


இரும்பைப் பிரித்தெடுத்தல் 

இரும்பு அதன் ஆக்சைடு தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப் 
படுகிறது . இம் முறை கீழ்க்கண்ட படிகளின் வழியாக நிகழ் 
கிறது : 


( i ) தாதுவை அடர்ப்பித்தல் : பூமியிலுள்ள மணல் போன் 
மாசுகளுடன் சேர்ந்துள்ள தாதுவைப் பொடிசெய்து தூளாக்கிப் 
பெரிய தொட்டிகளில் நீருடன் சேர்த்துக் கழுவ வேண்டும் . 
இலேசாக உள்ள மாசுகள் நீருடன் அடித்துச் செல்லப்படு 

கனமான தாதுப் பொருள்கள் அடியில் தங்கி விடு 


கின்றன . 


உலோகங்கள் 


405 


கின்றன . 

தாதுவை அடர்ப்பிக்கும் இம் முறைக்கு அடர்த்தி 
யைப் பயன்படுத்திப் பிரித்தல் ( gravity separation ) அல்லது 
கழுவுதல் ( washing ) எனப் பெயர் . 


( ii ) வறு த்தல் : அடர்ப்பிக்கப்பட்ட தாது காற்றில் சூடு 
படுத்தப்படுகிறது . இதிலுள்ள சல்ஃபர் , ஆவியாகும் சல்ஃபர் 
-டை ஆக்சைடாக மாற்றப்படுகிறது . ஃபெரஸ் ஆக்சைடு , 
-ஃபெரிக் ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 

தாதுவி 
லுள்ள நீர் ஆவியாகி வெளிச் செல்லுகிறது . அதனால் தாது 
உலர்த்தப்படுகிறது . ஆர்சனிக் அதன் ஆக்சைடாக மாறி 
ஆவியாகிறது . கடினமாக இருந்த 

தாது நுண் 

துளைகள் 
உள்ள தாக மாறுகிறது . கார்பனேட் தாது , அதன் ஆக்சைடாக 
சிதைவுறுகிறது . 

FeCO3 --- FeO + CO , 1 
4FeO + 0 , 2Fc 03 


(iii ) உருக்கிப் பிரித்தல் ( Smelting ) : இத் தாது வைப் பிறகு 
உருக்கிப் பிரித்தலுக்கு உட்படுத்த வேண்டும் . இம் முறையில் 


கனிமம் + கல்கரி + 
சுண்ணாம்புக்கல் 


கழ்வு வாயுக்கள் 
வெளியேற்றம் 


சூடான காற்று 


22 


மிதப்பு கசடு 
-உருகிய 
வார்ப்பிரும்பு 


படம் 69 . 


இரும்புத் தாதுவை உருக்கிப் பிரித்தல் - ஊது உலை 


406 


புகுமுக வேதியியல் 


வறுக்கப்பட்ட ஆக்சைடு தாதுவை , சுண்ணாம்புக்கல் ( Cados } 
கல்கரி ( coke ) இவற்றுடன் கலந்து ஓர் ஊது உலையினுள் ( blast 
furnace ) செலுத்த வேண்டும் . 


ஊது உலை படத்தில் காட்டியபடி , வெளிப்புறம் எஃகுத் 
தகடுகளாலும் , உட்புறம் 

உட்புறம் வெப்பத்தைத் தாங்கக்கூடிய தீக் 
கற்களாலான கோபுரம் போன்ற அமைப்பை உடையதாகும் . 
இது 100 அடி உயரம் உள்ளதாகும் . உலையின் மேற்பாகத்தில் 
இதன் வாயைத் திறப்பதற்கும் மூடுவதற்கும் ஏற்ற கிண்ணக் - 
கூம்பு அமைப்பு (cup and cone arrangement ) உள்ளது . இதற்குச் 
சிறிது கீழே கழிவு வாயுக்கள் வெளிச் செல்வதற்கான 
போக்குக் குழாய் 

உலையில் அடிப்பாகத்தில் 
இரும்பையும் கசடையும் தனித்தனியே எடுப்பதற்கான 
இரண்டு திறப்புகள் உள்ளன . 

அதற்குச் சிறிது மேலே 
உலையினுள் சூடான காற்றைச் செலுத்துவதற்கான குழாய்கள் 
( tuyeres ) உள்ளன . 


உள்ளது . 


கலவை 


காற்றுக் 


இத்தகைய ஊது உலையினுள் செலுத்தப்பட்ட உலோகக் 

கீழ்நோக்கி வருகிறது . அடியிலுள்ள 
குழாய்கள் மூலம் சூடான காற்றை உள்ளே 

செலுத்த 
வேண்டும் . அப்போது கல்கரி 
அப்போது கல்கரி காற்றிலுள்ள 

காற்றிலுள்ள ஆக்சிஜனுடன் 
சேர்ந்து கார்பன் மானாக்சைடாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
20 + 0 , 

20O 
கார்பன் மானாக்சைடு மேலேறி 

தாதுவிலுள்ள இரும்பு 
ஆக்சைடை இரும்பாக ஒடுக்கு கிறது . 

Fe2O : + ICO --- 2Fe + 3CO , 
உலோகம் கீழ் நோக்கி இறங்கி , உலையின் வெப்பமான பாகங் 
களில் உருகுகிறது . உருகி அடியில் தங்கும் உலோகத்தை 
அவ்வப்போது வெளியேற்றிவிடலாம் . 


கலவையிலுள்ள சுண்ணாம்புக்கல் சிதைவுற்றுக் கால்சியம் 
ஆக்சைடைக் கொடுக்கிறது . 

Cado , ---+ CaO + CO , 1 


இவ்விதம் உண்டாகும் கால்சியம் ஆக்சைடு , தாதுவுடன் 
உள்ள 

மாசு சிலிக்காவுடன் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் 
என்ற உலோகக் கசடை உண்டாக்குகிறது . 

CaO + SiO2 -- + CaSiO . 
மாசு + இளக்கி உலோகக் கசடு 


உலோகங்கள் 


407 


இவ் வினையில் Ca Co , இளக்கியாகவும் , கல்கரி ஒடுக்கியாகவும் 
செயல்படுகிறது . கால்சியம் கார்பனேட் , கால்சியம் ஆக்சை 
டைத் தருகிறது . 


உருகி அடியிலுள்ள உலோகத்தின் மீது மிதக்கும் மிதப்புக் 
கசடை அதற்கென உள்ள திறப்பின் வழியாக வெளியே 
எடுத்துவிடலாம் . உருகிய நிலையிலுள்ள இரும்பை வார்ப்பு 
களில் ஊற்றித் திண்மமாக்கலாம் . 

இவ்வாறு 

கிடைக்கும் 
உலோகக் கட்டிகளுக்கு வார்ப்பு இரும்பு ( cast iron or pig iron )) 
எனப் பெயர் . 


ஊது உலையிலிருந்து கிடைக்கும் வார்ப்பிரும்பு , 2-5 % , 
கார்பனையும் , மற்றும் சிலிக்கன் , மங்க்னீஸ் போன்ற மாசு 
களையும் பெற்றுள்ளது . 


தூய 


இரும்பின் வகைகள் 

உருகிய நிலையிலுள்ள இரும்பு கார்பனைக் கரைக்கும் 
தன்மையுள்ளது . இதனால் கார்பன் கலந்திராமல் 
இரும்பைப் பெற முடியாது . இரும்பிலுள்ள கார்பனின் சதவீதம் 

ரும்பின் கடினத் தன்மை , நொறுங்கும் தன்மை , வளையும் 
தன்மை ஆகிய இயற்பியல் பண்புகளில் பெரும் ளவு மாற்றம் 
ஏற்படுத்துகிறது . கார்பன் சதவீதத்திற்கு ஏற்றவாறு இரும்பை 
மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் : 

( 1 ) , வார்ப்பு இரும்பு Cast Iron or pig iron 
( 2 ) தேனிரும்பு Wrought iron 
( 3 ) எஃகு 

Steel 


வார்ப்பு இரும்பு 

ஊது உலையில் தயாரிக்கப்படும் இரும்புக்கு வார்ப்பு இரும்பு 
எனப் பெயர் . இது 5 % கார்பனைப் பெற்றுள்ளது . இது மிகவும் 
கடினத் தன்மையும் , நொறுங்கும் தன்மையும் பெற்றுள்ளது . 
இதைக் காந்தமாக்க முடியாது . இது சாம்பல் நிறமானது . இவ் 
வகை இரும்பு , விளக்குத் தூண்கள் , குழாய்கள் , இரும்புச் 
சட்டிகள் , தொட்டிகள் ஆகியவற்றைத் தயாரிக்கப் பயனு 


கிறது . 


தேனிரும்பு 

மூவகை இரும்பில் தேனிரும்பே மிகத் தூய்மையானது . 
இதில் 0 1 -- 0.25 % -க்குக் கீழான கார்பன் உள்ளது . வார்ப் 
பிரும்பிலுள்ள கார்பனின் அளவை 0 25 % -க்குக் கீழ்க் குறைத்தும் 
மாசுகளை நீக்கியும் தேனிரும்பு பெறப்படுகிறது . 


408 


புகுமுக வேதியியல் 


. 


இவ்வகை இரும்பைத் தயாரிக்க , உட்பக்கம் ஹேமடைட் 
பூசப்பட்ட எதிர் வெப்ப உலை பயன்படுத்தப்படுகிறது . இவ் " 
உலையில் வார்ப்பு இரும்பை எடுத்துச் சூடேற்றினால் , அதிலுள்ள 
கார்பன் ஹேமடைட்டால் ஆக்சிஜனேற்றமுற்று கார்பன் 
மானாக்சைடாக வெளியேறுகிறது . மற்ற மாசுகள் ஹேமடைட் 
டுடன் சேர்ந்து மிதப்புக் கசடாக மாறி , மேலே மிதக்கிறது , 
இதனடியில் தங்கியுள்ள தேனிரும்பை வெளியே எடுத்துச் 
சம்மட்டியால் அடித்துப் பதப்படுத்தப்படுகிறது . மிதப்புக் கசடு 
நீக்கப்படுகிறது . 


பண்புகள் 

தேனிரும்பு மிருதுவானது ; உறுதியானது ; வளையுமே 
தவிர உடையாது . இதை மிக எளிதில் கம்பியாக நீட்டலாம் . 
தற்காலிக காந்தம் , கம்பிகள் , இலாடங்கள் , நங்கூரம் , இயந்தி 
ரங்கள் ஆகியவற்றைத் தயாரிக்க இவ்வகை இரும்பு பயன் 
படுகிறது . 


எஃகு - தயாரித்தல் 
வார்ப்பிரும்பிலுள்ள கார்பன் 

முழுவதையும் ஆக்சிஜ 
னேற்றம் செய்து நீக்கிய பிறகு , அத்துடன் தேவையான அளவு 
கார்பன் , மாங்கனீஸ் இவற்றைச் சேர்த்து எஃகு தயாரிக்கப் 
படுகிறது . 

இம் முறையில் இரும்பு - மாங்கனீஸ் உலோகக் கலவை 
சேர்க்கப்படுகிறது . எஃகு தயாரிக்கப் பெஸிமர் மாற்று உலை 
( Bessemer converter ) பெரிதும் பயன் படுகிறது . 


பெஸிமர் மாற்று உலை முட்டை வடிவமுள்ள உலை . இதன் 
மேற்புறம் எஃகுத் தகட்டாலும் , உட்புறம் தீக்கற்களாலும் 
( refractory bricks ) ஆன தாக உள்ளது . உலையினடியில் பொருத் 
தப்பட்டுள்ள குழாயின் மூலம் காற்றை உலையினுள் செலுத்த 
லாம் . இவ் உலையைத் தேவையான பக்கத்தில் சாய்த்துக் 
கொள்வதற்குத் தக்கவாறு ஓர் அச்சுடன் இவ் உலை தாங்கியின் 
மேல் பொருத்தப்பட்டுள்ளது . 


ஊது உலையிலிருந்து உருகிய வார்ப்பு இரும்பைப் பெஸிமர் 
மாற்று உலையில் ஊற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும் . காற்று 
உட்செல்லும் குழாய்களின் மூலம் சூடான காற்று செலுத்தப் 
படுகிறது . அப்போது வார்ப்பிரும்பிலுள்ள கார்பன் ஆக்சிஜா 
னேற்றமடைந்து கார்பன் மானாக்சைடு தோன்றுகிறது . இது 
பெஸிமர் உலையின் வாய்ப்புறத்தில் நீல நிறச் சுடருடன் 


உலோகங்கள் 


409 





எரிகிறது . வார்ப்பிரும்பிலுள்ள கார்பன் முழுவதும் நீக்கப்பட்ட 
வுடன் , கார்பன் மானாக்சைடு உண்டாவது நின்று , நீல நிறச் 
சுடரும் மறைகிறது . இப்போது இதனுடன் கணக்கிடப்பட்ட 


சுடர் 


உட்பூச்சு 


காற்று 


உருகிய 
எஃகு 


வைகை 


படம் 70 . 


எஃகுத் தயாரித்தல் 


அளவு கார்பன் , மாங்கனீசு , 

இரும்பு ஆகியவற்றாலான 
ஸ்பைகிலேஷன் ( Spiegeleisen ) என்ற உலோகக் கலவையைச் 
சேர்த்துக் கலக்கி , குளிரச் செய்தால் எஃகு கிடைக்கிறது . 
எஃகிலுள்ள மாசுகளை நீக்கவும் , அதன் வளையும் தன்மையை 
அதிகரிக்கவும் மாங்கனீஸ் சேர்க்கப்படுகிறது . 


எஃகின் பண்புகள் 

எஃகின் பண்பு அதிலுள்ள கார்பன் அளவைப் பொறுத் 
துள்ளது . 

அதன் மீது வெப்பத்தின் செயலும் , அதனுடன் 
சேர்ந்திருக்கும் மற்ற உலோகங்களும் அதன் பண்புகளைப் 
பெரிதும் பாதிக்கின்றன . கார்பனைக் குறைவாகப் பெற்றுள்ள 
எஃகு நன்றாக வளையக்கூடியதாகவும் , எளிதில் தகடாகக்கூடிய 
தாகவும் உள்ளது . கார்பன் சதவீத அளவு எஃகில் அதிகமா 
..யிருந்தால் , அது கடினமாகவும் , எளிதில் தகடாக்க முடியாத 
தாகவும் ஆகிவிடுகிறது . எஃகு 0.15 % முதல் 1.5 % வரை 
கார்பனைப் பெற்றுள்ளது . 


எஃகின் பண்பினைத் தேர்ந்தெடுத்தல் முறையில் மாற்றலாம் . 
எஃகைச் செஞ்சூட்டிற்குச் சூடுபடுத்தி நீரில் அமுக்கித் திடீரென 
*குளிர்வித்தால் அந்த எஃகு கடின மான தாகவும் , நொறுங்கக் 


வறுபாடுகள் 
410 

புகுமுக வேதியியல் 
கூடியதாகவும் மாறிவிடுகிறது . அதைப் பல்வேறு வெப்ப நி )ை, 
களுக்கு மறுபடியும் சூடுபடுத்தி அதை மெதுவாகவும் . சீராகவும் 
குளிர்வித்தால் முடிவில் கிடைக்கும் எஃகு கடினமானதாக . 
இருந்தபோதிலும் நொறுங்கும் தன்மை குறைவான தாயுள்ளது . 
இவ்வாறு எஃகைப் பதப்படுத்தும் முறைக்குத் தோய்த் 
தெடுத்தல் (tempering ) என்று பெயர் . 

எஃகில் இரும்பு , கார்பன் , இவற்றைத் தவிர வேறு தனிமங் 
களும் கலக்கப்பட்டிருந்தால் அது சில சிறப்பான பண்புகளைப் 
பெற்றிருக்கும் . அத்தகைய எஃகைச் சிறப்பு எஃகு ( Special 
Steel ) என்கிறோம் . அவற்றைப் பற்றிய விவரங்கள் கீழே 
உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன : 
எஃகின் அதிலுள்ள 

பண்புகள் 

பயன்கள் 
பெயர் தனிமங்கள் 
நிக்கல் | Fe , C , Ni கடினமாகவும் , மின்கம்பிகள் 

தயா 
எஃகு 

இழுபடும் தன் ரிக்க , ஆக்கவேலை 
மையுடனும் களுக்கு 

( elastic ) 
எவர் | Fe , C , Ni , Cr அரிக்கப்படாதது , சமையல் பாத்திரங் 
சில்வர் 

நன்கு மெருகு கள் , வேதிப்பொருள் 

தன்மை களை வைக்கும் கலன் 
யுள்ளது . 

கள் , மருத்துவக் கரு . 
விகள் ஆகியவை . 

செய்ய 
டங்க்ஸ் Fe , C , w மிகக் கடினவெட்டும் கருவிகள் , 
டன் 

மானது . 

இயந்திரங்கள் 
குரோ Fe, C , Cr அரிக்கப்படா கார் , சைக்கிள் ஆகிய 
மியம் 

தது , துருப்பிடிக் வற்றின் பாகங்கள் , 
எஃகு 

காதது , 

மிகக் மாத்திரங்கள் தயா 
கடினமானது . 

ரிக்க 
மிகவும் முக்கியமானவை . இவற்றைக் பின் வரும் அட்டவணை 
யின் மூலம் வரிசைப் படுத்திக் காட்டலாம் 


உள் 


ளது . 


ஏறும் 


எஃகு 


தயாரிக்க 


உலோகங்கள் 


411 


மூவகை இரும்புக்கும் உள்ள வேறுபாடுகள் 


பண்பு 


வார்ப் பிரும்பு 


தேனிரும்பு 


எஃகு 


2.5 % 


0 • 12-0-25 % 


1. கார்பன் 
அளவு 


0-15-1 5 % 


சுமாராயுள்ளது 


2. உருகு நிலை மிகக் குறைவு மிக அதிகம் 
3. நொறுங் நொறுங்கும் நொறுங்காது 
கும் தன்மை 


நொறுங்காது 


வளைக்க முடியும் வளைக்க முடியும் 


4. வளை யும் வளைக்க 
தன்மை 

முடியாது 


5. இயற்பியல் படிக வடிவ நார் போன்றது , படிக வடிவ 
அமைப்பும் 

முள்ளது மிருதுவானது முள்ளது , மிருது 
தோற்றமும் 

வானது 
16 . காந்தமா காந்தமாக்க தற்காலிகக் நிலைப்புக் காந்தம் 
கும் தன்மை முடியாது காந்தங்கள் பெறப்படுகிறது 

பெறமுடியும் 


* 7 . தோய்த் பதப்படுத்த பதப்படுத்த 
துப் பதப் முடியாது முடியாது 
படுத்துதல் 


பதப்படுத்த 
முடியும் 


இரும்பின் இயற்பியல் பண்புகள் 

இது பள பளப்பான வெண்ணிற உலோகம் . இது கனமான 
உலோகம் . அதிக கொதிநிலை , உருகு நிலைகளைப் பெற்றுள்ளது . 
இதைத் தகடாகவும் , கம்பியாகவும் மாற்றலாம் . இவ் உலோகம் 
வெப்பத்தையும் , மின்சாரத்தையும் நன்கு கடத்துகிறது . இது 
காந்தத் தன்மை ஏற்கும் இயல்புடையது . இது காற்றில் 
விரைவில் மங்கிவிடுகிறது . இரும்பு மற்ற உலோகங்களுடன் 
வினை பட்டு மிகவும் முக்கியமான எஃகு வகைகளைத் தருகிறது . 


-வேதிப் பண்புகள் 

( 1 ) காற்றுடன் வினை : இரும்பு நீரற்ற உலர்ந்த காற்றினால் 
பாதிக்கப்படுவதில்லை . ஆனால் ஈரக் காற்றில் இவ் உலோகத்தில் 
துருப் பிடிக்கிறது ( rusting ) . காற்றிலுள்ள நீருடனும் , கார்பன் 
டை ஆக்சைடுடனும் இரும்பு இணைந்து பழுப்பு நிறமுள்ள 
இரும்புத் துரு பெறப்படுகிறது . ஃபெரஸ் மற்றும் ஃபெரிக் 


.. 


412 


புகுமுக வேதியியல் - 


- 


இரும்பின் ஆக்சைடுகள் , கார்பனேட்டுகள் , பைகார்பு 
னேட்டுகள் போன்ற இரும்பு சேர்மங்களின் நீரேறிய கலவை 
யாக இத் துரு கருதப்படுகிறது . இரும்பின் மேற்பரப்பில் சிங்க் 
முலாம் அல்லது டின் மூலாம் பூசியும் , எனாமல் , பெயிண்ட் - 
முதலியவற்றைப் பூசியும் துருப்பிடிப்பதைத் தடுக்கலாம் . 
( 2 ) ஆக்சிஜனுடன் வினை : 

உயர்ந்த 

வெப்ப நிலையில் 
ஆக்சிஜனுடன் சூடேற்றினால் இரும்பு , அதன் காந்த . 
ஆக்சைடைத் தருகிறது . 

3Fe + 20 , 
( 3 ) நீருடன் விளை : நீராவியைச் செஞ்சூடான இரும்பின் 
மீது செலுத்தினால் ஹைட்ரஜன் வெளியாகிறது . 

3Fe + 4H , 0 - - Feso , + 4H , 1 
( 4 ) அலோகங்களுடன் வினை : இரும்பு குளோரினுடன் வினை 
பட்டு ஃபெரிக் குளோரைடையும் , சல்ஃபருடன் வினைபட்டு 
ஃபெரஸ் சல்பைடையும் உண்டாக்குகிறது . 

2Fe + 3Gl2 2Fedi , 
Fe + S ---- Fes . 


-+ Fe30 , 


- 


( 5 ) அமிலங்களுடன் வினை : அயர்ன் நீர்த்த 

அமிலங்களி 
லிருந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது . 

| Fe + 2HCI -- FeC ) , + HT 

Fe + H , SO , + Feso . + H , T 
நீர்த்த நைட்ரிக் அமிலம் இரும்புடன் வினைபட்டு 
அமோனியம் நைட்ரேட்டை உண்டாக்குகிறது . 

4Fe + 10HNO , + 4Fe ( NO ; ) 2 + 3H , O + NO.NO , 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டு சல்ஃபர் டை 
ஆக்சைடைத் தோற்றுவிக்கிறது . 

2Fe + 6H ,SO , ---- Fe , ( SO ) + 6H , O + 3SO , + 
அடர் நைட்ரிக் அமிலத்தில் இவ் உலோகம் செயலறு" 
நிலையை ( passive state ) அடைகிறது . 


( 6 ) இடப்பெயர்ச்சி வினை : காப்பர் சல்பேட் கரைசலிலிருந்து 
இரும்பு காப்பரை இடப்பெயர்ச்சி செய்கிறது . எனவே ,. 
கரைசலின் நிறம் தாமிர சல்பேட்டின் நீல நிறத்திலிருந்து , 
வெளிர் பச்சை நிறமாக மாறுகிறது . 

Fe + Cu SO , Cul + FeSO 


-- 


உலோகங்கள் 


413. 


1 . 


வினுக்கள் 
சோடியம் எவ்வாறு மின் பகுப்பு 
கிறது ? வினைகளை விளக்குக . 


முறையில் பெறப்படு 


2 . 


சோடியம் குளோரைடிலிருந்து கீழ்க்கண்ட சேர்மங்கள் 
எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன ? 
( i ) சோடிய உலோகம் ; ( ii ) சோடியம் ஹைட்ராக்சைடு 
( iii ) சோடியம் கார்பனேட் ; ( iv ) சோடியம் 
கார்பனேட் . 


பை 


3 . 


கார்ப . 


அம்மோனியா - சோடா முறையில் சோடியம் 
னேட் தயாரிக்கும் விதத்தை விளக்குக . 


4 . 


வினைபடு 


குளோரின் கீழ்கண்டவற்றுடன் எவ்வாறு 
கிறது ? 


( a ) நீர்த்த , குளிர்ந்த சோடியம் ஹைட்ராக்சைடு 
( b ) சூடான , அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு . 


5 . 


சோடியம் கார்பனேட் , சோடியம் பைகார்பனேட் 
இவற்றை வேறுபடுத்திக் காட்டுக . 


6 . 


பெருமளவில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , மற்றும் 
பொட்டாசியம் டைகுரோமேட் இவை எவ்வாறு தயா 
ரிக்கப்படுகின்றன ? அவற்றின் ஆக்சிஜனேற்றப் பண்பு 
களை விவரி . 


7 . 


இவ் 


மக்னீசியம் , ( 1 ) கடல் நீர் , ( 2 ) கார்னலைட் இவற்றி 
லிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது ? 
உலோகம் கீழ்க்கண்டவற்றுடன் எவ்வாறு வினைபடு 
கிறது ? 
( a ) நைட்ரஜன் ; ( b ) நீராவி ; ( c ) கார்பன் டை 
ஆக்சைடு ; ( d ) சல்ஃபூரிக் அமிலம் . 


8 . 


இயற்கையில் அலுமினியம் எவ்வாறு கிடைக்கிறது ? 
தாதுவை தூய்மைப்படுத்தும் முறையையும் , 
லிருந்து அலுமினியத்தைப் பிரித்தெடுக்கும் முறை 
யையும் விவரி . அலுமினியத்தின் முக்கியமான 
உலோகக் கலவைகளையும் , அவற்றின் பயனையும் கூறு . 


414 


புகுமுக வேதியியல் 


9 . 


எவ்விதச் சூழ் நிலைகளில் அலுமினியம் கீழ்க்கண்டவற் 
றுடன் வினைபுரிகிறது ? 
( a ) ஆக்சிஜன் ; ( b ) நைட்ரஜன் ; ( c ) குளோரின் - 
( d ) ஃபெரிக் ஆக்சைடு ; ( e ) நீர் ; ( f ) ஹைட்ரோ 
குளோரிக் அமிலம் . 


10. காப்பர் பைரேட்டுகளிலிருந்து காப்பர் எவ்வாறு தூய 

நிலையில் பெறப்படுகிறது ? காப்பரின் சில உலோகக் 
கலவைகளின் பெயர்களையும் அவற்றின் பயன்களையும் 
கூறுக . 


11. கீழ்க்கண்டவற்றுடன் காப்பர் எவ்வாறு வினை 

படுகிறது ? 
( i ) ஆக்சிஜன் ; ( ii ) குளோரின் ; ( iii ) நைட்ரிக் 
அமிலம் .; (iv ) சில்வர் நைட்ரேட் ; ( v ) சல்ஃபர் . 


12. இரும்பின் முக்கியமான தாதுக்கள் யாவை ? தாதுக் 

களிலிருந்து இரும்பு எவ்வாறு பெறப்படுகிறது ? 


13. இரும்பு கீழ்க்கண்டவற்றுடன் எவ்விதம் வினைபடுகிறது 

என்பதை விளக்குக . 
( a ) குளோரின் ; ( b ) காற்று ; ( c ) 
( d ) சல்ஃபூரிக் அமிலம் . 


நீர் ; 


14. வார்ப்பிரும்பிலிருந்து எஃகு எவ்வாறு பெறப்படுகிறது ? 


15. கீழ்க்கண்டவற்றைப் பற்றி சிறு குறிப்பு வரைக : 

( i ) எஃகு உலோகக் கலவைகள் 
( ii ) எஃகைக் கடினமாக்குதலும் , தோய்த்துப் பதப் 

படுத்தலும் 
( iii ) ஊது உலையில் நிகழும் வினைகள் 
( iv ) பெஸிமர் மாற்று உலை . 


26. கரிம வேதியியல் 

( Organic Chemistry ) 


வேதியியலில் இதுவரை 104 தனிமங்கள் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . இவற்றில் கார்பன் சில சிறப்புப் பண்புகளைப் 
பெற்றுத் தனிப்பட்டு விளங்குகிறது . கார்பன் அணு பல்வேறு 
கார்பன் அணுக்களுடன் ஒரு சங்கிலித் தொடர்போல் இணையும் 
பண்பைப் ( catenation ) பெற்றுள்ள தால் , அதன் சேர்மங்கள் 
மற்ற 105 தனிமங்களிலிருந்து உண்டாகும் 

சேர்மங்களைக் 
காட்டிலும் அதிக எண்ணிக்கையுள்ளவை . தற்போது சுமார் 
பத்து இலட்சம் கார்பன் சேர்மங்கள் உள்ளதாகத் தெரிகிறது , 
இதனால் கார்பன் சேர்மங்கள் மட்டும் 

சேர்மங்கள் மட்டும் அங்கக வேதியியல் 
( Organic Chemistry ) அல்லது கரிம வேதியியல் என்னும் தனிப் 
பட்ட வேதியியல் பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 
மற்ற தனிமங்களின் சேர்மங்கள் கனிம வேதியியல் ( Inorganic 
Chemistry ) என்னும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன . 


கார்பன் எல்லா உயிரினங்களிலும் இன்றியமையாத ஒரு 
பகுதிப் பொருளாக விளங்குவதால் , அதன் சேர்மங்கள் 
கரிமச் சேர்மங்கள் என 
என வழங்கப்படுகின்றன . 

இச் சேர் 
மங்கள் உயிரினங்களாகிய தாவரம் , விலங்கு ஆகியவற்றி 
லிருந்து உண்டாகின்றன எனக் கருதப்பட்டது . கரிமச் சேர் 
மங்களுக்குச் சில முக்கியமான எடுத்துக்காட்டுகள் : சர்க்கரை 
ஸ்டார்ச் , ஆல்கஹால் முதலியன . இச் சேர்மங்கள் எல்லா 
- வற்றிலும் கார்டன் அடிப்படையாக உள்ளது . இவற்றில் சில 
சிக்கலான தன்மையைப் பெற்றிருக்கின்றன , உயிரினங்களி. 
லுள்ள உயிர்ச் சக்தி ( vital force ) யின் மூலம் தான் இச் சேர் 
மங்கள் உண்டாகின்றன என்றும் , இவற்றைச் செயற்கை 
முறையில் சோதனைச் சாலையில் தயாரிப்பது இயலாது என்றும் 


--416 


புகுமுக வேதியியல் 


ஒரு கருத்து முற்காலத்தில் நிலவி வந்தது . ஆனால் 1828 ல் 
ஜெர்மன் நாட்டு விஞ்சூானியான ஃபிரடிரிக் வோலர் ( Friedrich 
Wohler ) இக் கருத்துத் தவறு என நிரூபித்தார் . விலங்குகளின் 
சிறு நீரில் காணப்படும் யூரியா ( urea ) என்ற அங்ககச் சேர்மத்தை 
அம்மோனியம் சயனேட் என்ற தனிமச் சேர்மத்திலிருந்து 
தயாரித்தார் . 
NH , CNO 

HN.CO.NH, 
அம்மோனியம் சயனேட் 

யூரியா 


இதேபோன்று மற்ற அங்ககச் சேர்மங்களும் எவ்வித உயிர்ச் 
---சக்தியின் தொடர் பின்றித் தயாரிக்கப்பட்டன . ஆகவே , உயிர்ச் 
சக்திக் கொள்கை தோல்வியுற்றது . அங்ககச் சேர்மங்கள் 
எல்லாம் கார்பன் என்ற தனிமத்தின் சேர்மங்களே என்ற 
முடிவு ஏற்றுக் கொள்ளப்பட்டு , இவற்றைக் கரிமச் ( கரி = 
கார்பன் ) சேர்மங்கள் என்றும் வகைப்படுத்தினர் . 


பல்வேறு 


நம் அன்றாட வாழ்க்கையில் கரிமச் சேர்மங்களின் பங்கு 
இன்றியமையாததாகும் . வாழ்க்கையின் 

துறை 
களான விவசாயம் , மருத்துவம் மற்றும் பல தொழில் வகை 
களில் கார்பன் சேர்மங்கள் பெருமளவு பயன்படுகின்றன , நாம் 
உண்ணும் உணவு , உடுக்கும் உடைக்குத் தேவையான பட்டு , 
பருத்தி , டெரிலின் , நைலான் போன்றவைகள் , பிளாஸ்டிக் 
சாமான்கள் , சாயங்கள் , பலவகை வர்ணங்கள் , வாசனைப் 
பொருள்கள் , காகிதம் , சோப்பு போன்றவைகளும் , இன்னும் 
பலவும் கரிமச் சேர்மங்களேயாகும் , கரிமச் சேர்மங்கள் 
பயனாகாத தொழில் துறையே இல்லை யெனலாம் . மனித உடல் 
பல்லாயிரக்கணக்கான கரிமச் சேர்மங்களால் அமைந்த ஒரு 
சிக்கலான அமைப்பாகும் . 


1 


அணுக்கள் 


கார்பன் 

ஒன்றோடொன்று தொடர்ந்து 
சேர்ந்து சங்கிலிச் சேர்மங்களையும் ( chain compounds ) , வளையச் 
சேர்மங்களையும் ( ring compounds ) உண்டாக்குகின்றன . 
கரிமச் சேர்மங்கள் தனித்தன்மை உடையனவாகவும் , 
சிறப்பான 

ன சில பண்புகளைப் பெற்றுள்ளனவாகவும் உள்ளன . 


கரிமச் சேர்மங்கள் எவ்வாறு கனிமச் சேர்மங்களிலிருந்து 
மாறுபட்டிருக்கின்றன என்பதைக் கீழே காண்போம் : 

( 1 ) கரிமச் சேர்மங்கள் , கார்பனின் சேர்மங்களாக இருப் 
பதால் எளிதில் எரியும் தன் மைப் பெற்றுள்ளன . இதற்குச் சில 
விதிவிலக்குகளும் உள்ளன . இச் சேர்மங்கள் எரிக்கப்பட்ட 


கரிம வேதியியல் 


417 


வுடன் கறுப்பாக மாறுகின்றன . 400 ° C- க்கு குறைந்த வெப்ப 
நிலையில் கரிமச் சேர்மங்கள் சிதைந்து கறுமை நிறக் கார்பனை 
உண்டாக்குகின்றன . பிறகு உயர்ந்த வெப்ப நிலையில் எரிந்து 

பார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குகின்றன . எடுத்துக் 
காட்டுகள் : சர்க்கரை , சோப்பு , 

மெழுகு , எண்ணெய்கள் 
முதலியன . கனிமச் சேர்மங்கள் எரிவதில்லை . சில சேர்மங்கள் 
மிக அதிகமான வெப்ப நிலைகளில் தவிர மற்ற வெப்ப நிலைகளில் 
உருகுவதில்லை . 


லான 


( 2 ) மற்ற தனிம அணுக்களிலிருந்து வேறுபட்டு , கார்பன் 
அணு பல்வேறு கார்பன் அணுக்களுடன் இணைந்து , சங்கிலிச் 
சேர்மங்களை உண்டாக்கும் தன்மை பெற்றிருக்கிறது . இச் 
சங்கிலிகள் அல்லது வளையங்களுடன் ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் 
ஆகிய தனிமங்கள் பிணைக்கப்பட்டுள்ளன . இதனால் கரிமச் 
சேர்மங்கள் அதிகமான மூலக்கூறு எடையைப் பெற்று , சிக்க 

அமைப்பைப் பெற்றுள்ளன . சான்றாக , குளுக்கோஸ் 
( glucose ) என்ற சர்க்கரைச் சேர்மத்திற்குக் கீழ்க்கண்ட 
அமைப்பு வாய்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது . 

H H H H H H 
| | 

| 
H - G G G 

C aC 
1 

ОН ОН ОН ОН ОН ОН 
இச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்பாடு C , H1,0 , ஆகும் . 
சோப்பு C , HS COO Na என்ற வாய்பாட்டைப் பெற்றுச் சிக்க 
லான அமைப்பு 

வாய்பாட்டைக் கொண்டுள்ளது . கனிமச் 
சேர்மங்கள் யாவும் எளிய வாய்பாட்டையே பெற்றுள்ளன . 


- 


- 


கின்றன . 


( 3 ) மற்ற தனிமங்களின் 

சேர்மங்களை விட 10 மடங்கு 
அதிக எண்ணிக்கையுள்ள கரிமச் சேர்மங்கள் கிடைத்திருக் 

இருப்பினும் , பல்வேறு பண்புகளைப் பெற்றுள்ள 
எல்லாக் கரிமச் சேர்மங்களும் குறிப்பிட்ட ஒரு சில தனிமங் 
களையே பெற்றிருக்கின்றன . சான்றாக , எல்லாக் கரிமச் சேர்மங் 
களும் கார்பனைப் பெற்றிருக்கின்றன . அநேகமாக எல்லாச் 
சேர்மங்களும் ஹைட்ரஜனையும் , பல சேர்மங்கள் ஆக்சிஜனையும் , 
சில 

ஹாலஜன்களையும் , ஒருசில சேர்மங்கள் சல்ஃபர் , 
பாஸ்ஃபரஸ் ஆகிய தனிமங்களையும் பெற்றுள்ளன . எடுத்துக் 
காட்டு : கரும்புச் சர்க்கரை- C ) , H2,011 , எத்தில் ஆல்கஹால் - 
C , H , OH , அசிடிக் அமிலம் - CH , COOH மற்றும் ஸ்டார்ச் , 
எண்ணெய்கள் முதலியன . இவை ஒவ்வொன்றும் முற்றிலும் 

15 


418 


புகுமுக வேதியியல் 


பல 


மாறுபட்ட பண்புகளைப் பெற்றிருப்பினும் , கார்பன் , ஹைட் 
ரஜன் , ஆக்சிஜன் ஆகிய மூன்று தனிமங்களை மட்டும் கொண் 
டிருக்கின்றன . ஆனால் , கனிமச் சேர்மங்கள் யாவும் இரண்டு . 
அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களாலானவை . 
சான்றாக : 

சாதாரண உப்பு - Na Cl , நைட்டர் - KNO ,, 
எப்ஸம் உப்பு-MgSO , 7H , O , கால்சியம் சூப்பர் பாஸ்ஃபேட் 
Ca H , ( PO ),, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் - KMnO ,, 
பொட்டாசியம் டை குரோமேட்- K , Cr , 0 , முதலியன . இவை 
யாவும் பல்வேறு தனிமங்களைப் பெற்றிருக்கின்றன . 


( 4 ) கரிமச் சேர்மங்கள் நீரில் கரைவதில்லை . ஆனால் , 
கரிமக் கரைப்பான்களான ஈத்தர் , கார்பன் டைசல்ஃபைடு 
கார்பன் டெட்ராகுளோரைடு ஆகியவற்றில் தான் கரையும் . 
கரிமச் சேர்மங்கள் நீரில் தான் கரையும் ; கரிமக் கரைப்பான் 
களில் கரைவதில்லை . 


( 5 ) கனிமச் சேர்மங்கள் சம வலுப்பிணைப்பைப் பெற் 
றுள்ளன . இவை கரைசல்களில் அயனியாவதில்லை . கனிமச் 
சேர்மங்கள் மின் வலுப்பிணைப்பு கொண்டவை . நீரில் கரையும் 
தன்மையுள்ள இச் சேர்மங்கள் கரைசல்களில் அயனியாகும் 
பண்பு கொண்டவை . இதனால் , சர்க்கரையை நீரில் கரைத்த 
வுடன் அயனிகள் உண்டாவதில்லை . கரைசலில் மின்னேற்ற 
• மற்ற சர்க்கரை மூலக்கூறுகளே உள்ளன . ஆனால் , சாதாரண : 
உப்பை நீரில் கரைத்தால் , சோடியம் அயனிகளும் , குளோ 
ரைடு அயனிகளும் உண்டாகின்றன . 
NaCl - Na + 

+ Cl 


( 6 ) கரிமச் சேர்மங்கள் பெரும்பாலும் மூலக்கூறுகளாகவே 
உள்ளதால் , இவற்றிற்கிடையே நிகழும் வினைகள் மின்னேற்ற 
மற்ற மூலக்கூறுகள் பங்கு பெறும் வினைகளாகும் . இதனால் இவ் 
வினைகள் மிக மெதுவாக நடைபெறுகின்றன . அநேகமாக 
இவ் வினைகள் முற்றுப் பெறுவதில்லை . ஆனால் , கனிம வினைகள் , 
அயனிகளுக்கிடையே நிகழும் வினைகளாகும் . இவ் வினைகள் 
மிக வேகமாகச் செயல்பட்டு முற்றுப் பெறுகின்றன . சான்றாக , 
எத்தில் ஆல்கஹால் , அசிடிக் அமிலம் இவற்றைச் சேர்த்து 
வினைபடுத்தும்போது வினை முற்றுப் பெறுவதில்லை . வினைபடும் 


கரிம வேதியியல் 


419 


பொருள்களும் விளையும் பொருள்களான எத்தில் அசிட்டேட் 
நீர் ஆகியவையும் ஓர் இயக்கம் சார்ந்த சம நிலையிலிருக் 

வினை மிக மெதுவாக நடைபெறுகிறது . 


கின்றன . 


CHY • coolt + HOC2H5 = CH3COOC2H5 + H2O 
அசிடிக் அமிலம் எத்தில் 

எத்தில் 
ஆல்கஹால் அசிட்டேட் 


கனிம 

வேதியியலில் சோடியம் ஹைட்ராக்சைடு , 
ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இவற்றைச் சேர்த்தவுடன் 
சோடியம் குளோரைடு உடனே உண்டாகிறது . 

NaOH + HCI NaCl + H2O 


( 7 ) கரிமச் சேர்மங்கள் ஐசோ மெரிசம் என்ற சிறப்புப் 
பண்பைப் பெற்றிருக்கின்றன . 

கனிமச் சேர்மங்களில் இவ் 
வகைப் பண்பு காணப்படுவதில்லை . 


கனிமச் சேர்மங்களின் அமைப்பு வாய்பாடு 
கார்பனின் 

இணைந்து கரிமச் 

சேர்மங்கள் 
உண்டாகின்றன . எனவே , இச் சேர்மங்களின் அமைப்பு வாய் 
பாடு கார்பனின் அமைப்பைப் பெரிதும் பொறுத்திருக்கிறது . 


அணுக்கள் 


ரான்கள் 


கார்பனின் வலு எண் நான்கு ஆகும் . இதன் எலெக்ட் 
ராக அமைப்புப்படி நான்கு எலெக்ட் 

வெளிச் சுற்றுப்பாதையில் 
அமைந்துள்ளன . 

கார்பன் அணு மற்ற 
தனிமங்களுடன் சமவலுப் பிணைப்புகளை 

6p 
உண்டாக்கி, நான்கு எலெக்ட்ரான்களைப் 

61 
பெற்று , மந்த வாயுக்களின் 

எண்ம 
( octet ) அமைப்பைப் பெறுகிறது . சான் 
றாக , மீத்தேனில் ( methane )) நான்கு 
ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து 

படம் 71 . 
ஒவ்வொன்றுடனும் ஒரு ஜோடி எலெக்ட் 

கார்பனின் உள்ளமைப்பு 
ரான்களைப் பகிர்ந்து கொள்கிறது . 


x C x + 40H 


H. 
Ox 
+ HOxCX OH அல்லது H - C 

x0 


420 


புகுமுக வேதியியல் 


கார்பனின் உச்சவலு எண் நான்குதான் . நான்கு சம 
வலுப் பிணைப்புகளைத்தான் இது உண்டாக்க முடியும் . இத்தனிம 
அணுவின் கடைசிச் சுற்றுப் பாதையில் எட்டு எலெக்ட்ரான்கள் 
தான் இருக்க முடியும் . இத்தகைய அமைப்பினால் உண்டாகும் 
சேர்மங்கள் மிக்க நிலைப்புத் தன்மை வாய்ந்தவையாக இருக் 
கின் றன . 

கார்பன் அணு , மற்றொரு கார்பன் அணுவுடனோ , 
அல்லது ஹைட்ரஜன் , ஆக்சிஜன் , நைட்ரஜன் , ஹாலஜன் 
இவற்றுடனோ உண்டாக்கும் சம வலுப்பிணைப்பு மிக்க வலுவுடன் 
உள்ள தால் இச் சேர்மங்கள் மிகவும் நிலையானதாக இருக் 
கின் றன . 

வாண்ட் -- ஹாஃப் , லேபல் ( Van t Hoff and Label ) இவர்கள் 
அளித்த கோட்பாட்டின் படி , கார்பன் அணுவின் நான்கு இணை 
திறன் களும் , ஓர் ஒழுங்கான நான் முகியின் ( tetrahedran ) 
நான்கு மூலைகளை நோக்கி அமைந்திருப்பதாகவும் , கார்பன் 
அணு நான் முகியின் மையத்தில் உள்ள தாகவும் கருதப்படு 
கிறது . இவ்வமைப்பில் 

இணைப்புகளுக்கிடையே 
உண்டாகும் கோணம் 109 ° 28 எனவும் , இப் பிணைப்புகள் 
ஒன்றுக்கொன்று சம தூரத்தில் இருக்கின்றன எனவும் அறியப் 


பட்டது . 


: 


ச 


கார்பன் அணு மற்ற அணுக்களுடன் இணைந்து பலசேர் 
மங்கள் உண்டாகின்றன . 

சேர்மங்களின் மூலக்கூறு 
வாய்பாடு , இவற்றின் ஒரு மூலக்கூறிலுள்ள தனிம அணுக்களின் 
எண்ணிக்கையைக் காட்டுகிறதே தவிர , இவ்வணுக்கள் 
எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கின் றன என்பதைக் காட்டுவ 
தில்லை . சான்றாக , மீத்தேனின் மூலக்கூறு வாய்பாடு CH , 
ஆகும் . இந்த வாய்பாடு நான் கு ஹைட்ரஜன் அணுக்களும் 
கார்பன் அணுவுடன் எவ்வாறு இணைந்திருக்கின்றன என்று 
காட்டுவதில்லை . அமைப்பு வாய்பாட்டின் மூலம் தான் நாம் 
இதை அறிய முடியும் . 


மீத்தேனின் அமைப்பு வாய்பாடு : 

H 


E -LI 

H 


H - C - H 


HH 


சில சேர்மங்களில் கார்பன் 

அணுக்களுக்கிடையே 
இரட்டைப் பிணைப்புகள் காணப்படுகின்றன . 
அணுவின் இரண்டு வலு எண்கள் மற்றொரு கார்பன் அணுவின் 


ஒரு கார்பன் 


கரிம வேதியியல் 


421 


இரண்டு வலு எண்களுடன் சேர்ந்து இரட்டைப் பிணைப்புகளை 
ஏற்படுத்துகின்றன . எத்திலீன் இவ்வகை , சேர்மத்திற்கு 
எடுத்துக்காட்டாக விளங்குகிறது . எத்திலீனின் மூலக்கூறு 
வாய்பாடு C ,H , ஆகும் . இதன் அமைப்பு வாய்பாடு : 

HT 

H 


H2C = CH ? 


07 


பன 


H 


H 


இரட்டைப் பிணைப்பு மிகவும் வலுக்குன்றிய பிணைப்பாகும் . 
இத்தகைய பிணைப்பில் வலி ( strain ) மிக அதிகமுள்ள தால் , 
இவை எளிதில் பிளவுபடும் தன்மையுள்ள வை . இதனால் இச் 
சேர்மங்கள் மிக்க வீரியமுள்ளவை . 


கார்பன் அணுக்களுக்கிடையே வேறொரு வகைப்பிணைப்பும் 
காணப்படுகிறது . இரு கார்பன் அணுக்கள் முப்பிணைப்பால் 
இணைந்து அசிட்டிலீன் என்ற சேர்மம் உண்டாகிறது . இதன் 
மூலக்கூறு வாய்பாடு C , H ,. அமைப்பு வாய்பாடு : 

HC = CH அல்லது H - C = C- H 


ருப் பிணைப்பைக் காட்டிலும் 

ப் பிணைப்பு 
வலுக்குன்றியது . இருபிணைப்பு , முப்பணைப்பு இவற்றைப் 
பெற்றுள்ள சேர்மங்கள் ஓரிணை திறனுள்ள தனிமங்களுடன் 
வினைபட்டு ஒரு பிணைப்பைக் கொண்ட நிலைப்புச் சேர்மங்களை 
உண்டாக்குகின்றன . 


வாய் 


எத்தில் ஆல்கஹால் C , H , என்ற மூலக்கூறு 
பாட்டைப் பெற்றுள்ளது . இதன் அமைப்பு வாய்பாடு : 

H H 

| | 
H - C - 0-0 - H C , H , OH 

| | 
Η Η 


நிறைவுற்ற நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் 

ஹைட்ரஜன் , கார்பன் ஆகிய இரு தனிமங்கள் மட்டுமே 
கொண்டுள்ள கரிமச் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் எனப் 
படுகின்றன . 

இச் சேர் மங்களை நிறைவேற்ற ஹைட்ரோ 
கார்பன்கள் ( Saturated hydrocarbons ) , நிறைவேறாத ஹைட்ரோ 


-422 


புகுமுக வேதியியல் 


கார்பன்கள் ( unsaturated hydrocarbons) என இரு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . மீத்தேன் போன்ற நிறைவுற்ற ஹைட்ரோ 
கார்பன் களின் அணுக்களிடையே ஒரு பிணைப்புத்தான் (single 
bond ) காணப்படுகின்றன . நிறைவேறாத ஹைட்ரோ கார்பன் 
களின் 

கார்பன் அணுக்களிடை இரட்டைப் பிணைப்போ 
( double bond ) அல்லது முப்பிணைப்போ ( triple bond ) காணப்படு 
ஹைட்ரோ கார்பன்கள் 

எவ்வாறு பிரிக்கப் 
பட்டுள்ளன என்றும் ஒவ்வொரு படிவரிசையில் உள்ள முதல் 
சேர்மங்களும் கீழே தரப்பட்டுள்ளன : 


. 


கின்றன . 


( அலிஃபேட்டிக் ) 
ஹைட்ரோகார்பன்கள் 


நிறைவுற்ற ஹைட்ரோ 
கார்பன் கள் ஆல்கேன் படி 
வரிசை மீத்தேன் ( CH ) 


நிறைவுறாத ஹைட்ரோ 

கார்பன்கள் 


அல்கீன் படிவரிசை 
ருபிணைப்புச் சேர்மங்கள் 
எத்திலீன் ( C , H ) 


அல்கைன் படி வரிசை 
முப்பிணைப்புச் சேர்மங்கள் 

அசிட்டிலீன் ( C , H , ) 


சார்ந்த 


படிவரிசைகள் ( Homologous series )) 

கரிமச் சேர்மங்களைப் பல பகுதிகளாகப் பிரிக்கலாம் . இப் 
பிரிவுகளைப் படிவரிசைகள் ( homologous series ) என்கிறோம் . 
ஒருபடிவரிசையைச் 

சேர்மங்களனைத்தும் 

ஒத்த 
முறையில் தயாரிக்கப்படுகின்றன . இச் சேர்மங்கள் அனைத்தும் 
பெரிதும் ஒத்த பண்புகளைப் பெற்றுள்ளன . ஒரே படி வரிசையில் 
அடுத்தடுத்துள்ள சேர்மங்களின் மூலக்கூறு வாய்பாட்டில் 
உள்ள வித்தியாசம் ஒரு CH , தொகுதியாகும் . ஒரு வரிசையில் 
உள்ள எல்லாச்சேர்மங்களுக்கும் பொதுவான மூலக்கூறு வாய் 
பாடு கொடுக்கப்பட்டுள்ளது . இரண்டு அடுத்தடுத்துள்ள 
சேர்மங்களின் மூலக்கூறு எடைகளுக்கிடையே உள்ள வித்தி 
யாசம் 14 ஆகும் . ஒரு படி வரிசையில் உள்ள சேர்மங்களை 
அவற்றின் மூலக்கூறு எடைகளின் ஏறு வரிசையில் அமைத் 
தால் அவற்றின் இயற்பியல் பண்புகள் ஒரு சீரான மாற்றத்தை 
யடைகின்றன . 


பின் வரும் எடுத்துக்காட்டுகள் மேற்கூறியவற்றை நன்கு 
விளக்குகின்றன : 


423 


கரிம வேதியியல் 


பொதுவான 
மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் ப்யூட்டேன் 

வாய்பாடு 
CH , C , H , 

CnH2n + 2 


C.He 


C.HO 


ஆல் 


மெத்தில் எத்தில் புரோப்பைல் ப்யூட்டைல் 
ஆல் 

ஆல்கஹால் ஆல்கஹால் CHAR + OH 
கஹால் 

கஹால் 
CH , OH C , H , OH C , H , OH C , H , OH 


பாக 


- 


- 





செயல்படு தொகுதிகள் ( Functional Groups) 

எந்த ஒரு படி வரிசையை எடுத்துக்கொண்டாலும் , அதி 
லுள்ள சேர்மங்கள் வேதிவினைகளில் ஈடுபடும் பொழுது பொது 
வாகக் குறிப்பிட்ட ஒரு தொகுதியின் வினைகளாகத்தான் காண் 
கிறோம் ( ஆயினும் மூலக்கூற்றின் அமைப்பை ஒட்டிப் பல சூழ் 
நிலைகளில் வேற்றுமைகளும் உள்ளன ) . ஆல்கஹால் சேர்மங் 
களின் பண்புகளைப்பற்றி ஆராயும் பொழுது , ஹைட்ராக்சில் , 
( hydroxyl ) -OH , தொகுதியின் வினை களைப்பற்றி அறிகிறோம் . 
குறிப்பிட்ட ஒரு சில பண்புகளைக் காட்டும் தொகுதியைச் செயல் 
படு தொகுதி (functional group ) என்று வழங்குகிறோம் . படி 
வரிசை ஒவ்வொன்றிற்கும் பொதுவான செயல்படு தொகுதி 
உள்ளது . இரண்டு வினை செயல் தொகுதிகள் கொண்ட சேர் 
மங்களும் உள்ளன ( double function ) . அமிலத்தன்மையுள்ள 
கரிமச் சேர்மங்களில் பொதுவாகக் கார் பாக்ஸில் ( COOH ) 
தொகுதி இருக்கலாம் . ஆதலால் , அமிலங்கள் யாவும் ஒரே பண் 
புள்ளதாக உள்ளன . கரிமச் சேர்மங்களிலுள்ள வினை செயல் 
தொகுதிகளை , கனிமச் சேர்மங்களிலுள்ள உறுப்புகளுடன் 
( radicals ) ஓப்பிட்டுக் கூறலாம் . ஓர் உலோகத்தின் கார்பனேட் 
[ CO3 ] -2 அயனி நீர்த்த அமிலங்களிலிருந்து கார்பன் டை 
ஆக்சைடை வெளியேற்றுகிறது . இப் பண்பு உலோகத்தின் 
தன்மையைப் பொறுத்ததல்ல . இதேபோல் , ( -OH ) தொகு 
தியைப்பெற்ற எல்லாச் சேர்மங்களும் ஒத்த வேதிப் பண்புகளைப் 
பெற்றுள்ளன . மூலக்கூறின் மற்ற பாகங்களின் அமைப்பு 
* இவ் வினைகளைப் பாதிப்பதில்லை . 


கார்பன் சேர்மங்களில் அடிக்கடி தென்படும் சில முக்கியச் 
செயல் தொகுதிகள் அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்படுகின்றன : 


424 


சேர்மத்தின் 
வகை 


செயல் 
தொகுதி வாய்பாடு 

பெயர் 


மேற்கோள் 


ஹைட்ரோகார்பன் 


ஆல்கேன் 


(CH,-CH,--CHS)ப்ரோப்பேன் 


G_G-C 

| 


--- 


>d=G< 


ஒலிஃபின் 


(CH,=CH,)எத்திலீன் 


-C=C 


ஆல்கைன் 


(CH=CH)அசிட்டிலீன் 


ஆல்கஹால்கள் 


--OH 


ஹைட்ராக்சில் 


(CH:-OH)மெத்தில்ஆல்கஹால் 


ஆல்டிஹைடுகள் 


-CHO 


ஆல்டிஹைடு 


(CH:-CHO)அசிட்டால்டிஹைடு 


கீட்டோன்கள் 


கார்பனைல் 


(CH,-GO-CH;)அசிட்டோன் 


O H C 


அமிலங்கள் 


-COOH 


கார்பாக்சில் 


(CH;--COOH)அசிட்டிக்அமிலம் 


ஈதர்கள் 


------- 


ஈதர் 


(C,H;-0-C,H,)டைஈத்தைல்ஈதர் 


புகுமுக வேதியியல் 


அமின்கள் 


-NH, 


அமினோ 


CH,-NH,மெத்தில்அமின் 


- 


கரிம வேதியியல் 


425 


ஐசோமெரிசம் 

( Isomerism ) 
கனிம வேதியியலின் ஒரு மூலக்கூறு 

வாய்பாடு ஒரு 
சேர்மத்தைத்தான் குறிக்கும் . 

சான்றாக , 

CaCos , Mg so ., 
என்ற வாய்பாடுகள் முறையே கால்சியம் கார்பனேட் 
டையும் , 

மக்னீசியம் சல்ஃபேட்டையும் குறிக்கின்றன . 
ஆனால் கரிம வேதியியலில் ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்கள் 
ஒரே மூலக்கூறு வாய்பாட்டைப் பெற்றிருக்கின்றன . சான்றாக , 
C , H , O என்ற ஒரே மூலக்கூறு வாய்பாடு உடைய இரு சேர் 
மங்கள் உள்ளன , ஒன்று : எத்தில் ஆல்கஹால்- C , H , OH ; 
மற்றொன்று : டைமெத்தில் ஈத்தர் ; CH , -0 - CH ,. 
விரண்டு சேர்மங்களும் . இயற்பியல் , வேதிப்பண்புகளில் மிகவும் 
மாறுபட்டவை . இச் சேர்மங்கள் ஐசோமெர்கள் ) ( Isomers ) 
அல்லது ‘ ஐசோமெரைடுகள் ( Isomerides ) என்று வழங்கப் 
படுகின்றன . இவற்றைப் பற்றிய இயற்பாடு ஐசோ மெரிசம் 
( Isomerism ) எனப்படும் 


இவ 


இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் ஒரே 
மூலக்கூறு வாய்பாட்டைப் பெற்று , வெவ்வேறு இயற்பியல் , 
வேதிப்பண்புகளைக் கொண்டிருந்து ஏற்படுத்தும் இயற்பாடு 
ஐசோமெரிசம் எனப்படும் . 

ஒரு மூலக்கூறிலுள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 
அதிகரித்தால் , ஒரே மூலக்கூறு வாய்பாட்டைப் பெற்றுள்ள 
சேர்மங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் . C , H , OH என்ற 
மூலக்கூறு வாய்பாட்டைப்பெற்று இரண்டு சேர்மங்களும் , 
C1 , H ? s என்ற வாய்பாட்டிற்கு 355 சேர்மங்களும் உள்ளன . 


ஒரே மூலக்கூறு வாய்பாட்டுடன் இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட சேர்மங்கள் இருப்பதற்குக் காரணம் , அவற்றின் 
உள்ளமைப்புகள் மாறுபட்டனவாக இருப்பதேயாகும் . அதாவது 
ஒவ்வொரு ஐசோமெரும் தனிப்பட்ட , திட்டமான , அதற்கே 
உரித்தான உள்ள மைப்பு வாய்பாடு ( structural or constitutional 
formula )) கொண்டதாக இருக்கும் . இவ்வாறு மாறுபட்ட 
உள்ள மைப்பினால் ஏற்படும் ஐசோமெரிசத்திற்கு உள் அமைப்பு 
ஐசோமெரிசம் ( Structural Isomerism ) எனப் பெயர் . 

உள்ள மைப்பு ஐசோ மெரிசத்தைப் பின் வரும் மூன்றுவகை 
களாகப் பிரிக்கலாம் . 


426 


புகுமுக வேதியியல் 


( i ) சங்கிலித் தொடர் ஐசோமெரிசம் ( Chain Isomerism ) : 
ஐசோமெரிசம் வெவ்வேறு 

கார்பன் சங்கிலிகளைப் ( Carbon 
chains) பெற்று , பிணைப்பில் மாறுபட்டிருந்தால் , இவை சங்கிலி 
ஐசோ மெரிசத்தைக் காண்பிக்கின்றன எனக் 

கூறலாம் . 
சான்றாக . C ,H ,. என்ற மூலக்கூறு வாய்பாட்டை இரண்டு 
ஹைட்ரோ கார்பன்கள் பெற்றுள்ளன . ஒரு சேர்மத்தில் 
கார்பன் அணுக்கள் யாவும் நேர் சங்கிலித் தொடரில் (straight 
chain ) இணைந்துள்ளன . இச் சேர்மம் நார்மல் ப்யூட்டேன் 
அல்லது n-ப்யூட்டேன் என வழங்கப்படுகிறது . மற்றொரு 
சேர்மம் கிளைச் சங்கிலித்தொடரைப் ( branched chain ) பெற் 
றுள்ளது . இதை ஐசோப்யூட்டேன் என வழங்கலாம் . 


CH , - CH , - CH , - CH 


CH , -CH - CH , 


CH , 


n- ப்யூட்டேன் 

ஐசோப்யூட்டேன் 
சங்கிலித்தொடர் ஐசோ மெர்கள் எல்லா இயற்பியல் பண்புகளில் 
மாறுபட்டும் பல வேதிப் பண்புகளில் வேறுபட்டும் உள்ளன . 


( ii ) இட ஐசோமெரிசம் ( Position Isomerism ) : ஒரே அணு , 
அல்லது பல அணுக்களின் தொகுதி இவை , இரண்டு சேர்மங் 
களில் வெவ்வேறு இடங்களைப் பெற்று ஏற்படுத்தும் ஐசோமெரி 
சத்திற்கு இட ஐசோமெரிசம் என்று பெயர் . சான்றாக n- ப்ரோப் 
பைல் ஆல்கஹால் , ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் இவை 
யிரண்டும் C , H , OH என்ற ஒரே மூலக்கூறு வாய்பாட்டைப் 
பெற்று இடஐசோமெரிசத்தைத் தோற்றுவிக்கின்றன . 


CH ,-CH , -- CH , OH 


n- ப்ரொப்பைல் ஆல்கஹால் 


CH : -CH -- CHs 


ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால் 


OH 


-ப்ரொப்பைல் ஆல்கஹாலில் , நைட்ராக்சில் தொகுதி கடைசி 
கார்பன் அணுவிலும் , ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹாலில் இத் 
தொகுதி நடு கார்பன் அணுவிலும் இணைந்துள்ளது 


* 


( iii ) வினைச்சார்பு ஐசோமெரிசம் அல்லது செயல்படுதொகுதி ஐசோமெரிசம் 
( Functional Isomerism ) : ஒரே மூலக்கூறு வாய்பாட்டைப் 
பெற்றும் , வெவ்வேறு செயல்படு தொகுதிகளைப் ( Functional 
groups ) பெற்றுமுள்ள சேர்மங்கள் வினைச்சார்பு ஐசோமெரி 


கரிம வேதியியல் 


427 


சத்தை உண்டாக்குகின்றன . சான்றாக C , H , O என்ற மூலக் 
கூறு வாய்பாட்டை , எத்தில் ஆல்கஹால் , டைமெத்தில் ஈத்தர் 
இவையிரண்டும் கொண்டிருக்கின்றன . 


H H 

H H 
| 1 

| -0-4 
H - G -C - OH 

H - C - 0 - C - H 
| 
H H 

H H 
எத்தில் ஆல்கஹால் 1 

டைமெத்தில் ஈத்தர் II 
சேர்மம் 1 ஹைட்ராக்சில் தொகுதியை ( OH ) யும் , சேர்மம் II 
ஈத்தர் தொகுதியை ( G - O - C ) யும் பெற்றிருக்கின்றன . இவ்விரு 
சேர்மங்களும் வினைச்சார்பு ஐ சோமெர்கள் என வழங்கப்படு 


கின்றன . 


1 . 


வினுக்கள் 
கனிம , கரிமச் சேர்மங்களுக்கிடையேயுள்ள முக்கிய 
மான வேறு பாடுகளை விளக்கிக்கூறுக . 


( i ) வினை 


2. கீழ்க்கண்டவற்றை விளக்குக : 

செயல் 
தொகுதி ; ( ii ) படி வரிசைகள் ; ( iii ) அமைப்பு வாய் 
பாடு . 


3 . 


உள்ளமைப்பு ஐசோமெரிசம் என்றால் என்ன ? 
தோற்றப் பாட்டின் பல வகைகளை விவரி . 


4 . 


கீழ்க்கண்ட சேர்மங்களின் அமைப்பு வாய்பாடுகளை 
எழுதுக : ( i ) C , H ,; ( ii ) C , H ,; 

( iii ) CHI 
( iv ) C , H , OH ; ( v ) C , H ,; ( vi ) C , H2 . இவற்றில் 
ஐசோ மெரிசத்தைக் காட்டும் சேர்மங்கள் யாவை ? 


| 


வஹட்ரோ கார்பன்கள் - 
.. 
சேர்ந்த சேர்மங்களும் அமைந்துள்ளன . 
27. ஹைட்ரோ கார்பன்கள் 

( Hydrocarbons) 
கார்பன் , ஹைட்ரஜன் ஆகிய இரு தனிமங்களை மட்டும் 
பெற்றுள்ள எளிய கரிமச் சேர் மங்களுக்கு ஹைட்ரோ 
கார்பன்கள் எனப் பெயரிடப்பட்டுள்ளது . ஹைட்ரோ கார்பன் 
களிலிருந்து மற்ற கரிமச் சேர்மங்கள் பெறப்படுகின்றன , 
இவற்றை இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 

ஒன்று : 
அலிஃபாடிக் அல்லது திறந்த சங்கிலித் தொடர் சேர்மங்கள் ; 
மற்றொன்று : வளைய சேர்மங்கள் ( cyclic compounds ) , 

அலி ஃ பாடிக் ஹைட்ரோ கார்பன்கள் கீழ்க்கண்ட 
வகைகளாக மேலும் பிரிக்கப்பட்டுள்ளன 
( a ) 

பிணைப்பைப் பெற்றுள்ள ஆல்கேன் படிவரிசையைச் 
சேர்ந்த சேர் மங்கள் காணப்படுகின்றன . எடுத்துக்காட்டுகள் : 
மீத்தேன் , CH , ; ஈத்தேன் , C , H . 

( b ) நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் - இப் பிரிவின் கீழ் 
இரட்டைப் பிணைப்பைப் பெற்ற , ஆல்கீன் வகையைச் சேர்ந்த 
எத்திலீன் ( C , H ) போன்ற சேர்மங்களும் , முப்பிணைப்பைக் 
கொண்டுள்ள , அசிட்டிலீன் ( C , H , ) போன்ற ஆல்கைன் வகை 


மீத்தேன் 

( Methane CH , ) 
ஆல்கேன் படிவரிசையைச் சார்ந்த 
சேர்மமாகும் . 

இது ஓர் எளிய ஹைட்ரோ கார்பன் 
( கார்பன் , ஹைட்ரஜன் ஆகிற இரு தனிமங்களை மட்டும் 


முதல் 


429 


ஹைட்ரோ கார்பன்கள் 


கொண்டுள்ளது ) . இது ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் . 
இது பாரஃபின் ( Paraffin ) வகையைச் சேர்ந்த தெனவும் கருதப் 
படுகிறது . சதுப்பு நிலங்களில் சில சமயங்களில் இவ் வாயு 
காணப்படுவதால் இதைச் சதுப்பு நில வாயு ( marsh gas ) என்பர் . 
இவ் வாயு பெட்ரோலியம் போன்ற இயற்கை வாயுக்களிலும் , 
நிலக்கரிச் சுரங்கங்களிலும் கிடைக்கிறது . 


சோதனைச்சாலையில் மீத்தேன் தயாரிக்கும் முறை 

சோதனைச் சாலையில் , சோடியம் அசிட்டேட்டிலிருந்து 
மித்தேன் தயாரிக்கப்படுகிறது . நீரற்ற சோடியம் அசிட்டேட் 
டையும் சோடா - சுண்ணாம்பையும் ( Soda lime ) 3 : 1 என்ற 


சோடியம் அசிட்டேட்டு 

எரி சோடா சுட்ட 
சுண்ணாம்புக் கலவை 


மீதேன் , 


படம் 72 . 


மீத்தேன் வாயு தயாரித்தல் 


விகிதத்தில் கலந்து , படத்தில் காட்டியபடி ஒரு கெட்டியான 
சோதனைக் குழாயில் எடுத்துக் கொண்டு 

செய்ய 
வேண்டும் . சூடுபடுத்தும் போது குழாயைச் சாய்ந்த நிலையில் 
வைத்துக் கொள்ள வேண்டும் . கீழ்க்கண்ட சமன் பாட்டின்படி 
மீத்தேன் வாயு வெளியாகிறது . இவ் வாயு 

எத்திலீனை 
மாசாகப் பெற்றிருக்கலாம் . இவ் வாயுக் கலவையை அடர் 
சல்ஃபூரிக் அமிலத்தின் மூலம் செலுத்தி , எத்திலீன் வாயு நீக்கப் 
படுகிறது . மீத்தேன் நீரின் மேல் சேகரிக்கப்படு கிறது . 
CH , COONa + NaOH CH , 1 + Na.CO3 

( NaOH + Cao ) 


சோடாச் சுண்ணாம்பிலுள்ள கால்சியம் ஆக்சைடு , 
சோடியம் ஹைட்ராக்சைடை நீர்த்துப் போகாமல் பாதுகாக் 
கிறது . இதனால் தான் இக் கலவையைப் பயன் படுத்துகிறோம் . 


வினைபடும்போர் சூரிய ஒளியில் மீத்தேன் 
430 

புகுமுக வேதியியல் 
இயற்பியல் பண்புகள் 

மீத்தேன் நிறமற்ற , மணமற்றவாயு ; காற்றை விட இலேசா 
னது ; நீரில் சிறிதளவே கரைகிறது ; ஆனால் , கனிமக் 
கரைப்பான்களான ஆல்கஹால் போன்றவற்றில் எளிதில் 
கரையும் . இதை நீர்மமாகவும் , திண்மமாகவும் மாற்றலாம் . 
வேதிப் பண்புகள் 

( 1 ) இது தீப்பற்றி எரியக் கூடிய தன்மையுடையது . இது 
காற்றிலும் , ஆக்சிஜனிலும் ஒளியற்ற சுடருடன் ( Non - luminous . 
flame ) எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் , நீராவியையும் 
கொடுக்கிறது . 

CH , + 20 , CO , + 2H , O 
( 2 ) மீத்தேன் ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் . மற்ற 
தனிம அணுக்களுடன் கூடுவதில்லை . ஆகையால் , இது நிலை 
யான தாயுள்ளது ( stable ) ; இது அமிலம் , காரம் போன்றவற் 
றுடனும் , பொட்டாசியம் பெர்மாங்கனேட் , புரோமின் நீர் 
போன்ற ஆக்சிஜனேற்றிகளுடனும் வினை புரிவதில்லை . 
பதிலீட்டு வினை ( Substitution reaction ) 
மங்கலான 

குளோரினுடன் 
, மீத்தேனிலுள்ள ஹைட்ரஜன் அணு 

க்கள் 
ஒன்றன் பின் ஒன்றாகக் குளோரினால் வெளியேற்றப்பட்டு நான்கு 
புதிய சேர்மங்கள் படிப்படியாக உண்டாகின்றன . இவ்வாறு 
ஹைட்ரஜனை மற்றொரு தனிமத்தால் பதிலீடுசெய்யும் வினைக்குப் 
பதிலீட்டு வினை என்று பெயர் . 


- 


CH , + Cl . ---- HCl + CH , C1 

( மீத்தைல் குளோரைடு ) 
CH , Cl + Cl , - + HCl + CH , Cl, 

( மெத்திலீன் குளோரைடு ) 
CH , Cl , + CI . -- > HCl + CHCls - 

(குளோரோஃபாம் ) 
CHCI , + Cl2 --- HCl + Cal , 

( கார்பன் டெட்ரா குளோரைடு ) 


( 3 ) பிரகாசமான சூரிய ஒளியில் மீத்தேன் குளோரினுடன் 
மிக்க வீரியத்துடன் வினைபட்டுக் கருமை நிறக் கார்பனை வீழ்படி 


ஹைட்ரோ கார்பன்கள் 


431 


வாக்குகிறது . இவ் வீழ்படிவு அச்சு மை , பல வர்ணங்கள் ஆகி 
யவை தயாரிக்கப் பயன் படுகிறது . 

CH , + 2C1 , | -- + G + 4HCI 


( 4 ) நீராவியை மீத்தேன் வாயுவின் மூலம் , மிக அதிக 
வெப்ப நிலையில் , ஒரு வினைவேகமாற்றியின் முன்னிலையில் 
செலுத்தினால் , கார்பன் மானாக்சைடும் , ஹைட்ரஜனும் உண்டா 


கின் றன . 


CH . + H2O --- CO + 3H , T 


மீத்தேனுடைய அமைப்பு 

மீத்தேனில் ஹைட்ரஜனும் , கார்பனும் கீழ்க்கண்ட முறை 
யில் பிணைக்கப்பட்டுள்ளன . ஓர் ஒழுங்கான நான் முகியின் 
( regular tetrahedron ) நடுவில் கார்பன் அணுவும் அதன் நான்கு 
மூலைகளில் நான்கு ஹைட்ரஜன் அணுக்களும் கொண்டுள்ள 
அமைப்பை மீத்தேன் மூலக்கூறு பெற்றுள்ளது . 


H 


H 


C 


- 


H 


H 


பயன்கள் 

( i ) வர்ணங்கள் , அச்சு மை ( printing ink ) ஆகியவை 
தயாரிக்கப் பயன்படுகிறது . ( ii ) CH , Cl , CH Cls , CH , OH 
போன்ற சேர்மங்களைத் தயாரிக்கப் பயனாகிறது . ( iii ) வீடுகளில் 
இயற்கை வாயு ( Natural gas ) என்ற எரிபொருளாகப் (fuel) 
பயன்படுகிறது . 


ப 


ஈத்தேன் 

(Ethane) 
பாரஃபின் ஹைட்ரோகார்பன்கள் வரிசையில் ஈத்தேன் 
இரண்டாவது சேர்மமாகும் . மீத்தேனுடைய ஒரு ஹைட்ரஜன் 
அணுவை , ஒரு மீத்தைல் தொகுதியால் பதிலீடு செய்து இச் 
சேர்மம் பெறப்படுகிறது . எனவே , இதை மீத்தேனின் பெறுதி 
( derivative ) எனக் கருதலாம் . 


432 


புகுமுக வேதியியல் 


H 


Η Η 


H - C - H 


H- G - C - H 

| | 
H H 

ஈத்தேன் 


H 
மீத்தேன் 


இது இயற்கையில் கிடைக்கும் கனிம எண்ணெய்களில் 
( mineral oils ) மிகுதியாகக் காணப்படுகிறது . இயற்கை வாயு 
விலும் , கரிவாயுவிலும் இது உள்ளது . 


தயாரிக்கும் முறை 

( 1 ) சோதனைச் சாலையில் அடர் சோடியம் அசிட்டேட் 
கரைசலை மின்னாற்பகுத்து ஈத்தேன் பெறப்படுகிறது . இவ் 
வினையில் பிளாட்டினம் நேர் மின் முனையாகவும் , காப்பர் எதிர் 
மின் முனையாகவும் செயல்படுகின்றன . 


எதிர் 


நுண் துளையுடனுள்ள ஒரு பாத்திரத்தில் பிளாட்டினம் 
வைக்கப்பட்டிருக்கிறது . துளை பாத்திரத்தில் ஒரு வெளியேற் 
றும் குழாய் அமைந்துள்ளது . சோடியம் அசிட்டேட் கரைசலின் 
வழியாக மின்சாரத்தைச் செலுத்தியவுடன் , ஹைட்ரஜன் 

மின் முனையில் வெளியாகிறது . ஈத்தேன் , கார்பன் 
டை ஆக்சைடு ஆகிய இரண்டும் நேர் மின் முனையில் கிடைக் 
கின்றன . ஈத்தேன் வாயுவைப் பொட்டாசியம்ஹைட்ராக்சைடு 
கரைசலின் வழியாகச் செலுத்திக் கார்பன் டை ஆக்சைடு 
நீக்கப்படுகிறது . பிறகு ஈத்தேன் நீரின் மேல் சேகரிக்கப்படு 
கிறது . 
2 CH , COONa C.H. + 2CO2 + 2Na 

ஈத்தேன் 


நேர்மின் முனையில் எதிர்மின் முனையில் 


CH , COONa 


CH , 


-- 


| 
CH : 


+ 2CO2 + 2Na 


CH , COONa 


2Na + 2H, O 


2NaOH + H2 f 


(( 2 ) மற்றொரு முறையிலும் ஈத்தேனைத் தயாரிக்கலாம் . 
சோடியம் ப்ரொப்பியோனேட் , சோடாச் சுண்ணாம்பு கலந்த 

ஒரு கெட்டிக் கண்ணாடிக் குழாயில் எடுத்துக் 
கொண்டு சூடுபடுத் தினால் ஈத்தேன் வாயு கிடைக்கிறது . 

C , H , COONa + - NaOH Cz H , + Na ; CO ; 


கலவையை 


ஹைட்ரோ கார்பன்கள் 


433 : 


( 3 ) சோதனைச் சாலையில் எத்தில் அயோடைடு , பிறவி 
நிலை ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பட்டுத் தூய்மையான ஈத்தேனைத் 
தருகிறது . 


C2H, I + 2 [ H ] 


C.H. + HI 


இயற்பியல் பண்புகள் 

ஈத்தேன் நிறமற்ற , மணமற்ற வாயு . இதை எளிதில் திரவ 
மாக்கலாம் . இவ் வாயு நீரில் சிறிதளவே கரைகிறது . ஆனால் , 
ஆல்கஹாலில் நன்கு கரையும் . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) காற்று அல்லது ஆக்சிஜனில் எரிந்து கார்பன் டை ஆக் . 
சைடையும் . நீரையும் உண்டாக்குகிறது . 

2 C , H ; -- 70 , > 4 CO , + 6H , O 


( 2 ) மீத்தேனைப் போலவே மங்கலான சூரிய ஒளியில் 
குளோரினுடன் பதிலீட்டு வினையில் ஈடு பட்டு பல சேர்மங்களைத் 
தருகிறது . வினையின் இரண்டாவது படியில் , அதாவது ஹைட் 
ரனும் நீக்கப்படும்போது எத்திலீடீன் குளோரைடு ( Ethylidene 
clhoride ) , எத்திலீன் டைகுளோரைடு ( Ethylene dichloride ) 
ஆகிய இரண்டு சேர்மங்கள் கிடைக்கின்றன . எத்திலீடீன் 
குளோரைடில் இரண்டு குளோரின் அணுக்களும் ஒரே கார்பன் 
அணு வுடன் இணைந்துள்ளன . ஆனால் , எத்திலீன் டைகுளோ 
ரைடில் அவை வெவ்வேறு கார்பன் அணுக்களுடன் இணைக்கப் 
பட்டுள்ளன . 


CH : CHS + Cl , 


- 


CH3CH2Cl for Cl2 


CH , CH , Cl + HCl 
எத்தில் குளோரைடு 
CHCl , + HCL 
எத்திலிடீன் குளோரைடு 

அல்லது 
CIH , C - CH , Cl + HCl 
எத்திலீன் டைகுளோரைடு 


இத்தகைய குளோரின் ஏற்ற ( chlorynation ) வினையில் 
கடைசி விளை பொருள் ஹெக்ஸா குளோரோ ஈத்தேன் ஆகும் . 
- CCls - CCl - இதேபோல் புரோமினும் வினை படுகிறது . 


-434 


புகுமுக வேதியியல் 


( 3 ) 450 ° C வெப்ப நிலையில் , ஒரு கிரியா ஊக்கியின் முன் 
னிலையில் , ஈத்தேன் சிதைவடைந்து எத்திலீனைக் கொடுக்கிறது . 


G , H.. 


450 ° 

CH2 = CH , + H , 
கிரியா ஊக்கி எத்திலீன் 


பயன்கள் 


எரி பொருளாக இதன் பயன்கள் சிறப்புறவில்லை . 


நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் 

( Unsaturated Hydrocarbons ) 
"ஒலிஃபீன்கள் அல்லது ஆல்கின்கள் ( Olefines or Alkenes ) 

ஆல்கின்கள் , ஒலிஃபீன்கள் எனவும் வழங்கப்படுகின்றன . 
ஒலி ஃபீன் என்றால் எண்ணெய் உண்டாக்கும் சேர்மம் என்பது 
பொருள் . இவ்வகையின் முதல் சேர்மம் எத்திலீனான தால் , 
இவற்றை எத்திலீன் ஹைட்ரோகார்பன் கள் எனவும் வழங் 
கலாம் . 


ஆல்கீன்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டைப் 
பிணைப்பைப் பெற்றுள்ளன . 

ஆலகீன்களை விட 

இரண்டு 
ஹைட்ரஜன் களைக் குறைவாகப் பெற்றிருக்கின்றன . 

H H 

--2H 
H - d - C - H ---- + H - G = C - H 
| 

ப 
Η Η 

H H 
ஈத்தேன் 

எத்திலீன் 
எத்திலீன் ஹைட்ரோகார்பன்களின் பொதுவான மூலக்கூறு 
வாய்பாடு Cz, Han ( n 1,2,3 ... ) ஆகும் . 


H_d_CH 


-- 


இச் சேர்மங்களில் இரு பிணைப்புகள் இருப்பதால் , ஒலி 
பீன்கள் மிக்க வீரியம் வாய்ந்தவை . எனவே , இயற்கையில் 
கிடைப்பது மிக அரிது . 


எத்திலீன் 

( Ethylene C , H ) 
எத்திலீன் என்னும் சேர்மம் ஆல்கீன் படி வரிசையின் முதல் 
சேர்மமாகும் . இது கரிவாயுவிலும் , பெட்ரோலியம் கிணறுகளி 
லிருந்து வெளிவரும் இயற்கை வாயுக்களிலும் காணப்படுகிறது . 


ஹைட்ரோ கார்பன்கள் 


435 


சோதனைச் சாலையில் தயாரித்தல் 

சோதனைச்சாலையில் எத்தில் ஆல்கஹாலை அடர் சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் 170 ° C- க்குச் சூடுபடுத்தி , ஆல்கஹாலில் உள்ள 
நீர் மூலக்கூறை நீக்கி எத்திலீன் பெறப்படுகிறது . 


Η Ή 

Η Η 
| | 

அடர் H.SO , | 
H - G -- C - H 

H - d = C - H 
-H , O 

அதாவது 
H OH 

CH , = CH 
எத்தில் ஆல்கஹால் 


அடர்சல்ஃப்யூரிக் 

ஆல்கஹால் 


-AMMAN 


எத்திலீன் 
வா 


Maa 
lody 


--- 
--- 

பட்டி 
- - 

- N - 
கா-- கம் 

கட்டி 
- 

------ 
க . 

----- 

--- 
--- வகை 

----- 


A 


படம் 73 . 


எத்திலீன் வாயு தயாரித்தல் , 


கலவையை 


படத்தில் காட்டியபடி ஓர் உருண்டையான அடிப்பாகத் 
தையுடைய குடுவையில் , 1 : 2 என்ற கன அளவு விகிதத்தில் 
கலந்துள்ள எத்தில் ஆல்கஹால் , அடர் சல்ஃபூரிக் அமிலக் 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

குடுவையின் 
வாயுவை ஒரு துளை அடைப்பானால் மூடி ஒரு துளையின் வழியாக 
ஒரு வெப்பமானியையும் , மற்றொன் றின் வழியாக ஒரு போக்குக் 
குழாயையும் இணைக்கவேண்டும் . குடுவையை ஒரு மணல் 
தட்டின் மீது வைத்து , 160-170 ° C வெப்ப நிலைக்குச் சூடுபடுத்த . 
வேண்டும் . அப்போது எத்தில் ஆல்கஹால் நீக்கம் அடைந்து 
எத்திலீனைக் கொடுக்கிறது . இங்கு அடர் சல்ஃபூரிக் அமிலம் 
நீர் நீக்கியாகச் செயல்படுகிறது . 


-436 


புகுமுக வேதியியல் 


இவ்விதம் உண்டாகி போக்குக் குழாய்மூலம் வெளிவரும் 
எத்திலீனில் சல்ஃபர் டை ஆக்சைடும் மாசுகளாகக் கலந்துள்ளன 
எத்திலீன் வாயுவைச் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுள்ள 
ஒரு கழுவு சீசாவின் மூலம் செலுத்த வேண்டும் . அப்போது 
சலபர் டை ஆக்சைடும் , கார்பன் டை ஆக்சைடும் சோடியம் 
ஹைட்ராக்சைடில் கரைந்து நீக்கப்படுகின்றன . எஞ்சியுள்ள 
எத்திலீன் வாயு வெளிவருகிறது . தை ஒரு வாயு ஜாடியில் 
நீரின் மேல் சேகரிக்கலாம் . 

இம் முறையில் கீழ்க்கண்ட வினைகள் நடைபெறுன்றன . 
வினை இரண்டு படிகளில் நடப்பதாகக் கருதப்படுகிறது . ஆல் 
கஹால் முதலில் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை பட்டு எத்தில் 
--ஹைட்ரஜன் சல்ஃபேட் உண்டாகிறது . 


- 


CH3 - CH2 | OH + HHSO4 - > CH3 CH2 HSO4 

எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் 
H 

H 
| 160-1700 

H - C =்- H + H2SO4 


| 


- 


H 


SO4H 


யற்பியல் பண்புகள் 

எத்திலீன் நிறமற்ற , இனிய மணமுள்ள வாயு ; நீரில் 
சிறிதளவே கரைகிறது . இது காற்றைவிட சிறிது இலேசானது . 
அதிக நேரம் முகர்ந்தால் மயக்கத்தை உண்டாக்கக்கூடியது , 
வேதிப் பண்புகள் 

( 1 ) காற்றுடன் விளை : இது காற்றில் ஒளியுள்ள சுடருடன் 
எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் , நீராவியையும் கொடுக் 


கிறது . 


C , H , + 30 , 


2CO , + 2H , O 


வீரியமுள்ளது . 


. 


பாரஃபின் ஹைட்ரோ கார்பன்களைவிட எத்திலீன் மிக்க 

இது கூடுதல் வினைகள் ஆக்சிஜனேற்ற 
வினைகள் , பலபடியாக்கல் வினைகள் ஆகியவற்றில் ஈடுபடுகிறது . 
( 2 ) கூகூடுதல் வினைகள் ( Addition reactions ) : எத்திலீன் 

நிறைவுறாத ஹைட்ரோகார்பன் , இது நிறைவுற்ற 
ஹைட்ரோ கார்பன் ஈத்தேனை விட இரண்டு ஹைட்ரஜன் 
அணுக்களைக் 

குறைவாகப் பெற்றிருக்கிறது . இதைப் 
பூர்த்தி செய்ய இதன் மூலக்கூறிலுள்ள இரண்டு கார்பன் 
அணுக்களுக்கிடையே இரட்டைப் 

பிணைப்பு 

ஒன்று 
உள்ளது . மற்ற பொருள்கள் எத்திலீனுடன் வினைபடும்போது , 
ராட்டைப் பிணைப்பு திறந்துகொண்டு , வினைப்படும் பொருள் 


ஹைட்ரோ கார்பன்கள் 


437 


களின் ஒரு பகுதி ஒரு கார்பன் அணுவுடனும் , மற்றொரு பகுதி 
மற்றொரு கார்பன் 

அணுவுடனும் இணைந்து , 

நிறைவுற்ற 
கூட்டுச் சேர்மங்கள் உண்டாகின்றன . அணுக்கள் இரட்டைப் 
பிணைப்பிக்குக் குறுக்காகக் கூடுகின்றன . இத்தகைய வினை 
கூட்டுவினை ( addition reaction ) எனப்படுகிறது . இரட்டைப் 
பிணைப்பு ஒற்றைப் பிணைப்பாக மாற்றப்படுகிறது . எத்திலீன் 
கூட்டு வினையில் கீழ்க்கண்டவாறு ஈடுபடுகிறது : 


( i ) ஹைட்ரஜனின் சேர்க்கை : சூடுபடுத்தப்பட்ட நுண் துகளான 
நிக்கல் வினை வேகமாற்றியின் முன்னிலையில் , எத்திலீனும் , 
ஹைட்ரஜனும் 

இணைந்து ஈத்தேன் என்ற 

நிறைவுற்ற 
ஹைட்ரோ கார்பனை உண்டாக்குகின்றன . இவ் வினையில் 
பிளாட்டினம் , பெல்லேடியம் ஆகிய உலோகங்களையும் வினை 
வேகமாற்றியாகப் பயன்படுத்தலாம் . 

Ni 

CHS 
11 + H , 

| 
A 

CHS 
ஈத்தேன் 


CHA 


CH , 


( ii ) ஹாலஜன்களின் சேர்க்கை : எத்திலீன் மிக எளிதில் குளோ 
சின் , புரோமின் ஆகிய வற்றுடன் வினைபட்டு எத்திலீன் டை 
குளோரைடு , எத்திலீன் டைபுரோமைடு ஆகிய சேர்மங்களை 
உண்டாக்குகிறது . 
CH,, 

CH , Cl 
11 + GI , 
CH , 

CH , Cl 

எத்திலீன்டைபுரோமைடு 
CH , 

CH , Br 
11 + Br , 

| 
CH , Br 

எத்திலீன்டைபுரோமைடு 
எத்திலீன் புரோமின் நிறத்தை நீக்குகிறது . 


CH , 


( iii ) ஹைட்ரஜன் ஹாலைடுகளுடன் வினை : எத்திலீன் ஹைட்ரஜன் 
குளோரைடு , ஹைட்ரஜன் புரோமைடு , ஹைட்ரஜன் அயோ 
டைடு போன்ற சேர்மங்களை உண்டாக்குகிறது . 
H , C = CH , + HCI --- + HC - CH , C1 

( எத்தில் குளோரைடு ) 
H , C CH , + HBr H , C - CHI , Br 

( எத்தில் புரோமைடு ) 


வா 


- 


இணைந்து ஒரு பெரிய 
438 

புகுமுக வேதியியல் 
H , C CH , + HI HTC – CHI 

( எத்தில் அயோடைடு ) 
( iv ) அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபட்டு , எத்தில் 
ஹைட்ரஜன் சல்பேட்டைக் கொடுக்கிறது . 
CH , 

CH ) 
+ H , SO , 

+ | 
CH ,, 

CH , HSO . 

எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் 
( v ) பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினை : எத்திலீன் காரம் 
கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக் கரைசலை நிறமற்ற 
தாக்குகிறது . அப்போது 

எத்திலீன் 

ஆக்சிஜனேற்றமுற்று 
எத்திலீன் கிளைக்காலைக் ( glycol ) கொடுக்கிறது . 
CH2 

CH2OH 
// + H , O + ( O ) - 
CH ,, 

CH , OH 

எத்திலீன் கிளைக்கால் 
( 3 ) பல்பகுதிச் சேர்க்கை அல்லது பல படியாக்கல் ( Polymerisation ) : 
மூலக்கூறு உண்டாகும் வினையைப் பல்பகுதிச் சேர்க்கை என் 
கிறோம் . இவ்விதம் உண்டாகும் பெரிய மூலக்கூறு பலபடி 
( Polymer ) எனப்படுகிறது . எத்திலீனை அதிக அழுத்தத்தில் சூடு 
படுத்தினால் பல எத்திலீன் மூலக்கூறுகள் கூடி பாலித்தீன் 
( Polythene ) என்னும் பிளாஸ்டிக் உண்டாகிறது . 

nC2H . (C2H , n 


பயன்கள் 


( 1 ) எத்திலீன் டைகுளோரைடு , டைபுரோமைடு , எத்தி 
லீன் கிளைக்கால் , பாலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவற்றைத் 
தயாரிக்கப் பயன்படுகிறது . 


( 2 ) செயற்கை முறையில் கனியாகாத காய்களைப் பழுக்க 
வைக்கப் பயனாகிறது . 


( 3 ) மருத்துவத்தில் உணர்ச்சி 
படுகிறது . 


அகற்றியாகப் பயன் 


ஹைட்ரோ கார்பன்கள் 


439 


அசிட்டிலீன் 

( Acetylene ) G , H , 
அசிட்டிலீன் , ஆல்கைன் ஹைட்ரோ கார்பன்கள் வகை 
யைச் சேர்ந்தது . இதில் முப்பிணைப்பு உள்ளது . இவ் வகைச் 
சேர்மங்களின் பொதுவான மூலக்கூறு வாய்பாடு GnH2n- 2 
அசிட்டிலீனின் மூலக்கூறு வாய்பாடு C , H , ஆகும் . இச் சேர்மம் 
பெட்ரோலியம் சிதைந்து உண்டாகிறது . சிறிதளவு அசிட்டி 
லீன் கரி வாயுவிலும் உள்ளது . 


சோதனைச் சாலையில் தயாரிக்கும் முறை 

சோதனைச் சாலையில் , கால்சியம் கார்பைடின் மீது குளிர்ந்த 
நீரை ஊற்றி அசிட்டிலீன் தயாரிக்கப்படுகிறது . 

Cad , + 2H , O --- > C , H , + Ca ( OH ) , 
கால்சியம் 

அசிட்டிலீன் 
கார்பைடு 


அஸிட்டிலீன் 


நீர் 


வாயு 


கால்சியம் 
கார்பைடு 


படம் 74 . 


அஸிட்டிலீன் வாயு தயாரித்தல் 


படத்தில் காட்டியுள்ளது போல் கால்சியம் கார்பைடுத் 
துகள்களை ஒரு கூம்புக் குடுவையில் எடுத்துக்கொள்ள வேண் 
டும் . கூம்புக் குடுவையின் வாயை இருதுளை அடைப்பானால் 
மூடி , ஒரு துளையின் வழியாக ஒரு திசில் புனலையும் , மற்றொன் 
றின் வழியாக ஒரு போக்குக் குழாயையும் செலுத்த வேண்டும் . 
பிரிபுனலில் நீரை எடுத்துக்கொண்டு , அதைச் சொட்டுச் சொட் 
டாகக் கால்சியம் கார்பைடின் மீது ஊற்ற வேண்டும் . அசிட்டி 
லீன் வாயு வெளியாகிறது . 


இவ்விதம் உண்டாகும் அசிட்டிலீன் வாயுவில் பாஸ்ஃபீன் , 
அம்மோனியா ஆகிய இரண்டும் மாசுகளாக உள்ளன . அசிட் 


440 


புகுமுக வேதியியல் 


டிலீன் வாயுவை அமிலங்கலந்த காப்பர் சல்ஃபேட் கரைசலின் 
மூலம் செலுத்தி இம் மாசுகள் நீக்கப்படுகின்றன . பிறகு தூய 
அசிட்டிலீன் வாயு நீரின் மேல் சேகரிக்கப்படுகிறது . 
இயற்பியல் பண்புகள் 

அசிட்டிலீன் நிறமற்ற வாயு . தூய நிலையில் இனிய மண 
முடையது . தூய்மையற்ற அசிட்டிலீன் - வாயுவுக்கு இனிய 
மணம் இல்லை . நீரில் சிறிதளவு கரைகிறது . ஆனால் அசிட் 
டோன் , ஆல்கஹால் போன்ற 

கரிமக் கரைப்பான்களில் 
நன்கு கரைகிறது . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) இது காற்றில் ஒளி மிகுந்த சுடருடனும் , புகையுடனும் 
எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் , நீராவியையும் கொடுக் 


கிறது . 


2CHH , + 50 , 4CO , " -- 2H2O 
ஆக்சிஜனையும் , அசிட்டிலீனையும் கலந்து ஓர் எரிகுழாயில் 
எரிய வைப்பதால் உண்டாகும் சுடர் மிகவும் வெப்பமுள்ள தாய் 
உள்ளது . இதற்கு ஆக்சி - அசிட்டிலீன் சுடர் என்று பெயர் . 
இதைப் பயன்படுத்தி உலோகங்களை உருக்கிப் பிணைக்கவும் 
வெட்டவும் முடிகிறது . 

( 2 ) அசிட்டிலீனும் ஒரு நிறைவுறாத ஹைட்ரோகார்பன் 
ஆகும் . இதன் மூலக்கூறில் இரு கார்பன் அணுக்களுக்கிடையே 
ஒரு முப் பிணைப்பு உள்ளது . ஆகையால் இது கூட்டு வினையில் 
ஈடுபடுகிறது . இஃது எத்திலீனை விட அதிக நிறைவுறாத தன்மை 
யைப் பெற்றிருக்கிறது . அசிட்டிலீன் கூடுதல் வினைகள் , ஆக் 
சிஜனேற்ற வினைகள் , பலபடியாக்கல் ஆகிய வினைகளில் ஈடுபடு 
கிறது . இதன் கூட்டு வினைகள் இரண்டு படிகளில் ( stages ) 
நடக்கிறது . இரண்டு கூட்டுச் சேர்மங்கள் உண்டாகின்றன . 
ஒவ்வொரு படியிலும் வினை நிகழும்போது இரண்டு ஓரிணை 
திறனுடைய தனிம அணுக்கள் இணைகின்றன . 

( i ) ஹைட்ரஜ்னுடன் கூடுதல் : நுண் துகளான நிக்கல் முன்னிலை 
யில் , 140 ° C வெப்ப நிலையில் , அசிட்டிலீன் ஹைட்ரஜனுடன் 
வினை பட்டு முதலில் எத்திலீனையும் , பிறகு ஈத்தேனையும் கொடுக் 
கிறது . 
CH Ni CH 

CH , 
11 + H , 1+ H , 

| 
GH 

140 ° CH , 
அசிட்டிலீன் எத்திலீன் ஈத்தேன் 


CH , 


* ஹைட்ரோ கார்பன்கள் 


441 


CH Cl , 


( ii ) ஹாலஜன்களுடன் வினை : அசிட்டிலீன் , குளோரின் புரோ 
மின் ஆகியவற்றுடன் இணைந்து ஹாலஜன் பெறுதிகளை உண் 
டாக்குகிறது . 
CH 

CHCI 
/// + Cl , --- I + CI2 
CH CHCI 

CH Cl, - 
அசிட்டிலீன் அசிட்டிலீன் 

டைகுளோரைடு டெட்ராகுளோரைடு 
அசிட்டிலீன் புரோமினுடன் வினைபடும்போது புரோமின் 
நீர் நிறமற்றதாகிறது . 
CH CH Br 

CH Bra 
// + Br , 

+ Br , 
CH CHBr 

CHBr2 
அசிட்டிலீன் அசிட்டிலீன் 
டைபுரோமைடு டெட்ரா புரோமைடு 


13 


(iii ) ஹாலஜன் அமிலங்களுடன் வினை : இது ஹைட்ரஜன் புரோ 
" மைடுடன் கூட்டுவினையில் ஈடுபடுகிறது . முதல் படியில் வைனைல் 
-புரோமைடும் ( vinyl bormide ) , இரண்டாம் படியில் எத்திலீடீன் 
புரோமைடும் ( ethylidinc bormide ) பெறப்படுகின்றன . 
CH 

+ HBr CHS 
III + HBr 
CH CHBr 

GHBr , 

எத்திலிடீன் 
புரோமைடு புரோமைடு 


CH , 


- 


வைனைல் 


(iv ) நீருடன் வினைபடுதல் : சிறிதளவு மெர்க்குரிக் சல்ஃபேட் 
கலந்துள்ள நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தின் மூலம் அசிட்டிலீனைச் 
செலுத்தினால் அசிட்டால்டிஹைடு ( acetaldehyde ) உண்டா 


கிறது . 


H 


H , SO , 
CH = 

CH , CH ( OH ) 

-- > CH3 - CHO 
HgSO , வைனைல் ஆல்கஹால் அசிட்டால் 
( நிலையற்றது ) 

டிஹைடு 


( v ) ஆக்சிஜனேற்ற விளைகள் : குரோமிக் அமிலக் கரைசலின் 
வழியாக , அசிட்டிலீன் செலுத்தப்படும்போது , அது ஆக்சிஜ 
னேற்றமடைந்து அசிட்டிக் அமிலம் உண்டாகிறது . 
CH = CH + H20 + [ O ] 

CH , COOH 
அசிடிக் அமிலம் 


( b ) அசிட்டிலீனை அம்மோனியா கலந்த குப்ரஸ் குளோ 
442 

புகுமுக வேதியியல் 
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் காரக் கரைசலின் மூலம் 
அசிட்டிலீன் செலுத்தப்பட்டால் , ஆக்சாலிக் அமிலம் உண்டா 
கிறது . 
CH 

COOH 
III + 4 [ 0 ] 

COOH 
CH 

COOH 

ஆக்சாலிக் ஆமிலம் 
( vi ) பதிலீட்டு வினைகள் : அசிட்டிலீனிலுள்ள இரு ஹைட்ரஜன் 
அணுக்களையும் இரு உலோக அணுக்களால் பதிலீடு செய்ய 
முடியும் . இதற்குக் காரணம் , அமிலங்களைப்போன்று அசிட்டி 
லீனும் பதிலீடு செய்யத் தக்க ஹைட்ரஜன் அணுக்களைப் பெற் 
றிருப்பதேயாகும் . ஆகையால் , அசிட்டிலீன் அமிலத்தன்மை 
பெற்றுள்ளதாகக் கருதப்படுகிறது . 

( a ) அம்மோனியா கலந்த சில்வர் நைட்ரேட்டுடன் அசிட்டி 
லீனை வினைபடுத்தினால் சில்வர் அசிட்டிலைடு ( acetylide ) 
என்ற வெண்மை நிற வீழ்படிவு உண்டாகிறது . 
CH 

Aga 
| + 2 Ag NO : + 2 NH4 OH ill + 2NH NOS. 
CH 

Agc + 2H , O 
சில்வர் அசிட்டிலைடு 

பாரைடு 
கரைசல் மூலம் செலுத்தினால் , சிவப்பு நிறக் குப்ரஸ் அசிட் 
டிலைடு வீழ்படிவாகிறது . 
CH = CH + Gu , Ci , + 2NH OH 

CuC = CCu | 
குப்ரஸ் அசிட்டிலைடு 
+ 2NHCl + 2H , O 


- 


( viii ) பலபடிச் சேர்க்கை ( Polymerisation ) : பழுக்கக் காய்ந்த 
ஒரு குழாய் மூலம் அசிட்டிலினைச் செலுத்தினால் பென்சீன் 
உண்டாகிறது . இவ் வினையின்போது மூன்று அசிட்டிலீன் 
மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பென்சீன் ( benzene ) மூலக்கூறு 
உண்டாகிறது . 

பென்சீன் ஓர் அரோமாடிக் ( aromatic) 
ஹைட்ரோகார்பன் . 

3CH = CH C.H ; ( பென்சீன் ) 
பயன்கள் 

( 1 ) சைக்கிள் விளக்குகளிலும் , கலங்கரை விளக்கங்களிலும் 
இது பயன்படுகிறது . (2 ) ஆக்சி அசிட்டிலீன் ஊது உலைகளில் 


ஹைட்ரோ 
கார்பன்களுக்கிடையே 
உள்ள 
வேறுபாடுகள் 


பண்பு 


மீத்தேன் 


எத்திலீன் 


அசிட்டிலீன் 


ஹைட்ரோ கார்பன்கள் 


1. 


அமைப்பு 


நிறைவுற்றஹைட்ரோஇரட்டைப் பிணைப்புமுப்பிணைப்பு டைய 
கார்பன், 2.டையநிறைவுறாத 

நிறைவுறாதஹைட்ரோ ஹைட்ரோகார்பன் 

கார்பன். 


. 


2. 


நிறம் 


நிறமற்றது 


நிறமற்றது 


நிறமற்றது 
. 


3. 


மணம் 


மணமற்றது 


இலோசானஇனியமண முடையது. 


னியமணமுடையது. 


4. 
எரியும் 
தன்மை 


புகையற்ற 
, 
ஒளியற்ற எரிகிறது 


நீலநிற,புகையுள்ளஒளிமிகுந்தமிகுந்தபுகையுடனும்ஒளி சுடருடன்சுடருடன்எரிகிறது 

யுடையசுடருடனும்எரி 


கிறது. 


திறது 


. 


5.ஆக்சிஜனுடன்வினைவீரியத்துடன்வினைபுரிவீரியத்துடன் 
வினை 
புரி 
நன்கு 
வினைபுரிகிறது 

கிறது 
. 6.புரோமின் 

மாற்றம்இல்லை புரோமின்நீர்நிறமற்றபுரோமின்நீர்நிறத்தை வினை 

தாகிறது. 

இழக்கிறது 
. 


நீருடன் 


1 


. 


25 


443 


444 


DEN 


பண்பு 


மீத்தேன் 


எத்திலீன் 


அசிட்டிலீன் 


7. 


காரங் 
கலந்த 
பொட் 
எவ்வித 
மாற்றமும் 
உண் 
பெர்மாங்கனேட் 
நிறத்தை 
கரைசல் 
நிறமற்றதாகிறது 
. டாசியம்பெர்மாங்கடாவதில்லை இழக்கிறதுஎத்திலீன்ஆக்சாலிக் 

அமிலம் னேட்டுடன்வினை 

க்ளைக்கால்உண்டாகிடைக்கிறது. 


8. 


சல்ஃபூரிக் 


அமிலத் 


வினை 
ஏதும் 
இல்லை 


துடன்வினை 


அடர் 
சல்ஃபூரிக் 
அமிலத் 
HgsO 
. 
ஐப் 
பெற்றுள்ள 
துடன் 
எத்தில் 
ஹைட்நீர்த்தசல்ஃபூரிக்அமி ரஜன்சல்ஃபேட்டைத் லத்துடன் அசிட்டால் 
தோற்றுவிக்கிறது 

டிஹைடைஉண்டாக்கு 


கிறது. 


9, 


அம்மோனியா 
கலந்த சில்வர் 

நைட்ரேட் டுடன்வினை 


வினை 
இல்லை 


வினை 
இல்லை 


வெண்மை 

நிறசில்வர் 
அசிட்டிலைடு 
வீழ்படிவா 


கிறது. 


வினை 
இல்லை 


10. 
அம்மோனியா 
கலந்த குப்ரஸ் 

குளோரை டுடன்வினை 


எவ்வித 
மாற்றமும் 
இல்லை 
சிவப்பு 
நிற 
குப்ரஸ் 
அசிடி 

லைடுவீழ்படிவாகஉண் 


டாகிறது 
. 


புகுமுக வேதியியல் 


HESAM 


ஹைட்ரோ கார்பன்கள் 


445 


டிலீன் 


உலோகங்களை வெட்டவும் , உருக்கவும் இணைக்கவும் , அசிட் 

பயன்படுகிறது . ( 3 ) நியோப்ரின் என்ற செயற்கை 
இரப்பர் தயாரிக்கவும் , அசிட்டால்டிஹைடு , வைனைல் குளோ 
ரைடு , அசிட்டிலீன் டெட்ரா குளோரைடு ஆகியவற்றைத் 
தயாரிக்கவும் இச் சேர்மம் பயன்படுகிறது . 


எத்தில் ஆல்கஹால் 

( Ethyl Alcohol C , H , OH ) 
ஆல்கஹால்கள் ஹைட்ராக்சில் தொகுதியைப் ( OH ) 
பெற்றுள்ள சேர்மங்கள் . இவற்றின் பொதுவான மூலக்கூறு 
வாய்பாடு R - OH ஆகும் . இவ் வாய்பாட்டில் R- என்பது ஒரு 
ஆல்கைல் தொகுதியைக் குறிக்கிறது . எத்தில் ஆல்கஹல் 
அல்லது எத்தனால் , C , H , OH , ஈத்தேனிலிருந்து பெறப்படு 
கிறது . ஈத்தேனிலுள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவை ஒரு OH 
தொகுதியினால் பதிலீடு செய்தால் எத்தில் ஆல்கஹால் கிடைக் 
கிறது . 
Η Η 

Η Η 
ப | 
H - G - C - H 

H - d - d - OH 
| 

1 ப 
Η Η 

H H 
ஈத்தேன் 

எத்தில் ஆல்கஹால் 


d - d 


எத்தில் ஆல்கஹால் , சர்க்கரை அல்லது 

ஸ்டார்ச்சுப் 
பொருள்களை நொதித்தல் ( fermentation ) முறையில் சிதைத்துப் 
பெறப்படுகிறது . 


நொதித்தல் ( Fermentation ) 

நொதித்தல் என்பது சிக்கலான கரிமச் சேர்மங்கள் என் 
சைம்களின் ( enzymes ) உதவியால் சிதைவுற்று அதனினும் சிறிய 
மூலக்கூறுகளுடைய சேர்மங்கள் உண்டாகும் வினையாகும் . 
என்சைம்கள் என் பன உயிரினங்களால் சுரக்கப்படும் கரிமச் 
சேர்மங்களாகும் . நொதித்தல் நிகழும்போது என் சைம்கள் 
கரிம வினைவேக மாற்றியாகச் செயல்படு கின்றன . 

என் 
சைம்கள் வெப்பம் , மின்சாரம் இவற்றால் பாதிக்கப்படுகின்றன . 
ஒரு குறிப்பிட்ட என்சைம் ஒரு வினையைத்தான் ஊக்குவிக்க 
முடியும் . ஈஸ்ட் ( yeast ) என்ற தாவர வகையில் பல என்சைம் 
கள் உள்ளன . இவ் வகையைச் சேர்ந்த பலவினைகளில் கார்பன் 
டை ஆக்சைடு நுரைத்த பொங்கு தலுடன் வெளிவருகிறது .. 


446 


புகுமுக வேதியியல் 


இதனால் திரவம் முழுவதும் கொதிப்பது போல் தோன்றுகிறது . 
இக் காரணத்தினால் தான் இம் முறை நொதித்தல் முறை என 
வழங்கப்படு கிறது . 

இம் முறையைப் பயன் படுத்திக் கீழ்க்கண்டவாறு 
வகைகளில் எத்தில் ஆல்கஹால் தயாரிக்கலாம் . 


தயாரிக்கும் முறை 
( 1 ) கரும்புச் சர்க்கரையிலிருந்து : சர்க்கரையைப் 

படிக 
மாக்கி நீக்கிய பிறகு கிடைக்கும் நீர்த்த கரைசல் அல்லது 
கழிவுப்பா குக்கரைசலைச் ( molasses ) சிறிதளவு நீர்த்த சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் சேர்க்கவேண்டும் . இக்கரைசலுடன் ஈஸ்ட்டைச் 
சேர்த்து , இதை 20 ° C வெப்ப நிலையில் சில நாள்கள் வைத்திருக்க 
வேண்டும் . அப்போது ஈஸ்ட்டிலிருந்து உண்டாகும் இன்வெர்ட் 
டேஸ் (invertase ) என்ற என்சைம் சுக்ரோஸ் எனப்படும் 
சர்க்கரை மூலக்கூறைச் சிதைத்துக் குளுக்கோஸ் , ஃபிரக் 
டோஸ் ஆகிய சேர்மங்களைக் கொடுக்கிறது . 

இன்வெர்ட்டேஸ் 
C , H ,, 0,1 + H , O C.H1,0 ; + C.H1,0 ; 

குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் 


ஈஸ்ட் உண்டாக்கும் மற்றொரு என்சைமான சைமேஸ் 
( Zymase ) என்பது , குளுக்கோசையும் , ஃபிரக்டோசையும் . 
சிதைத்து எத்தில் ஆல்கஹாலையும் , கார்பன் டை ஆக்சை 
டையும் உண்டாக்குகிறது . 


சைமேஸ் 
G.H , O . C , H , OH + 2CO , T 

எத்தில் ஆல்கஹால் 


( 2 ) ஸ்டார்ச்சிலிருந்து : உருளைக்கிழங்கு . அரிசி , கோதுமை 
பார்லி போன்ற மலிவான ஸ்டார்ச் ( starch ) அதிகமாக உள்ள 
பொருள்களிலிருந்தும் எத்தில் ஆல்கஹால் தயாரிக்கப்படுகிறது . 


உருளைக்கிழங்கை மெல்லியத் துண்டுகளாக்கி , 140-150 ° C 
வெப்ப நிலையில் , அதிக அழுத்தத்தில் நீராவியுடன் சேர்த்து 
வேகவைக்கவேண்டும் இப்போது கூழ் போன்ற ( mash ) 
ஒரு கரைசல் கிடைக்கிறது . இத்துடன் மால்ட் ( malt ) அல்லது 
முளைக்கவைத்த பார்லியைச் சேர்த்து 50 ° C வெப்ப நிலையில் 
வைத்திருக்கவேண்டும் . அப்போது மால்ட்டிலிருந்து உண் 


ஹைட்ரோ கார்பன்கள் 


447 


டாகும் டயஸ்ட்டேஸ் ( diastase ) என்ற என்சைம் ஸ்டார்ச்சை , 
மால்ட்டோஸ் ( maltose ) என்ற சர்க்கரைப் பொருளாக மாற்று 
கிறது . 

டயஸ்ட்டேஸ் 
2 ( C6H10O5 ) n + nH2O 

na H 
மால்ட்டோஸ் 


220 ,, 


ஈஸ்ட்டி 


இக் கரைசலை 15 ° C வெப்ப நிலைக்குக் குளிரச் 
செய்து இத்துடன் ஈஸ்ட்டைச் சேர்க்கவேண்டும் . 
லிருந்து மால்ட்டேஸ் , சைமேஸ் என்ற இரு என்சைம்கள் உண் 
டாகின்றன . இவற்றில் மால்ட்டேஸ் என்ற என்சைம் மால்ட் 
டோசைக் குளுக்கோ ஸாக மாற்றுகிறது , 

மால்ட்டேஸ் 
CL , H , O.1 + H , O 

2C , H , O. 
குளுக்கோஸ் 


மற்றொரு 

என்சைமான சைமேஸ் , குளுக்கோஸை 
சிதைத்து எத்தில் ஆல்கஹாலையும் , கார்பன் டை ஆக்சைடை 
யும் தருகிறது . 

சைமேஸ் 
GH , O. --- 2C , H OH + 2CO , t 


மேற்கண்ட இருமுறைகளில் நொதித்தலால் கிடைக்கும் 
திரவத்தில் 10 % ஆல்கஹால் தான் கிடைக்கும் . எஞ்சியுள்ளது. 
நீராக இருக்கும் . இக் கலவையிலிருந்து நீரை நீக்கி , ஆல்க 
ஹாலைத் தூய்மைப்படுத்தும்போது கீழ்க்கண்ட ஆல்கஹால் 
வகைகள் உண்டாகின்றன . 


( a ) வடித்துப் பிரித்த சாராயம் ( Rectified spirit ) : நொதித்தல் 
முறையில் கிடைத்த ஆல்கஹாலை வடிகட்டிப் பின்னர் காய்ச்சி 
வடித்தலுக்கு உட்படுத்த வேண்டும் . அப்போது எத்தில் ஆல் 
கஹால் அதன் கொதி நிலையில் ஆவியாகிறது . கிடைக்கும் 
இந்த ஆவியைக் குளிர்வித்தால் தூய்மையான 95 % எத்தில் 
ஆல்கஹால் உண்டாகிறது . இதை வடித்துப் பிரித்த சாராயம் 
என்பர் . 


( b ) தனி ஆல்கஹால் ( Absolute alcohol ) : வடித்துப் பிரித்த 
சாராயத்தில் மேலும் 4-5 % நீர் உள்ளது . இதனுடன் சுட்ட 
சுண்ணாம்பைச் சேர்த்து மீண்டும் காய்ச்சி வடித்தால் , பெருமளவு 


* 448 


புகுமுக வேதியியல் 


நீர் நீக்கப்படுகிறது . ஆல்கஹாலைச் சோடிய உலோகம் அல்லது 
கால்சியத்தின் மீது காய்ச்சி வடித்தால் எஞ்சியுள்ள நீர் 
முழுவதும் நீக்கப்பட்டு , நீரற்ற ஆல்கஹால் 

கிடைக்கிறது , 
இதற்குத் தனி ஆல்கஹால் எனப் பெயர் . 


( c ) தன்மை மாறிய சாராயம் ( Denatured alchohol ) : தொழிற் 
சாலை , சோதனைச்சாலை ஆகியவற்றில் பயன்படும் ஆல்கஹாலைக் 
குடிக்கத் தகாதவாறு மாற்ற வேண்டும் . இதற்காக ஆல்கஹா 
லுடன் , மெத்தில் ஆல்கஹால் , பிரிடீன் அல்லது ஃபார்மால் 
டிஹைடு போன்ற நச்சுத்தன்மையுள்ள பொருள்களைச் சேர்த் 
தால் , அது குடிக்கத் தகுதியற்றதாகி விடுகிறது . இதற்குத் 
தன்மை மாறிய சாராயம் என்று பெயர் ஏற்படுகிறது . 


இயற்பியல் பண்புகள் 

எத்தில் ஆல்கஹால் நிறமற்ற , இனிய மணமுடைய திரவம் . 
எரிச்சலூட்டும் சுவையுடையது . எளிதில் ஆவியாகும் தன்மை 
யுடையது . நீரைவிட இலேசானதால் நீரில் நன்கு கரைகிறது . 

தன் கொதி நிலை 78 : 5 ° C . இதைச் சிறிதளவு உட்கொண்டால் 
நன்கு ஊக்குவிக்கும் திரவமாக இருக்கிறது . ஆனால் , அதிக 
அளவு எடுத்துக் கொண்டால் நச்சுத்தன்மை உள்ளதாக மாறி 
விடுகிறது . 


" வேதிப் பண்புகள் 

( 1 ) எரிதல் : எத்தில் ஆல்கஹால் காற்றில் ஒளியற்ற நீல 
நிறச்சுடருடன் எரிந்து கார்பன் - டை ஆக்சைடையும் , நீராவி 
யையும் தோற்றுவிக்கிறது . 

C , H OH + 30 , 2CO , t + 3H.O 


( 2 ) சோடியத்துடன் வினை : எத்தில் ஆல்கஹால் சோடியத் 
துடன் மிக்க வீரியத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளி 
யேற்றுகிறது . சோடியம் ஈத்தாக்சைடு என்ற திண்மம் உண்டா 


2C2H ,OH + 2Na 


- > 2C , H , ONa + H , 1 

சோடியம் ஈத்தாக்சைடு 


ஹால் 


( 3 ) பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடுடன் வினை : எத்தில் ஆல்க 

பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடுடன் வினை புரிந்து 
"எத்தில் குளோரைடைக் கொடுக்கிறது . 
C , H , OH + Pal , G , H , Cl + POCI , + HCI 

எத்தில் குளோரைடு 


160 ° G வெப்ப நிலையில் பூரிக் அம் 
ஹைட்ரோ கார்பன்கள் 

449 
(க ) ஹைட்ரஜன் குளோரைடுடன் வினை : நீரற்ற சிங்க் குளோ 
ரைடின் முன்னிலையில் எத்தில் ஆல்கஹால் ஹைட்ரஜன் குளோ 
ரைடுடன் வினைபட்டு , எத்தில் குளோரைடையும் , நீரையும் 
தருகிறது . 

நீரற்ற 
C ,H , OH + HCI C , H , Cl + H , O 

ZnCl2 
( 5 ) ஆக்சிஜனேற்றம் : எத்தில் ஆல்கஹால் பொட்டாசியம் 
பெர்மாங்கனேட்டுடன் 

வினை பட்டு முதலில் 

அசிட்டால் 
டிஹைடையும் , பிறகு அசிடிக் அமிலத்தையும் உண்டாக்கு 

இவ் வினைகளில் எத்தில் ஆல்கஹால் ஆக்சிஜனேற்ற 
மடைகிறது . 
C , H , OH CHỊCHO -- > GH , COOH 

அசிட்டால் டிஹைடு அசிடிக் அமிலம் 
( 6 ) அடர் சல்ஃப்யூரிக் அமிலத்துடன் வினை : எத்தில் ஆல்கஹால் 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 100 ° C வெப்ப நிலைக்குச் சூடு 
படுத்தப்பட்டால் எத்தில் ஹைட்ரஜன் சல்பேட் தோன்று 
கிறது . 
CAH , OH + H , SO , -- C , H , HSO, + H , O 

எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் 
இவ் வினை பில் சல்ஃபூரிக் அமிலம் பெருமளவில் இருந்தால் 
வடைந்து எத்திலீன் கிடைக்கிறது . 

C, H , HSO, * GH , + HI , SO . 


கிறது . 


( 7 ) மிகையான எத்தில் 

ஆல்கஹாலுடன் 

அடர் 
சல்ஃபூரிக் அமிலம் 140 ° C வெப்ப நிலையில் வினைபுரிந்து 
டை 
ஈத்தைல் ஈத்தரைத் தருகிறது . 


C2H5OH + HlocaHs 


C2H5-0- C2HS + H20 
டைஈத்தைல் ஈத்தர் 


( 8 ) அமிலங்களுடன் வினை : கனிம , மற்றும் கரிம 
கஹாலுடன் வினைபட்டு எஸ்டரையும் ( ester ), நீரையும் தரு 


ஆல் 


கின்றன . 


16 


450 

புகுமுக வேதியியல் 
( a ) கரிம அமிலம் : எத்தில் ஆல்கஹால் , அசிட்டிக் அமி 
லத்துடன் வினைபட்டு , எத்தில் அசிட்டேட் என்ற எஸ்டரைத் 
தோற்றுவிக்கிறது . 
C ,H ,OH + CH : COOH CH , COCl , H , + H , O 

எத்தில் அசிட்டேட் 


( b ) கனிம அமிலம் : ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் 
வினை புரிந்து எத்தில் குளோரைடையுயும் , நீரையும் தருகிறது . 
C2H , OH + HCI C , H , Cl + H20 

எத்தில் குளோரைடு 
எஸ்டர்கள் , பொதுவாக இனிய மணமுடைய , எளிதில் ஆவி 
யாகும் திரவங்கள் , 


( c ) எத்தில் ஆல்கஹால் நீரற்ற கால்சியம் குளோரைடுடன் 
இணைந்து ஒரு திண்ம பெறுதியை உண்டாக்குகிறது . இதனால் 
நீரற்ற கால்சியம் 

குளோரைடை , ஆல்கஹாலை உலர்த்தப் 
பயன் படுத்த முடியாது . 


4C , H , OH + CaCl , 


Cacl , • 4C , H , OH 


( 10 ) அயோடோஃபாம் ( Iodoform ) வினை : எத்தில் ஆல்கஹாலை 
அயோடினுடனும் , ஒரு காரக்கரைசலுடனும் சேர்த்துச் சூடு 
செய்தால் அயோடோ ஃபாம் என்னும் சேர்மம் உண்டாகிறது . 
இது மஞ்சள் நிறமுள்ள , தனிப்பட்ட மணமுள்ள ஒரு சேர்ம 
மாகும் . 
C , H , OH + 41 , + 6KOH -- + CHI ) + HCOOK 

+ 5KI + 5Hz0 
அயோடோஃபாம் 


எத்தில் ஆல்கஹால் சலவைத்தூள் கரைசலுடன் வினை 
புரிந்து குளோரோஃபாம் என்னும் சேர்மத்தைக் கொடுக்கிறது . 


பயன்கன் 


( 1 ) ஈத்தர் , எத்திலீன் , குளோரோஃபாம் , அயோடோ பாம் 
ஆகியவற்றைத் தயாரிக்கப் பயனாகிறது . ( 2 ) சிறந்த கரைப்பா 
னாகவும் , 

வார்னிஷ் தயாரிக்கவும் , டிஞ்சர் , மதுபானங்கள் 
முதலியவை தயாரிக்கவும் எத்தில் ஆல்கஹால் உதவுகிறது . 
( 3 ) எந்திரங்களில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது . 


ஹைட்ரோ கார்பன்கள் 


451 


அசிட்டிக் அமிலம் ( Acetic acid ) 

மோனோகார்பாக்ஸிலிக் அமில படிவரிசையில் அசிடிக் 
அமிலம் இரண்டாவதாக அமைந்துள்ளது . இவ் அமிலங்களில் 
உள்ள செயல்படு தொகுதி (functional group ) - COOH ஆகும் . 


தயாரிக்கும் முறை 

( 1 ) முன்பு நீர்த்த எத்தில் ஆல்கஹால் கரைசலைப் புளிக்கச் 
செய்து அசிடிக் அமிலம் பெறப்பட்டது . 3-6 % அசிடிக் அமிலம் 
உள்ள ஒரு கரைசல் கிடைத்தது . இதை வினீகர் ( Vinegar ) 
என வழங்கலாம் . 


( 2 ) தற்போது அசிட்டிலீனிருந்து இவ் அமிலம் தயாரிக்கப் 
படுகிறது . அசிட்டி லீன் வாயுவை 1 % மெர்குரி சல்ஃபேட்டைக் 
கொண்டுள்ள 20 % நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தினுள் , 100 ° C 
வெப்ப நிலையில் செலுத்தினால் அசிட்டால் டிஹைடு உண்டா 
கிறது , காற்றுடன் , அசிட்டால் டிஹைடை 60 ° C வெப்ப நிலை 
யில் , மங்கனீச அசிட்டேட் வினைவேகமாற்றியின் முன்னிலை 
யில் , 5 வளி மண்டல அழுத்தத்தில் வினை படுத்த அசிடிக் 
அமிலம் கிடைக்கிறது . 

CH = CH + H2O ---+ CH CHO 
CH CHO + 3 O 

CH , COOH 


----- 


2 


( 3 ) சோதனைச்சாலையில் , பொட்டாசியம் டைகுரோமேட் , 
அடர் சல்ஃபூரிக் அமிலம் ஆகியவற்றின் முன்னிலையில் எத்தில் 
ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றமடைந்து அசிடிக் அமிலத்தைத் 
தருகிறது . 

C , H , OH + 0 , CH , COOH + H , O 


இயற்பியல் பண்புகள் 

இது நிறமற்ற , கார நெடியுடைய திரவம் . நீருடன் நன்கு 
கரைகிறது . நீரற்ற தூய்மையான அமிலம் க்ளே சியல் ( glacial ) 
அசிடிக் அமிலம் எனப்படுகிறது . து தோலின் மீது பட்டால் 
காயங்களை உண்டாக்கும் . இதன் கொதி நிலை 118 ° G . 


வேதிப் பண்புகள் 

( 1 ) இது ஒரு வீரியமற்ற அமிலம் , எனவே , இது சிதை 
வடைந்து ஹைட்ரஜன் , அசிட்டேட் அயனிகளைச் சிறிதளவு 
கொடுக்கிறது . 

CH , COOH == CH , COO- + H + 


452 


புகுமுக வேதியியல் 


( 2 ) சோடியத்துடன் இவ் வமிலம் வினைபட்டு ஹைட்ரஜனை" 
வெளியேற்றுகிறது . 


2 CH , COOH + 2 Na --- 2 CH , COONa + H , 

சோடியம் அசிட்டேட் 


( 3 ) காரங்களுடன் வினைபட்டு உப்புகளையும் , நீரையும் 
உண்டாக்குகிறது . இது அமிலப்பண்பை எடுத்துக்காட்டுகிறது 

CH , COOH + Na OH ----- CHỊ COONa + HNO 


( 4 ) அசிடிக் அமிலம் எத்தில் ஆல்கஹாலுடன் வினை புரிந்து 
எதில் அசிட்டேட் என்ற எஸ்டரைத் தருகிறது . 

CH , COOH + C , H ; OH ---- CH , COO C , H , + H , O 


( 5 ) பாஸ் ஃ பரஸ் பெண்டா குளோரைடு இவ் அமிலத் 
துடன் வினைபட்டு அசிட்டைல் ளாரைடைத் தோற்று 


விக்கிறது . 


CH , COOH + Pal ; 


CH , CO Cl + PO Cl , + HCl 
அசிட்டைல் குளோரைடு 


( 6 ) சோடியம் அசிட்டேட்டையும் , சோடாச் சுண்ணம் 
பையும் சேர்த்துச் சூடுபடுத்தும்போது மீத்தேன் உண்டாகிறது . 

CH , COO Na + Na OH -- + CH , + Na , CO , 


சோடியம் அசிட்டேட் கரைசலை மின்னாற்பகுத்தால் நேர் 
மின் முனையில் ஈத்தேன் உண்டாகிறது . 


2 CH , COO Na --- C , H , + 2 CO , + 2 Na 
2 Na + 2 H, O --- 2 Na OH + H2 1 


பயன்கள் 


( 1 ) செயற்கை நூலிழைகளைத் தயாரிக்க உதவும் செல்லு 
லோஸ் அசிட்டேட் ( cellulose acetate ) என்ற சேர்மத்தைத் 
தயாரிக்கவும் , பலவகை அசிட்டேட்டுகள் தயாரிக்கவும் பயன் 
படுகிறது . ( 2 ) எஸ்டர்கள் , மருத்துவத்துறையில் பல மருந்து 
கள் ஆகியவை தயாரிக்கவும் அசிடிக் அமிலம் பயனாகிறது . 


ஹைட்ரோ கார்பன்கள் 


453 


1 . 


வினுக்கள் 
மீத்தேன் சோதனைச் சாலையில் எவ்வாறு தயாரிக்கப் 
படுகிறது ? அதன் முக்கியப் பண்புகளை விவரி . 


2. எத்தில் ஆல்கஹாலிலிருந்து எத்திலீன் எவ்வாறு பெறப் 

படுகிறது ? கீழ்க்கண்ட வற்றுடன் எத்திலீன் எவ்வாறு 
வினைபடுகிறது ? - ( i ) குளோரின் , ( ii ) அடர் HASO ,, 
( iii ) HBr , ( iv ) கார KMnO , கரைசல் . எத்திலீனின் 
முக்கிய பயன்களைக்கூறு . 


3. சோதனைச் சாலையில் அசிட்டிலீன் வாயு எவ்வாறு தயா 

ரிக்கப்படுகிறது ? கீழ்க்கண்டவற்றுடன் அசிட்டிலீன் 
எவ்வாறு வினைபுரிகிறது ? ( i ) ஹைட்ரஜன் ; ( ii ) குளோ 
ரின் ; ( iii ) நீர்த்த சல்ஃபூரிக் அமிலம் ; ( iv ) சில்வர் 
நைட்ரேட் கரைசல் : ( v ) குப்ரஸ் குளோரைடு கரை 
சல் ; ( vi ) HBr . 


4. சோடியம் அசிட்டேட்டிலிருந்து ஈத்தேன் எவ்வாறு 

பெறப்படுகிறது ? 


5 . 


மீத்தேன் , எத்திலீன் , அசிட்டிலீன் இவற்றின் பண் 
புகளை ஒப்பிடுக . 


6. எத்தில் ஆல்கஹாலிலிருந்து அசிடிக் அமிலம் தயாரிக் 

கும் முறையை விவரி . இதன் முக்கியப்பண்புகளை விளக் 


கிக்கூறு 


7 . 


‘ நொதித்தல் என்றால் என்ன ? எத்தில் ஆல்கஹாலைப் 
பெருமளவு தயாரிக்க உதவும் முறைகளை விவரி . கீழ்க் 
கண்டவற்றுடன் ஆல்கஹால் எவ்வாறு வினைபுரிகிறது ? 
( i ) சோடியம் , ( ii ) அசிடிக் அமிலம் , ( iii ) அடர் சல்பூரிக் 
அமிலம் , ( iv) பாஸ்ஃ பரஸ் பெண்டாகுளோரைடு . 
( v ) சிறு குறிப்பு வரைக : தனி ஆல்கஹால் . 


8. கீழ்க்கண்ட மாற்றங்கள் 

எவ்வாறு 

நிகழ்த்தப்படு 
கின்றன ? 
( a ) அசிட்டிலீனிலிருந்து ஈத்தேன் ; 
( b ) அசிட்டிலீனிலிருந்து பென்சீன் ; 
( c ) எத்தில் ஆல்கஹாலிலிருந்து எத்திலீன் 

குளோரைடு ; 


டை 


454 


புகுமுக வேதியியல் 


( d ) அசிட்டிலீனிலிருந்து அசிட்டால் டிஹைடு ; 
( e ) சோடியம் அசிட்டேட்டிலிருந்து கார்பன் டெட்ரா 

குளோரைடு ; 


9. குறிப்பு வரைக : 

( i ) நிறைவுறாத் தன் மை ( Unsaturation ) ; 
( ii ) பலபடியாக்கல் ( Polymerisation ) ; 
( iii ) கூடுதல் வினைகள் ( Addition reactions ) ; 
( iv ) பதிலீட்டு வினைகள் (Substitution reactions ) ; 
( v ) படி வரிசைகள் (Homologous series ) . 


-- 


கலைச்சொற்கள் 


தனி 


தனி அளவு 


துல்லியம் 

A 
Abnormal 

இயல்பற்ற 
Abrasive 

தேய்க்கும் பொருள் 
Absolute 
Absolute scale] 
Absolute temperature 

தனி வெப்ப நிலை 
Absolute zero temperature 

சூன்ய வெப்பம் 
Absorbent 

உறிஞ்சி 
Absorption 

உறிஞ்சுதல் 
Absorption tower 

உறிஞ்சும் கோபுரம் 
Abstract 

அருவமான , சுருக்கம் 
Abundance of elements 

தனிமங்களின் மிகுதி 
Acceleration 

முடுக்கம் 
Accelerator 
Acceptor 
Accuracy 
Acetaldehyde 

அசெட்டால்டிஹைடு 
Acetaldehyde hydrate 

அசெட்டால் டிஹைடு 

ஹைட்ரேட் அல்லது 

நீரேறி 
Acetaldehyde hydrazone 

அசெட்டால்டிஹைடு ஹைட் 

ரஸோன் 
Acetanilide 

அசெட்டனிலைடு 
Acetic acid 

அசெட்டிக் அமிலம் 
Acetic anhydride 

அசெட்டிக் அன்ஹைட்ரைடு 
அல்லது அசெட்டிக் அமில 

நீரிலி 
Acidity 

அமிலத்தன்மை 


முடுக்கி 
ஏற்பி , வாங்கி 


- 


- 


456 


புகுமுக வேதியியல் 


Acidity ( of base ) 


- 


Acid anhydride 


-- 


- 


Activation energy 
Active 
Affinity 
Agent 
Aggregation 
Air regulator - 
Air tight 
Alcohol , Primary 


- 


Alcohols 
Alcohol, secondary 


Alcohol, Tertiary 


Aliphatic compounds 


( காரத்தின் ) அமிலத்தன்மை 

அல்லது அமிலத்துவம் 
நீரற்ற அமிலம் அல்லது 

அமில நீரிலி 
கிளர்வுகொள் ஆற்றல் 
வீரியமுள்ள 
நாட்டம் , கவர்ச்சி 
கரணி , வினைப்பொருள் 
திரள் 
காற்றுச் சீராக்கி 
காற்றுப்புகாத 
முதல் நிலை ஆல்கஹால் , 

ஓரிணைய ஆல்கஹால் 
ஆல்கஹால்கள் 
ரண்டாம் நிலை ஆல்கஹால் , 
ஈரிணைய ஆல்கஹால் 
மூன்றாம் நிலை ஆல்கஹால் , 

மூவிணைய ஆல்கஹால் 
அலிஃபேடிக் சேர்மங்கள் , 
திறந்த சங்கிலித் தொடர். 
சேர்மங்கள் 
காரம் 
எரிகாரம் , வன் காரம் 

கடுங்காரம் 
கார உலோகங்கள் 
மென்காரம் 
கார மண் உலோகங்கள் 
அல்க்கேன் 
அல்க்கைல் ஹாலைடு 
புறவேற்றுருவங்கள் , புற 

வேற்றுமைத் தனிமங்கள் 
புறவேற்றுமை 
உலோகக் கலவை 
ஒன்றுவிட்ட 
மாறுதிசை மின்னோட்டம் 
படிகாரம் , ஆலம் 
இரச 

சக் கலவை 
இரசக் கலவை முறை 
படிகவடிவமற்ற 
ஈரியல்புள்ன 


Alkali 
Alkali , caustic 


| 
| 


- 


Alkali metals 
Alkali , mild 
Alakaline earth metals 
Alkane 
Alkyl halide 
Allotropes 


Allotropy 
Alloy 
Alternate 
Alternating current 
Alum 
Amalgam 
Amalgamation process 
Amorphous 
Amphoteric 


கலைச் சொற்கள் 


457 


Anaesthetic 
Analogy 

Analysis 
* Anhydride 

Anhydrous 
Animal charcoal 
Anion 


உணர்வு நீக்கி , மயக்க மருந்து 
ஒப்புவமை 
பகுப்பு , பகுப்பாய்வு 
நீரற்றது , நீரிலி 


மிருகக்கரி , விலங்குக்கரி 
நேர் அயனி ( எதிர்மின்னேற்ற 

முள்ள அயனி ) 
நேர்மின் முனை 
கோண அமைப்பு 


Anode 
Angular structure 
Anomalous 
Anomaly 
Antichlor 
Antidote 
Antiseptic 


- 


-கா 


Apparatus 
Apparent molecular weight 
Application 
Applied 
Approximate 
Aquaregia 
Aqueous 
Aqueous tension 


|| 


CoxSur 
குளோரின் நீக்கி 
மாற்று மருந்து 
பூச்சி கொல்லி , நச்சு 

கொல்லி , புரை தடுப்பான் 
உபகரணம் . சாதனம் , கருவி 
தோற்ற மூலக்கூறெடை 
பயன் 
செயல் முறை சார்ந்த 
தோராயமான 
இராஜத் திராவகம் 
நீரிய 
ஈர அழுத்தம் , நீரின் ஆவி 

அழுத்தம் 
கல் நான் 
இணக்கமுற்ற மூலக்கூறு 
வனிமண்டலம் 
அணு திலை ஹைட்ரஜன் 
அணுக்கட்டு எண் , அணுத் 


Asbestos 
Associated molecule 
Atmosphere 
Atomic hydrogen 
Atomicity 


Atomic number 


Atomic spectra 
Atomic structure 


அண எண் 
அணு திற நிரல் 
அணு உள்ளமைப்பு , அணு 
வின் அமைப்பு 
அக்கொள்கை 


Atomic Theory 
Atomic weight 


1. 


அரை 


458 


புகுமுக வேதியியல் 


B 


Bad conductor 
Balancing the equation 


Base 
Basic 
Basicity ( of an acid ) 


|| 


- 


Basic salt 
Basic radical 
Baths 
Battery 
Beaker 
Bee - hive shelf 
Bessemer converter 
Bituminous coal 
Binary compound 
Blast furnace 
Bleaching agent 


அரிதிற் கடத்தி 
சமன்பாட்டைச் சமன் 

செய்தல் 
காரம் 
காரகுணமுள்ள 
( அமிலத்தின் ) காரத்துவம்: 

அல்லது காரத்தன்மை 
கார உப்பு 
கார உறுப்பு 
தொட்டிகள் 
மின்கல அடுக்கு 
முகவை 
துளைமேடை 
பெஸிமர் மாற்று உலை 
புகைமிகு நிலக்கரி 

ருதனியச் சேர்மம் 
ஊது உலை 
வெளுக்கும் பொருள் , நிறம் 

நீக்கி 
சலவைத் தூள் , நிறம் நீக்கும் 


Bleaching powder 


-- 


தூள் 


Blow - pipe 
Blue vitriol 
Bond 
Bond , covalent 


Bond , dative or co - ordinate 
Bond , electrovalent 


|| 


Bone charcoal 
Brass 
Brittle 
Brown ring test 
Borax 
Borax bead 
Bunsen burner 


ஊதுகுழல் 
மயில் துத்தம் 
பிணைப்பு 
சகப் பிணைப்பு, பங்கீட்டுப் 

பிணைப்பு 
ஈதல் பிணைப்பு 
அயனிப் பிணைப்பு , மின் வலுப் 

பிணைப்பு 
எலும்புக்கரி 
பித்தளை 
நொறுங்கும் 
பழுப்பு வளையச் சோதனை 
வெண்காரம் 
வெண்கார் மணி 
புன்சன் பர்னர் , புன்சன் 

எரிகருவி 
பியூரட் 
உடன் விளை பொருள் 


Burette 
By - product 


|| 


கலைச்சொற்கள் 


459 


G 


Calcination 
Calcine 
Calculate 
Calculation 
Capillary tube 
Carbonyl chloride 
Cast iron . 
Catalysis 
Catalyst 
Cathode 
Cathode ray 
Cation 


Caustic soda 
Centigrade scale 
Central 
Chain reaction 
Charge 
Chart 


: 


- 


நீற்றுதல் 
நீற்று 
கணக்கிடு 
கணக்கீடு 
நுண்துளைக்குழாய் 
கார்பனைல் குளோரைடு 
வார்ப்பிரும்பு 
வினைவேக மாற்றம் 
வினைவேக மாற்றி 
திர் மின் முனை 
எதிர் மின்கதிர் 
எதிர் அயனி ( நேர் மின் 

னேற்ற முள்ள அயனி ) 
எரிசோடா 
சென்டிகிரேட் அளவு 
மைய , நடு 
தொடர்வினை 
மின்னேற்றம் , மின்சுமை 
விளக்க அட்டவணை , 

விளக்கப்படம் 
வேதியியல் 
வேதிக் கவர்ச்சி , வேதி 

நாட்டம் 
வேதி உள்ளமைப்பு 
வேதி வினை வேக இயல் 
வேதிச் சமநிலை 
அனங்கக வேதியியல் , கனிம 

வேதியியல் 
அங்கக வேதியியல் , கரிம 

வேதியியல் 
தொகுமுறை வேதியியல் 
அறிமுறை வேதியியல் , 

கோட்பாட்டு வேதியியல் 
வகையீடு 
நிலக்கரி வாயு 
திரிதல் , தோய்தல் 
சுட்டகரி , கல்கரி 
இணைகிறது , கூடுகிறது 


Chemistry 
Chemical affinity 


|| 


Chemical constitution 
Chemical kinetics 
Chemical equilibrium 
Chemistry , Inorganic 


Chemistry , Organic 


Chemistry, Synthetic 
Chemistry , Theoretical 


Classification 


Coal gas 


Coagulation 
Coke 
Combines 


460 


புகுமுக வேதியியல் 


இணைவு , கூடுகை 
எரிதல் 
அணைவுச் சேர்மம் 
கூறுகள் 

யைபு , அமைப்பு 
இறுக்கம் 
செறிவு , அடர்வு 
அமிலத்தின் அடர்வு 
தாதுவை அடர்ப்பித்தல் 
ஒருமையக் குழாய்கள் 
கருத்து 
சுருக்குதல் , சுருக்கு வினை 
குளிர்கலன் , சுருக்கி 
கடத்து திறன் 
கடத்தி 
கூம்புக்குடுவை 
இணைப்பு 
மாறிலி, நிலையான எண் 
இயைபுறுப்பு , கூறு 
ஆற்றல் அழியாமை 


- 


- 


Combination 
Combustion 
Complex compound 
Components 
Composition 
Compression 
Concentrated 
Concentration of an acid 
Concentration of an ore 
Concentric pipes 
Concept 
Condensation 
Condenser 
Conductance , conductivity 
Conductor 
Conical flask 
Connection 
Constant 
Constituent 
Conservation of energy 
Contact process 
Contents 
Contrary 
Co - ordinate link 
Cork 
Corresponding state 
Corrosive action 
Critical temperature 
Crucible 
Crude 
Crush 
Crystal 
Chrystalline 
Crystallisation 
Crystallisation ( water of ) 
Current , high tension or 

Current, high voltage 
Curve 


பரிச முறை 


உள்ளடக்கம் 


மாறான 
ஈதல் பிணைப்பு 
தக்கை 
ஒத்த நிலை 
அரிக்கும் வினை 
நிலைமாறு வெப்ப நிலை 
மூசை , புடக்குகை 
பண்படா 
நசுக்குதல் 


படியும் 


படிக வடிவுள்ள 
படிகமாக்கல் , படிகமாதல் 
படிக நீர் 


- 
- 


அழுத்தம் மிக்க மின்னோட்டம் 
வளைகோடு 


கலைச் சொற்கள் 


461 


D 


Data 
Deactivation 
Decantation 
Decay 
Decinormal solution 
Decomposition 
Decripitation 
Define 
Definition 


புள்ளி விவரம் , தரப்பட்டவை 
வீரிய நீக்கம் 
தெளியவைத்து இறுத்தல் 
அழிவு , தேய்வு 
தசமக் கரைசல் 


சிதைவு 


| 


* 


--- 


Degree of dissociation 
Dehydrate 
Dehydration 
Deliquescence 
Density 
Deposit 
Density , relative 
Derivative 
Desiccator 


- 


வெடித்துப் பொரிதல் 
வரையறு , 

லக்கணங் கூறு 
வரையறை 

வரைவிலக்கணம் 
பிரிகை வீதம் 
நீர் நீக்கி 
நீர் நீக்கம் 
நீர்த்தல் , கசிதல் 
செறிவு , அடர்த்தி 
படிவு 
ஒப்படர்த்தி 
பெறுதி 
உலர்த்தும் பாண்டம் , 

உலர்த்தி 
சிதைத்துக் காய்ச்சி வடித்தல் 
மூலைவிட்டத் தொடர்பு 
விளக்கப்படம் , வரிப்படம் 
வைரம் 
இருகாரத்துவம் அல்லது 

இரட்டைக் காரத்துவம் 
ஊடுருவித்தல் , விரவுதல் , 

பரவுதல் 
நீர்த்த , விளாவிய 
நேர் மின்னோட்டம் 
தொற்று நீக்கி 


Destrutive distillation 
Diagonal relationship 
Diagram 
Diamond 
Dibasic 


- 


Diffusion 


--- 


- 


- 


- 


சிதைவு 


Dilute 
Direct current 
Disinfectant 
Disintegration 
Displacement 
Dissociation 
Distillation 
Distinguish 
Double bond 
Double decomposition 


* 


இடப்பெயர்ச்சி 
பிரிகை 
காய்ச்சி வடித்தல் 
வேறுப்படுத்திக் காண் 
இரட்டைப் பிணைப்பு 
இரட்டைச் சிதைவு 


- 


. 


462 


புகுமுக வேதியியல் 


Dropping funnel 
Dry test 
Drying agent 


|I| 


சொட்டு புனல் 
உலர் சோதனை 
உலர்த்தி , நீர் நீக்கி , 

உலர்த்தும் பொருள் 
கம்பியாக நீட்டப்படும் 
தன்மையுள்ள , கம்பியாக 


Ductile 


- 


வல்ல 


E 


-- 


Eccentric 
Effervescence 
Efficiency 
Eflorescence 
Electric furnace 
Electro Chemistry 
Electrode 
Electrolysis 
Electrolyte 
Electrolyte, strong 


- 


Electrolyte, weak 


வேற்றுமைய 
நுரைத்தெழுதல் 
திறன் 
தூள் பூத்தல் , பொரிதல் 
மின் உலை 
மின் வேதியியல் 
மின் முனை 
மின் பகுப்பு 
மின்பகு பொருள் 
மிகு அளவு அயனியாகும் 
பொருள் அல்லது வீரியமிக்க 
மின்பகு பொருள் 
குறைந்த அளவு அயனி 
யாகும் பொருள் அல்லது 
வீரியம் குறைந்த மின்பகு 
பொருள் 
எலக்ட்ரான் 
எலக்ட்ரான் வழங்கி 
எலக்ட்ரான் வாங்கி 
எதிர்மின் தன்மை 
எலக்ட்ரான் அமைப்பு 
எலக்ட்ரான் ஷெல் 
எலக்ட்ரான் சுழற்சி 
நேர்மின் தன்மை 
மின் வெப்ப உலை 
தனிமம் 
முற்றுறா வாய்பாடு , விகித 

வாய்பாடு 
வெப்பம் கொள் வினை 
இயக்க ஆற்றல் 


Electron 
Electron donor 
Electron acceptor 
Electronegative 
Electronic structure 
Electron shell 
Electron spin 
Electropositive nature 
Electrothermal furnace 
Element 
Empirical formula 


- 


Endothermic reaction 
Energy, kinetic 


End point 


1 


முடிவு நிலை 


-கலைச் சொற்கள் 


463 


சமன்பாடு 


- 


சம நிலை 


சமான எடை 


Equation 
Equilibrium 
Equivalent weight 
Error 
Estimation 
Evaporation 
Example 
Exchange 
Excited state 
Exothermic reaction 
External 
Extract 


வழு , பிழை 
நிர்ணயித்தல் 
ஆவியாதல் , ஆவியாக்குதல் 
எடுத்துக்காட்டு , மேற்கோள் 
பரிமாற்றம் 
கிளர்வுற்ற நிலை 
வெப்பம் உமிழும் வினை 


புற , வெளி 


- 


சாறு 


F 


குணகம் 


Factor 
Fats 
Fatty acid 
Fermentation 
Ferric alum 


- 


- 


Ferro magnetism 
Film 
Filtrate 
Filtration 
Flame ( luminous ) 
Flame ( non - lominous) 
Flame test 
Flotation process 
Flux 
Force 
Force , centrifugal 
Force , centripetal 
Formula 
Fountain experiment 
Fractional distillation 
Freezing mixture 
Friction 
Frothing 


கொழுப்புகள் 
கொழுப்பு அமிலம் 
நொதித்தல் , புளித்தல் 
ஃபெர்ரிக் ஆலம் , அயப் 
படிகாரம் 
பெர்ரோ காந்தம் 
ஏடு , படலம் 
வடிநீர் 
வடிகட்டுதல் 
ஒளியுள்ள சுடர் 
ஒளியற்ற சுடர் 
சுடர் சோதனை 
மிதப்பு முறை 
இளக்கி 
விசை 
மைய விலக்கு விசை 
மையநோக்குவிசை 
வாய்பாடு 
ஊற்றுச் சோதனை 
பின்னக் காய்ச்சி வடித்தல் 
உறைக்கலவை 
உராய்வு 
நுரைத்தல் 
எரிபொருள் , எரிமம் 
உருக்கு தல் 


Fuel 


Fusion 


+ 


4 


அயனிச் சமன்பாடு 
464 

புகுமுக வேதியியல் 

G 
Galvanising 

நாக முலாம் பூசுதல் 
Gas , ideal 

சீர்மை வாயு , குறிக்கோள் 

நிலை வாயு 
Gas , perfect 

நிறைவாயு 
Gis , real 

இயல் நிலை வாயு , உண்மை 

வாயு 
Geometrical isomeris 

வடிவ ஐசோமெரிசம் 
Gram molecular weight 

கிராம் மூலக்காற்று எடை 
Graph 

வரைபடம் 
Graduated 

அளவுகோடிடப்பட்ட 
Group 

பத்தி , பிரிவு , தொகுதி 
Halogens 

ஹாலஜன் கள் , உப்பீனிகள் 
Hardness 

கடினத்தன்மை 
Hard water 

வன்னீர் , நுரைதரா நீர் 
Hard water , permanent 

நிலைப்புக் கடின நீர் 
Hard water ,. temporary: 

தாற்காலிகக் கடின நீர் 
Heterogeneous 

சமச்சீரற்ற , பலபடித்தான 
Homogeneous 

சமச்சீருள்ள , ஒருபடித்தான 
Homologous . series : 

படிவரிசை , ஓரின் வரிசை 
Hydrate 

நீருடைய பொருள் 
Hydrated 

நீரேறிய 
Hydrogenation : 

ஹைட்ரஜன் ஏற்றம் 
Hydrolysis 

நீராற் பகுத்தல் 
Hygroscopic 

நீர் உறிஞ்சும் , நைப்புள்ள 
Hypothesis 

கருதுகோள் , கற்பிதக் 

கொள்கை 

T 
Ignite 

சுடு 
Impurity 
Inactive 

வீரியமற்ற , மந்தமான 
Incrustatio :) 

பொருக்கு 
Indicator 

நிறம் காட்டி 
Inorganic 

கனிம 
Ion 

அயனி 
Ionic exchange : 

அயனிப் பரிமாற்றம் 
Ionic equation 
Ionic product 

அயனிப் பெருக்குத் தொகை 


மாசு 


கலைச் சொற்கள் 


465 


- 


Ionic Theory 
lonisation 


|| 


அயனிக் கொள்கை 
அயனியாதல் , அயனியாக் 


குதல் 


Ionisation potential 


- 


Iron , pig 
Iron , soft 
Irreversible 


- 


அயனியாக்கும் மின் 
அழுத்தம் , அயனியாக்க 
ஆற்றல் 
வார்ப்பிரும்பு 
தேனிரும்பு 
மீளாத் தன்மையுள்ள , மீளும் 

தன்மையற்ற 
ஐசோபார் , ஒரு நிறைத் 

தனிமம் 
ஐசோடோப்பு , ஓரிடத் 

தனிமம் 
ஒத்த வடிவுடைமை 
ஊகம் , அனுமானம் 
குறுக்கீடு , தலையீடு 


Isobar 


டாவ 


-டாது 


Isotope 


1 


Isomorphism 
Inference 
Inte.ference 


-- 


K 


Kipp s generator 
Kinetic theory of gases 


- 


கிப் ஜெனனி , கிப் இயற்றி 
வாயுக்களின் இயக்கப் 
பண்புக் கொள்கை 


L 


- 


Law 

விதி 
Law of Conservation of energy- ஆற்றலின் அழியாமை விதி 
Law of Conservation of Mass பொருண்மையின் அழி 

யா மை விதி 
Law of Definite Proportions மாறாத அல்லது திட்ட விகித . 

விதி 
Law of Multiple Proportions மடங்கு விகிதவிதி 
Law of Reciprocal Proportions - தலைகீழ் விகித விதி 
Lead 

காரீயம் , லெட் 
Lead chamber process 

லெட் அல்லது காரீய அறை 

முறை 
Leibig condenser 

லீ பிக் குளிர் கலம் 
Lignite 

பழுப்பு நிலக்கரி 
Lime , quick 

சுட்ட சுண்ணாம்பு 
Lime , slacked 

நீற்றிய சுண்ணாம்பு 
Lime water 

சுண்ணாம்பு நீர் 


- 


466 


புகுமுக வேதியியல் 


Limit 
Linear structure 
Liquefaction of gases 
Liquid 


வரம்பு 
நேர்கோட்டு அமைப்பு 
வாயுக்களை நீர்மமாக்குதல் 
நீர்மம் , திரவம் 


M 


Malleable 
Mass 
Mass number 
Mlatte 
Mechanism 
Medium 
Meniscus 
Metal 
Metalloid 
Metallurgy 
Mineral 
Mineral salts 
Mixture 
Molecule 
Molecular weight 
Molasses 
Molecular formula 
Mole fraction 


தகடாகத் தக்க 
நிறை 
நிறை எண் 
மேட்டி 
வினைவழி முறை 
ஊடகம் 
பிறை தளம் 
உலோகம் 
உலோகப் போலி 
உலோக இயல் 
கனிமம் 
கனிம உப்புகள் 
கலவை 
மூலக்கூறு 
மூலக்கூறு எடை 
கழிவுப்பாகு 
மூலக்கூறு வாய்பாடு 
மோல் பின்னம் , கிராம் 
மூலக்கூறு எடைப் 
பின்னம் 
ஒற்றைக் காரத்துவமுள்ள 
ஊசி சல்ஃபர் அல்லது 

ஊசிக் கந்தகம் 
மூலக்கரைசல் 
கல்வமும் குழவியும் 


Monobasic 
Monoclinic sulphur 


Mother liquor 
Mortar and pestle 


|| 


N 


Nascent 
Neutral 
Neutralisation 
Nitre 
Non - ionisable 
Non -metal 


பிறவி நிலை , தோன்று நிலை 
நடுநிலை 
நடு நிலையாக்கம் 
வெடியுப்பு 


அயனியாகாத 


அலோகம் 


கலைச் சொற்கள் 


467 


--- 


- 


Non - polar solvent 
Normal 
Normal solutian 


- 


மின் முனைவற்ற கரைப்பான் 
இயல்பான 
நார்மல் அல்லது சமான 
எடைக் கரைசல் 


Normal temperature and 

pressure 
Normality coefficient 
Nuclear charge 


- 


திட்டவெட்ப அழுத்த நிலை 
நார்மாலிடி எண் 
அணுக்கருவின் மின்னேற்றம் , 

கருவின் மின்னேற்றம் 
அணுக்கரு அல்லது கரு 


Nucleus 


Observation 
Octahedral 
Octet 
Octet Theory 


Ore 
Organic 
Osmosis 
Outer most orbit 


O 
கண்டறிதல் 
எண்முக 
எட்டெண் கூட்டம் 
எட்டெண் எலக்ட்ரான் 
கொள்கை 
தாது 
அங்கக , கரிம 
ஊடுபரவல் , சவ்வூடு பரவல் 
வெளியோர ஆர்பிட் 
அல்லது சக்தி நிலை 
திறந்த அடுப்பு , அகன்ற 

அடுப்பு 
ஆக்ஸிஜனேற்றம் 
ஆக்ஸிஜனேற்ற எண் 
ஆக்சிஜனேற்றி 

க்ஸிஜனேற்ற நிலை 
ஆக்ஸைடு 


Open hearth 


Oxidation 
Oxidation number 
Oxidising agent 
Oxidation state 
Oxide 


to 


Particle 
Passivity 
Peat 
Periodic Law 


தனிம 


துகள் 
செயலறு நிலை 
மரம்மிகு கரி 
ஆவர்த்தன விதி அல்லது 
வரிசை 

அட்டவணை 
விதி 
ஆவர்த்தன அல்லது தனிம 

வரிசை அட்டவணை 
இயற்பியல் மாறிலி , இயற் 
பியல் நிலை எண் 


Periodic classification 


| 


.- .Physical constant 


468 


புகுமுக வேதியியல் 


Pink 
Pipette 
Plastic sulphur 
Platinised asbestos 
Polar 
Poles ( like ) 
Poles (unlike ) 
Polymer 
Polymerisation 


இளஞ்சிவப்பு 
பிப்பெட்டு 
களிக்கந்தகம் 
பிளாடினம் தோய்ந்த கல்நார் 
துருவம் சார்ந்த 
ஓரின மின் முனைகள் 
எதிரின மின்முனைகள் 
பலபடி 
பலபடியாக்கள் , பல்பகுதி 
சேர்த்தல் 
மின் முனைவுள்ள அல்லது 
அயனிப்பிணைப்பு 
பல்லிணை திறன் 
செய்முறை 


- 


Polar linkage 


வீழ்படிவு 


Polyvalent 
Practical 
Pracipitate ( noun ) 
Pracipitate ( verb ) 
Pressure 
Principle 
Procedure 
Process 
Producer gas 
Product 
Promoter 
Proof 
Proton 
Pungent 
Purification 


படியச்செய் 
அழுத்தம் 
தத்துவம் 
செயல்முறை , செய்முறை 
செயல்முறை 
உலைவாயு , புரடியூசர் வாயு 
விளைபொருள் 
( வேகமாற்றியின் ) தூண்டி 
மெய்ப்பித்தல் 
புரோட்டான் 
நெடியுள்ள 
தூய்மைப்படுத்தல் , 
தூயதாக்கல் 


- 


e 


Qualitative 
Qualitative analysis 
Quantitative 
Quantitative analysis 


|||| 


பண்பறி 
பண்பறி பகுப்பாய்வு 
அளவறி 
அளவறி பகுப்பாய்வு 


R 


Radical 
Radio activity 
Radio active half life 


உறுப்பு 
கதிரியக்கம் 
கதிரியக்கப் பாதிச் சிதைவு 
நேரம் 


கலைச்சொற்கள் 


469 


- 


கதிர்கள் 


- 


Rays 
Radio active disintegration , 

rate of 
Rate 
Rate constant 
Reaction 
Reagent 
Reactant 
Receiver 
Reducing agent 
Reduction 


கதிரியக்கச் சிதைவு வீதம் 
தகவு , வீதம் 
வேகமாறிலி 
வினை , எதிர்வினை 
வினைப்பொருள் 
வினைபடு பொருள் 
கொள்கலம் 
ஆக்ஸிஜன் ஒடுக்கி , ஒடுக்கி 
ஆக்ஸிஜன் ஒடுக்கம் , 


ஒடுக்கம் 


-பக 


Refine 
Residue 
Resistance 
Reversible reaction 
Retort 
Rhombic 
Roasting 
Reverberatory furnace 
Rusting 
Rule 


தூய்மைப்படுத்து 
எச்சம் , கசடு 
தடை 
மீளும் வினை 
வாலை 
சாய்சதுரம் 
வறுத்தல் 
எதிர் அனல் உலை 
துருப்பிடித்தல் 


விதி 


S 


Saturated 


Significant figure 
Sink 
Slag 
Smelting 
Specific heat 


Soft water 
Solid 
Solubility 
Solute 
Solution 
Solvent 
Soot 
Stability 


பூரித , தெவிட்டிய , 

நிறைவுற்ற 
சிறப்பு இலக்கம் 
கழிநீர்த் தொட்டி , 
கசடு , உலோகக் கசடு 
உருக்கிப் பிரித்தல் 
உரிமை வெப்பம் , 

சுய வெப்பம் 
நுரைதரு நீர் , மென்னீர் 
திண்மம் 
கரைதிறன் , கரைதிறன் எண் 
கரைபொருள் 
கரைசல் 
கரைப்பான் 
புகைக்கரி 
நிலைப்பு , உறுதிப்பாடு 


470 


புகுமுக வேதியியல் 


Standardisation 
Standard solution 
Stirrer 
Stop cock 
Stopper 
Strength of an acid 
Strength of a base 
Strong acid 
Strong base 
Strong electrolyte 


- 


- 


திட்டப்படுத்தல் , அளவறிதல் 
அளவறி கரைசல் 
கலக்கி 
குழாய் அடைப்பான் 
அடைப்பான் 
அமிலத்தின் வலிவு 
காரத்தின் வலிவு 
வீரிய அமிலம் 
வீரிய காரம் 
எளிதில் மின்பகு 

பொருள் 
அல்லது வீரிய மிக்க 
மின்பகுபொருள் 
அமைப்பு 
உள்ளமைப்பு வாய்பாடு 
பதங்கமாதல் 
உபஷெல் 
பதிலீடு செய் 
பதிலீடு செய்யப்பட்ட 
பொருள் 
அதிபூரித , மிகத் தெவிட்டிய 
குறியீடு 
சமச்சீருள்ள , சீர்மையுள்ள 
தாகுப்பு 
தொகுப்பு முறை 
முறையான சோதனை 


Structure 
Structural formula 
Sublimatian 
Sub -shell 
Substitute 
Substituted product 


* 


Super saturated 
Symbol 
Symmetrical 
Synthesis 
Synthetic 
Systematic examination 


T 


--- 


Tempering 
Tetrahedron 
Theoretical 
Theory 
Trigonal pyramid 
Tin 

Titration 
Titre value 
Transition state 
Traditionemperature 

F 
Triple bond 


பதப்படுத்தல் , தோய்த்தல் 
நான் முகி , டெட்ரா ஹிட்ரன் 
கோட்பாடு , அறிமுறை 
கொள்கை , கோட்பாடு 
முக்கோண பிரமிட் 
வெள்ளீயம் , 
தரம்பார்த்தல் 
தர அளவு , முடிவு அளவு 
இடை நிலை 
டைநிலை வெப்ப நிலை 
முப்பிணைப்பு 


|| 


- 


Unite 

றைந்த அளவு மின்பகு 
கலைச்சொற்கள் 

471 
U 
Univalent 

ஓரிணை திறன் 

அலகு 
Unreacted 

வினைபடாத 
Unsaturated 

அபூரித , நிறைவுறாத 
Upward displacement 

மேல்முகப் பெயர்ச்சி 

V 
Vacuum 

வெற்றிடம் 
Valency 

இணைதிறன் , வலு எண் 
Vapour density 

ஆவி அடர்த்தி 
Vaporisation 

ஆவியாக்கல் 
Variable valency 

மாறுபடும் இணை திறன் 
Velocity 

திசைவேகம் , நேர்வேகம் 
Verification 

சரிப்பார்த்தல் 
Vibration 

அதிர்வு , அலைவு 
Vibrational motion 

அலைவு இயக்கம் 
Vital force 

உயிர்ச் சக்தி 
Volatile 

எளிதில் ஆவியாகும் 
Voltameter 

மின் முறிகலம் 
Volumetric 

பருமனறி 
Volumetric analysis 

பருனமறி பகுப்பாய்வு 

w 
Wash bottle 
Water bath 

நீர்த்தொட்டி 
Water of crystallisation 
Water of hydration 
Weak acid 

வீரியம் குறைந்த அமிலம் 
Weak base 

வீரியம் குறைந்த காரம் 
Weak electrolyte 

பொருள் 
Weight 

எடை 
Wet test 

கரை நிலை சோதனை 
Welding 

உருக்கிப் பிணைத்தல் 

கம்பி வலை 
Wrought iron 

தேனிரும்பு 


கழுவு சீசா 


-டிக நீர் 
படிக நீர் 


Wire gauze 


X 

X- கதிர் பகுப்பாய்வு 


X -ray analysis 


--- 


